த.பா.நி. ( க . வெ . ) வரிசை எண் -783 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் 

பராமரிப்புக் கையேடு 


ஆசிரியர் 
L. செமியானோவ் , 

தமிழாக்கம் 7 
கோ . கண்ணையன், எம் . ஏ . , 
விரிவுரையாளர் , இயற்பியல்துறை , 
அரசினர் தொழில் நுட்பக் கல்லூரி , 

கோயம்புத்தூர் . 


பாடநாடு 


பனம்) 


TRIES 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition -- December , 1977 
Number of Copies — 2000 


T.N.T.B.S. ( C P. ) No. 783 


Government of Tamilnadu 


STORAGE BATTERIES MAINTENANCE 
MANUAL 


L. SEMYONOV 
Translated into Tamil by 
G. KANNIAN 


Price Rs . 8-05 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of produc 
tion of books and literature in regional languages 
at the University level, of the Government of 
India in the Ministry of Education and Social 
Welfare (Department of Culture) , New Delhi. 

This book has been printed on concessional 
paper made available by the Government of 
India . 


Printed by ; 
MANI PRINTERS , 
26/1 , Medavakkam Tank Road , 
Madras- 10 . 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) ---- 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினேழாண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இளங்கலை 
வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்று வந்தனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து அறிவியல் 
பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் 
களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன்வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் 
வகையில் கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 
மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவை 
யான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் 
சென்னைப் பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெரு 
முயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணித 
வியல் , இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் 

ஆகிய 
எல்லாத் துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் 
என்று இருவகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 
நூல்களை வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான சேமிப்பு மின்கல அடுக்குகளின் 
பராமரிப்புக் கையேடு என்னும் இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனத்தின் 783 ஆவது வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழு 
வின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 818 
நூல்கள் வெளிவந்துள்ளன. இந் நூல் மைய அரசு ,, கல்வி , 
சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெற வேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களையும் , 
அறிவியற் பாடங்களையும் , தொழில்நுட்ப அறிவுப் பாடங்களையும் 
பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயிலவேண்டும் 
என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , தமிழறிவு வளர 
வேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் எளிதாக 
விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . எதிலும் தமிழ் ; எங்கும் 
தமிழ் என்னும் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு 
தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் மாணவர்களையும் சார்ந்த 
தாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங்களின் பல்வகை உதவி 
களுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம்கலந்த நன்றி உரித்தாகுக ! 

செ அரங்கநாயகம் 


பொருளடக்கம் 


1 . 


பக்கம் 
காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் , மின்கல 
அடுக்குகளின் அமைப்பு . அவற்றின் செயல்படு 
தத்துவங்கள் , குணங்கள் 


... 


1 


11 
20 
35 


1. காரீய - அமில சேமிப்பு மின்கலன்களின் 

அமைப்புகள் 
2. சாரீய - அமில மின்கலன்களின் இயங்கும் 

தத்துவம் 
3 . 

கார மின் கலன்கள் 
4. கார - மின்கலன்களின் இயங்கும் தத்துவம் 
5. மின்கலன்களின் முக்கிய சிறப்பியல்புகள் 
6. காரீய - அமில , கார மின்கலன்களின் ஒப்பீடு 
7 . மிகச் சாதாரண 

காரீய - அமில மின் 
கலன்கள் , மின்கல 

அடுக்குகள் 
இரண்டின் பண்புகள் 
8 . கார மின் கலன்கள் , மின்கல அடுக்குகள் ஆகிய 

இரண்டின் பண்புகள் 


39 


49 


... 


54 


78 


2. மின்பகு திரவமும் இடையீட்டுப் பிரிவுகளும் 


86 


... 


86 
90 


92 


... 


- 


102 


9. காய்ச்சிய வடி நீர் 
10 . மின்கல அடுக்கிறகான கந்தக அமிலம் 
11. காரீய - அமில மின்கல அடுக்குகளுக்கு மின்பகு 

திரவம் தயாரித்தல் 
12. கந்தக 

அமில கரைசல்களின் 

பௌதிக 
குணங்கள் 
13 . கார மின்கல அடுக்குகளில் பயன்படுத்தப்படும் 

ஹைட்ராக்ஸைடுகள் 
14. கார மின்பகு திரவங்களைத் தயாரித்தல் 
15 . கார மின் 

திரவங்களின் பெளதிக 
குணங்கள் 
16. இடையீட்டுப் பிரிவுகள் 


... 


106 
109 


- 


... 


114 
115 


vi 


பக்கம் 


150 


... 


3. மின்கல அடுக்குகளின் காப்பும் இயக்கமும் 

123 
17. காரீய - அமில மின்கல அடுக்குகளில் கவனிப்பிற் 
கான பொது விதிகள் 

123 
18. மின்பகு திரவத்தால் துவக்க வகை மின்கல 
அடுக்குகளை நிரப்புதல் 

125 
19. துவக்க வலை காரீய - அமில மின்கல அடுக்குகளை 
மின்னூட்டம் செய்தல் 

128 
20. துவக்கு வகை மின்கல அடுக்குகளில் மின்னிறக் 

கமும் மின்கல அடுக்கின் மின்தேக்கு திறனைத் 

தீர்மானித்தலும் 
21. பல்வேறு வெப்ப நிலைகளில் காரீய - அமில 

துவக்கு வசை மின்கல அடுக்குகளின் இயக்கம் ... 157 
22. காரீய - அமில துவக்கு வகை 

மின்கல அடுக் 
குகளைப் பராமரித்தல் 

160 
23. காரீய - அமில மின்கல அடுக்குகளைச் சேமித்து 
வைத்தல் 

171 
24. நிலை காரீய அமில மின்கல அடுக்குகளின் 
இயக்கம் 

173 
25. நிலை காரீய அமில உடன் நிலை மின்கல அடுக்கு 
களின் இயக்கம் 

179 
26. நிலை காரீய - அமில மின்கல அடுக்குகளின் 
காப்பு 

181 
27. மின்கல அடுக்குக் குறிப்புப் புத்தகம் 

182 
கார 

மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் 
செய்தல் 

184 
29. கார மின்கல அடுக்குகளின் மின்னிறக்கம் 

196 
30. கார - மின்கல அடுக்குகளின் மின் பண்புகளைத் 
தீர்மானித்தல் 

198 
31 . கார மின்கல அடுக்குகளைக் கவனிக்க பொது 
விதிகள் 

201 
32. நிக்கல் - இரும்பு துவக்கு வகை மின்கல அடுக்கு 
காப்பு 

203 


... 


28 . 


... 


Vil 


மின்கல 


- 


- 


... 


5 . 





பக்கம் 
33 , திறந்த குழி வகை கார மின்கல அடுக்குகளின் 
கவனிப்பு 

211 
34. கார மின்கல அடுக்குகளைச்சேமித்து வைத்தல் ... 211 
35. பல்வேறு வெப்பநிலைகளில் கார 
அடுக்குகளைப் பராமரித்தல் 

215 
36. மின்னூட்டக் கருவிகள் 

218 
மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் , பழுதுபார்ப்பதிலும் 
உபயோகப்படுத்தப்படும் பொருள்கள் 

221 
37. காரீய - அமில மின்கல அடுக்குகளைத் தயாரிப் 

பதில்உபயோகப்படுத்தப்படும் பொருள்கள் - 221 
38. பற்றவைப்பான்களும் அவற்றின் பண்புகளும் 
அவற்றிலுள்ள பொருள்களும் 

225 
39. மின்கலப் பாத்திரங்கள் செய்வதிலும் , பழுது 

பார்ப்பதிலும் உபயோகப்படுத்தப்படும் 
பொருள்கள் 

232 
மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் அவற்றிற் 
கான பரிகாரங்களும் 

238 
40. காரீய - அமில மின்கல அடுக்குகளில் பின் தங்கும் 
மின் கலன்கள் 

238 
41. காரீய - அமில மின்கல அடுக்குகளின் மின்வாய் 
தட்டுகளில் படியும் சல்ஃபேட் 

241 
42. காரீய - அமில மின் கலன்களில் குறுக்குச் 
சுற்றுகள் 

248 
43. காரீய - அமில மின்கல 

அடுக்குகளின் நேர் 
மின்வாய் தட்டுகளில் ஏற்படும் அரிப்பு 

249 
44. பருத்து கூனும் நேர் மின் வாய் தட்டுகள் 

காரீய - அமில மின்கலன்களில் ஊக்கப் 
பொருள்கள் உதிர்தல் 

251 
45. மின்பகு திரவம் மாசுபடுதலும் , காரீய - அமில 

மின்கலன்களில் அதிகமான 
மின்னிறக்கமும் 

254 
46. கார மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறு 
களும் அவற்றிற்கான பரிகாரங்களும் 

262 


... 


... 


viii 


பக்கம் 
6. எளிதில் எடுத்துச் சொல்லக் 

கூடிய காரீய - அமில 
மின்கலன்களை முழுதும் பழுதுபார்த்தல் 

... 273 
47. பழுதுபார்க்க ஏற்றுக் கொள்ள 

சோதனை 
செய்தலும் குறைபாடுகளைத் தீர்மானித் 

தலும் , பழுது பார்க்கத் தயார் செய்தலும் ... 274 
48. மின்கல அடுக்கு பிரித்தெடுக்கப்படும் வழி ... 278 
49. பழுதடைந்த பல அறைகள் கொண்ட கொள் 
கலன்களைப் பழுதுபார்த்தல் 

284 
50. பழுதான எதிர் மின்வாய்த் தட்டுகளைத் தரம் 

பிரித்தலும் அவற்றைப் பழுதுபார்த்தலும் ... 289 
51. பழுதான நேர் மின்வாய்த் தட்டுகளைத்தரம் 

பிரித்தலும் அவற்றைப் பழுது பார்த்தலும் ... 
52. நேர் மின்வாய்த் தட்டு கிரிடுகள் , துணைச் 
சாமான்கள் வார்ப்பிடுதல் 

296 
53. உடைந்த லக்குகள் கொண்ட தட்டுகள் பழுது 
பார்க்கப்படுதல் 

304 
54. மின்கல அடுக்குகளைப் பழுது பார்ப்பதில் கார்ய 
எரிப்பின் பங்கு 

305 
55. மின்கல தொகுதிகளை இணைத்தல் 

313 
56. இடையீட்டுப் பிரிவுகளைத் தரம் பிரித்தலும் , 
பழுது பட்ட தற்குப் பதிலாக 

வேறு 
இடையீடுப் பிரிவுகளை வைத்தலும் ... 316 
57. மின்கல அடுக்குகளை இணைத்தல் 

320 
மின்கல அடுக்கு கடைகளுக்கான பாதுகாப்பு 
விதிகள் 

322 
7. மின்கல அடுக்குகள் பெரும் அளவில் தயாரிப்பதிலுள்ள 
முக்கிய அம்சங்கள் 

328 
59. காரீய - அமில மின்கல அடுக்குகள் உற்பத்தி 328 
60. கார மின்கல அடுக்குகள் உற்பத்தி 

334 
அருஞ்சொல் அகராதி 

339 
கலைச்சொற்கள் 

344 


1. காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 
மின்கல அடுக்குகளின் அமைப்பு , அவற்றின் 
செயல்படு தத்துவங்கள் , குணங்கள் 


1. காரீய - அமில சேமிப்பு மின்கலன்களின் அமைப்புகள் 


மின் ஆற்றலைச் சேகரித்து , சேமித்து வைத்துக்கொண்டு , 
அவ்வாற்றலைத் திரும்பத் தரக்கூடிய ஓர் மின் வேதியியல் மூலம் 
( ah electrochemical source ) மின் சேமக்கலன் ( accumulator ) 
அல்லது சேமிப்பு மின்கலன் ( storage cell ) என்று அழைக்கப் 
படுகிறது . காரீய-அமில (lead - acid ), மின்கலன்கள் பல்வேறு 
அமைப்புகள் கொண்டிருந்தாலும் அவற்றில் உள்ள மின்வாய்கள் 
( electrodes ) யாவும் தட்டுகளாகவே உள்ளன . இத் தட்டுகள் 
யாவும் மின்பகு திரவத்தில் ( electrolyte ) நன்கு மூழ்கியிருக்கும் 
படி வைக்கப்பட்டுள்ளன . இந்த மின்பகு திரவம் , நீர்த்த கந்தக 
அமிலத்தால் ( diluted sulphuric acid ) .ஆனது . தட்டுகளின்மீது 
+ - என்ற குறிகள் பதிக்கப்பட்டுள்ளன . வெவ்வேறு முனை மை 
( polarity ) கொண்ட தட்டுகள் ஒன்றையொன்று தொடாமலிருக்க 
அவற்றினிடையே இடையீட்டுப் பிரிவுகள் ( separators ) செருகப் 
பட்டுள்ளன . மின்பகு திரவம் , மின்வாய்த் தட்டுகள் , இடையீட் 
டுப் பிரிவுகள் ஆகிய மூன்றும் அமிலத்தால் பாதிக்கப்படாத 
பொருளால் ஆன கொள்கலனில் (jar ) வைக்கப்பட்டுள்ளன . 


காரீய - அமில மின்கலன்களின் தட்டுகள் பல வகை வடிவ 
முடையன . ஆயினும் , அவை யாவும் காரீயத்தால் ஆன ஏதாவது 
ஒரு வகை கிரிடுகளாலும் ( grid ) , ஊக்கப் பொருள்களாலும் ( active 
materials ) ஆனவை . 


2 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


+ // 


2 


( a ) 


( 
b 
) 


- 


| 


+ // 


-2 


-2 


( c } 


3 


( d ) 


படம் 1 


காரீய - அமில மின்கலன் தட்டுகளின் கட்டுமானத்தின் முக்கிய அம்சங்கள் . 
( a ) ஒட்டுவகை ஃபாரே தட்டு ( Pasted ( Faure ) plate ]. 1. கிரிடு ; 2. ஊக்கப் 

பொருள்கள் . ( b ) பரப்புவனக ப்ளான்டி ( Plante) தட்டு ; நேர் மின்வாய் . 
( c ) பெட்டிவகைத் தட்டு ; எதிர் மின்வாய் . 1. ஊக்கப் பொருள்கள் ; 
2. மின்பகு திரவம் நுழை துவாரங்கள் ; 3. காரீயப் பெட்டி ; 4. தரை 
யாணிகள் . ( d) கவசவனகத் தட்டு ( Armoured type plate ) . நேர் மின் 
வாய் . 1. ஷெல் (Shell ) துளைகள் ; 2. மின்னோட்டம் கடத்தும் தண்டு 
கள் ; 3. ஊக்கப் பொருள் . 


காரீய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


ஊக்கப் பொருள்களைத் தாங்கவும் ஊக்கப் பொருள்கள் மீது 
மின்னோட்டத்தைச் சீராகச் செலுத்தவும் கிரிடு உதவுகிறது . மின் 
னோட்டம் சீராகச் செலுத்தப்படாவிடில் மின்னூட்டம் ( charge ) . 
மின்னிறக்கம் ( discharge ) இரண்டின்போது , ஊக்கப் பொருள் 
களின் பருமனில் சீரற்ற மாற்றங்கள் ஏற்பட்டு , அதனால் அவை 
பிடிப்பற்றனவாகி உதிரும் . இதனால் தட்டுகள் மடிப்பு ( warp ) 
அடையும் . 

குறைந்த நேர மின்னிறக்கத்திற்கென அமைக்கப்பட்ட 
துவக்க வகை சேமிப்பு மின்கல அடுக்கு ( starting storage bat 
teries )களில் கனமற்றவகை கிரிடுகள் உபயோகப்படுத்தப்படு 
கின்றன . நீண்ட கால உழைப்பிற்கு அமைக்கப்பட்ட நிலை 
வகை ( stationary type ) , இழு வகை (traction type ) மின்கல 
அடுக்குகளில் , மின்னிறக்கத்தைத் தொடர்ந்து பயன்படுத்தப் 
படாத குறுகிய கால இடைவெளிகள் அல்லது நீண்ட கால இடை 
வெளிகள் இருக்கும் . இவற்றில் கனமான கிரிடுகள் உபயோகப் 
படுத்தப்படுகின்றன . 

காரீயமும் , ஆன்டிமோனியும் ( antimony ) கலந்த கலவை 
உலோகத்தால் ( alloy ) கிரிடுகள் வார்க்கப்படுகின்றன . கிரிடு 
களில் உள்ள குறுக்கு அமைப்புகள் தட்டின் பக்கங்களுக்கு இணை 
யாக அல்லது மூலை விட்டத்திற்கு இணையாக இருக்கும்படி தயா 
ரிக்கப்படுகின்றன . நேர் , எதிர்மின்வாய்த் தட்டுகள் ஒரே அமைப் 
புடையவை. எதிர் மின்வாய்த் தட்டில் சீரான மின்கடத்தல் 
அவசியமற்றதாலும் , அதிகமான அரிப்பு ( corrosion ) ஏற்படாத 
தாலும் எதிர் மின்வாய் கிரிடுகள் , - நேர் மின்வாய் கிரிடுகளைவிட 
கனமற்றதாக அமைக்கப்படுகின்றன . 

மின்சுற்று ( circuit ) மூடப்படும்போது ஊக்கப் பொருள்கள் 
நேர் மின்னேற்றத்திலும் ( oxidation ) , எதிர் மின்னேற்றத்திலும் 
( reduction ) பங்கு பெற்று , மின்கலனில் ( cell ) மின்னோட்டம் 
அமையச் செய்கின்றன . 

காரீயத் தூள் , லித்தார்ஜ் (litharge) , காரீய மானாக்ஸைடு , 
( 1ead monoxide ) ஆகிய இரண்டிலிருந்து தற்போது ஊக்கமுள்ள 
பொருள்கள் பெரும்பாலும் தயாரிக்கப்படுகின்றன . காரீய மானாக் 
ஸைடும் , சிவப்புக் காரீயமும் ( minium ) கலந்து ஊக்கப் பொருள் 
கள் ஒரு சில சூழ்நிலைகளில் தயாரிக்கப்படுகின்றன . மின்கலன் 
செயல்படும்போது எதிர் மின்வாய்த் தட்டின் ஊக்கப் பொருள்கள் 
சுருங்குவதையும் கடினமாவதையும் குறைப்பதற்குப் பருமையாக்கி 
( expander ) எனப்படும் பொருள் சேர்க்கப்படுகிறது . விளக்கு 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கரிச் சாந்து ( lamp black ) , ஓக் மாவு ( oak flour ) , பேரியம் 
ஸஃல்பேட் ( barium sulphate ), பஞ்சுக் கோதுகள் ( cotton com 
bings ), ஹுயூமிக் அமிலம் ( humic acid ) , லிக்னோஸல்ஃபோனிக் 
அமிலம் ( lignosulphonic acid ) , சில டானிங் பொருள்கள் (tan 
ning agents ) யாவும் பருமையாக்கிகள் ஆகும் . 

ஊக்கமுள்ள பொருள்களால் கிரிடுகள் நிரப்பப்பட்டு உலர்த் 
தப்படுகின்றன . பின்பு இவை உருவாதல் (forming) எனப்படும் . 
மின் வேதியியல் ( electro -chemical ) முறைக்கு ஆட்படுத்தப்படு 
கின்றன . இதனால் நேர் மின்வாய்த் தட்டில் உள்ள ஊக்கமுள்ள 
பொருள் ஆழ்ந்த சாக்லேட் பழுப்பு நிறத்தைப் பெற்றுக் காரீய 
பெராக்ஸைடு (lead peroxide, Pbo , ) ஆக மாறிவிடுகிறது . எதிர் 
மின்வாய்த் தட்டில் சாம்பல் நிற ( grey colour ) கடற் பஞ்சு 
( sponge ) போன்ற காரீயம் ( Pb ) உருவாகிறது . 

இவ்வாறு உருவாகிய தட்டு கடற் பஞ்சை ஒத்துள்ளது . மின் 
பகு திரவத்துடன் தட்டின் அதிகமான பரப்புத் தொடர்பு கொள் 
கிறது . தட்டுகள் மின்பகு திரவத்தால் தெவிட்டிய ( saturated ) 
நிலையை அடைகின்றன . இது மின்கலனின் ஆம்பியர் -மணி மின் 
தேக்குதிறனை (ampere - hour capacity ) அதிகமாக்குகிறது . 

தயா ரிப்பாளரது தொழில் நுட்பத்திற்கு ( makers technology) 
ஏற்ப இத்தட்டுகள் பூரணமாக மின்னூட்டம் செய்யப்பட்ட நிலை 
யில் அல்லது பகுதி அல்லது பூரணமாக மின்னிறக்கம் செய்யப் 
பட்ட நிலையில் இருக்கும் . பூரணமாக மின்னூட்டம் செய்யப்பட்ட 
நிலையில் உள்ள தட்டுகளைக் கொண்ட மின்கலன்கள் உலர் மின் 
னூட்டக் கலன்கள் ( dry - charged cells ) எனப்படுகின்றன .பகுதி 
அல்லது பூரணமாக மின்னிறக்கம் செய்யப்பட்ட நிலையில் உள்ள 
தட்டுகளைக் கொண்ட மின்கலன்கள் உலர் மின்னிறக்கக் கலன்கள் 
( dry discharged cells ) எனப்படுகின்றன . 

தேவையான ஆம்பியர் -மணி மின் தேக்குதிறனும் , 
சௌகரியமான பருமனும் கொண்ட மின்கலன்கள் கிடைக்க , 
நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகள் தனித்தனியே தொகுக்கப் 
படுகின்றன ( படம் 2 ) . சாதாரணமாக நேர் மின்வாய்த் தட்டு 
களின் தொகுப்பில் உள்ள தட்டுகளைவிட , எதிர் மின்வாய்த் 
தட்டுகளின் தொகுப்பில் உள்ள தட்டுகளின் எண்ணிக்கை 
ஒன்று அதிகமாக இருக்கும் . இதனால் ஒவ்வோர் எதிர் மின்வாய்த் 
தட்டுகள் இரண்டிற்கு இடையே ஒரு நேர் மின்வாய்த் தட்டு 
இருக்கும் . இதனால் மின்கலன் செயலாற்றும்போது நேர் 
மின்வாய்த் தட்டுகள் கூனுதல் ( buckling ) ஆகா . 


காரிய .. 


ய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் . . .குணங்கள் 


- 


கோடிமின் வாய் முனை 
( Terminal post ) 


இணைப்புப் பட்டை 
( Connector strap) 


** 
**** 


ANT 


{ a } 


( b ) 

படம் 2 
காரீய - அமில மின்கலனின் தட்டுகளின் தொகுப்பு 
( a) எதிர் மின்வாய்த் தட்டுகள் ; ( b ) நேர் மின் வாய்த் தட்டுகள். 


ாே 


KKA ) 


( c ) 


(a) 


( 


- 


( d ) 
( b ) 

படம் 3 
காரீய - அமில மின்கல அடுக்குகளின் கொள்கலன்கள் ( Containers ) 
( a ) துவக்க வகை மின்கல அடுக்கிற்கான ஆறு அறை கொண்ட மானோ 

பிளாக் ( Moonblock ) வகைக் கொள்கலன் ; ( b) நிலைவகை மின்கல அடுக் 
கிற்கான மின்கலனின் கண்ணாடிக் கொள்கலன் ( Jar ) ; ( c ) நிலைவகை 
மின்கல அடுக்கிற்கான மரக் கொள்கலன் ; ( d ) டீஸல் எலெக்டிரிக் 
லோகோமோடிவ் ( Diesel Electric Locomotive ) மின்கல அடுக்கிற் 
கான மின்கலனின் எபோனைட் கொள்கலன் . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ஒவ்வொரு தொகுதியில் உள்ள தட்டுகள் யாவும் ஓர் 
இணைப்புப் பட்டை ( connector strap) அல்லது தண்டினால் 
சேர்க்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கோடி மின் 
வாய் முனைக் கம்பம் (terminal post ) அல்லது கம்பம் ( post ) 
எனப்படும் உறுப்பு உள்ளது . மின்கலனின் அக மின்தடை 
யைக் ( internal resistance ) குறைக்கவும் , பரிமாணத்தைக் (dimen 
sions ) குறைக்கவும் வேண்டி , தொகுக்கப்பட்ட தட்டுகள் முடிந்த 
அளவு ஒன்றுக்கொன்று அருகில் இருக்குமாறு மின்கலனில் வைக் 
கப்பட வேண்டும் . குறுக்குச் சுற்று (short circuit ) நேர் , எதிர் 
மின்வாய்களுக்கு இடையே ஏற்படாமலிருக்க தட்டுகளுக்கு 
இடையே இடையீட்டுப் பிரிவுகள் செருகப்பட்டுள்ளன . இவை 
நுண் துளைகள் கொண்ட மெல்லிய தகடுகளாக உள்ளன . 


துவக்குவகை 

மின்கல 

அடுக்குகளுக்கான கொள்கலன் 
3 அல்லது 6 அறைகளுடைய ‘ மானோப்ளாக் வகையில் 
சாதாரணமாகச் செய்யப்படுகிறது (படம் 3 ) . ஒரு கொள்கலனில் 
பல மின்கலன்கள் சேர்க்கப்படுகின்றன . 


காரீய - அமில சேமிப்பு மின்கல அடுக்குகளுக்கான கொள் 
கலன்கள் , எபோனைட் ( ebonite ) , வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக்குகள் 
( moulded plastics ) , பீங்கான்கள் ( ceramics ) , கண்ணாடி , காரீயத் 
தகட்டினை உள் உறையாகக் கொண்ட மரம் ஆகியவற்றால் 
செய்யப்படலாம் . 


ஒவ்வொரு கொள்கலத்தின் அடித்தளத்திலும் நான்கு 
மேடான பகுதிகள் உள்ளன . நேர் மின்வாய்த் தட்டுகள் இரண்டு 
பகுதிகள் மீதும் எதிர் மின்வாய்த்தட்டுகள் அடுத்த இரண்டு பகுதி 
கள் மீதும் அமைந்துள்ளன . இப்பகுதிகள் தட்டுகளைத் தாங்கிக் 
கொண்டுள்ளன . இவற்றினால் வேறு ஒரு பயனும் உண்டு . 
ஊக்கப் பொருள்கள் உதிர்ந்து அடியில் வண்டலாகத் தங்கும் . 
இதனால் குறுக்குச் சுற்று நேர் , எதிர் மின்வாய்களுக்கு இடையே 
ஏற்படலாம் . அதை இந்த மேடான பகுதிகள் தடுக்க உதவு 


கின்றன . 


கொள்கலன் செய்யப் பயன்படும் பொருள்கள் கந்தக அமிலத் 
தால் , பாதிக்கப்படாததாகவும் , மாறாத உருவ அமைப்பு உடைய 
தாகவும் , நுண் துளைகள் ஏற்படக் கூடாததாகவும் இருக்க வேண் 


காரீய.அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


டும் . மேலும் மின்பகு திரவத்தை நாசமாக்கக் கூடிய மாசுப் 
பொருள்கள் (impurities ) இதில் இருக்கக் கூடாது . முக்கியமாக 
இரும்பும் , மாங்கனீஸும் ( manganese ) மாசுப் பொருள்களாக 
ஏற்றுக்கொள்ளப்படாதவை . 


கொள்கலத்தின் ஒவ்வோர் அறையும் எபோனைட்டால் ஆன 
விசேஷமான மூடியால் மூடப்பட்டுள்ளது . இந்த மூடிகள் பல் 
வேறு வகுதியில் ( design ) இருக்கும் . இவற்றில் மிகச் சாதாரண 
வகை படம் 4 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


.8 


13 


10 


O 


12 


( a ) 


( b ) 


படம் 4 


மின்கலன் மூடிகள் 


( a ) ‘ துளை (Vent) இல்லாதது ; ( b) ‘ துளை உடையது . 
1. மின்வாய் முனைக்கான வழி ; 2. திரவம் நிரப்பத் துவாரம் ; 3. துளைச் 

செருகி ( Vent Plus ); 4. இரப்பர் ஆவி தடுப்பு ( Gasket) ; 5. இரப்பர் 
அடைப்புத் தட்டு ( Rubber Packing Disc ) ; 6. செருகியின் குறுக்கு 
வெட்டு ; 7. திரவம் நிரப்பத் துவாரம் ; 8. ‘ துளை ; 9. மின்வாய் முனைக் 
கான வழி ; 10. செருகி ; 11. இரப்பர் அடைப்பு உழல்வாய் (Busb ); 
12. இரப்பர் ஆவி தடுப்பு ; 13. செருகியின் குறுக்கு வெட்டு . 


இம் மூடியில் 3 துவாரங்கள் உள்ளன . ஓரங்களில் இருப்பவை 
மின்வாய் முனைகளுக்கானவை . நடுவில் இருப்பது துளைச் செரு 
கிக்கு ( vent plug ) ஆகும் . இத் துவாரம் வழியாக மின்பகு திரவம் 
மின்கலத்தினுள் ஊற்றப்படுகிறது . ஓரத்திலுள்ள துவாரங்களை 
மூடக் காரீய உழல்வாய்கள் ( bush ) வைத்து எரிக்கப்படுகின்றன . 
இவ்வாறு உழல்வாய்கள் அல்லது இணைப்பிகள் மின் வாய் முனை 
யுடன் சேர்த்து எரிக்கப்படும்போது , உழல்வாயின் மேற்பகுதி 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்வாய் முனையின் ஒரு பகுதியாக்கப்படுகிறது . மிகவும் பரவ 
லாக உபயோகப்படுத்தப்படும் மின்வாய் முனைகளை அடைக்கும் 
வகைகள் படம் 5 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


14 


9 


6 


3 { d ) 

15 ) 


9 


D 


3 


( b ) 


- (e ) 


8 12 


3 
15 . 


i 


118 


10 , 


9 


(f ) 


( c ) 


படம் 5 
கோடி மின்வாய் முனைகளை இணைத்து மூடும் பல்வேறு வழிகள் 
( a ) ( b ) ( c) -எனிதில் எடுத்துச் செல்லக்கூடிய மின்கல அடுக்குகளில் உ.ப 

யோகப்படுத்தும் வழிகள் ; ( d ) (e) (f ) -நிலை வகை , மூடிய வகை மின்கல 

அடுக்குகளில் உபயோகப்படுத்தும் வழிகள் . 
1. அமிலத்தால் பாதிக்கப்படாது 

உதவும் சேர்மம் ( Compound ) ; 
2. மின்கலன்களின் இணைப்பி ; 3. மின்வாய் முனை ; 4. கொள்கல மூடி 
யின் உறை ; 5. எபோனைட் மூடி ; .6 . எபோனைட் பெட்டி ; 7. கோடி 
மின்வாய் முனையில் உள்ள - புரி ( Thread ) ; 8. மூடும் திருகி ( Nut ); 
9. மூடி , 

10. எபோனைட் கொள்கலன் ; 11. இரப்பர் ஆவிதடுப்பு ; 
12. கிரீஸ் நிரம்பிய வளையம் போன்ற பள்ளம் ( Annular grocve 
filled with grease ) ; 13. கோடி மின்வாயுடனும் , லக்குடனும் ( Lug) 
இணைப்புப் பட்டையைப் பற்றவைக்கும் இடம் ; 14. இணைப்புப் பட்டை ; 
15. கிரீஸ் ( Grease ) ; 16. பற்றவைக்கப்பட்ட வளையம் ; 17. பிளாஸ்டிக் 
ஆவி தடுப்பு ; 18. பிளாஸ்டிக் மூடு திருகி , 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


8 


8 


..... 


4 


3 


2 


H 


படம் 6 
காரிய அமில துவக்க மின்கல அடுக்கின் அமைப்பில் உள்ள அம்சங்கள் 
1. இடையீட்டுப் பிரிவு ; 2. தட்டுகளைத் தாங்கும் 

மேடான பகுதி ; 
3. பிளாஸ்டிக்கால் வார்க்கப்பட்ட மானோபிளாக் ; 4. எதிர்மின்வாய்த் 
தட்டுகள் தொகுதி ; 5. கோடி நேர் மின்வாய் முனை ; 6. செருகி ; 7. மின் 
கலன்கள் இணைப்பி ; 8. கோடி எதிர் , மின்வாய் முனை . 


H 


2 . 


B 


L 


படம் 7 
காரீய - அமில நிலைவகை மின்கல அடுக்கின் அமைப்பில் உள்ள அம்சங்கள் 
1. மரப் பெட்டி ; 2. எதிர் மின் வாய்த் தட்டு ( பெட்டி வகை); 3. தாங்கும் 
- கண்ணாடி ; 4. மர இடையீட்டுப் பிரிவு ; , 5. நேர் மின்வாய்த் தட்டு , 
ப்ளான்டி வகை; 6. காரீயத் தகடு ; 7. கோடி மின்வாய் முனை ; 8. மரக் 
குச்சிகள் ; 9. மின்கலன்கள் இணைப்பி .. 


16 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மூடியில் உள்ள திரவம் நிரப்ப உதவும் துவாரம் செருகியால் 
மூடப்படுகிறது . மின்கலன்கள் குலுக்கப்படும்போது மின்பகு திரவம் 
சிந்தவோ , சிதறவோ முடியாதபடி செருகியில் “ துளை அமைக்கப் 
படுகிறது . தனி நிலை மின்கல அடுக்குகளில் , உதாரணமாக 
ஆகாய விமானங்களில் பயன்படுத்தப்படும் மின்கல அடுக்குகளில் 
மின்கல 

அடுக்கு தலைகீழாக்கப்பட்டாலும் மின்பகு திரவம் 
வெளியேறாது . 


20 


-13 
12 


19 


* 18 


10 . 


-16 


17 


21 


6 ) 


4 . 


15 


படம் 8 


12 - CAM - 28 காரீய - அமில சேமிப்பு மின்கல அடுக்கின் உறுப்புகள் 
1. எதிர் மின்வாய்த் தட்டு ; 2. இடையீட்டுப் பிரிவு ; 3. நேர் மின்வாய்த் 

தட்டு ; 4. நேர் மின்வாய்த் தட்டுத் தொகுதி ; 5. எதிர் மின்வாய்த் 
தட்டுத் தொகுதி ; 6. எதிர் -தொகுதி தாங்கும் பள்ளமுடைய கட்டை 
கள் ; 7. லக் ( Lug) ; 8. தட்டுத் தொகுதி ; 9. காப்புத் திரை ; 10. காப் 
புத் தட்டு ; 11. மின்கலன் மூடி ; 12. செருகி வளையம் ; 13. துளச் 
செருகி ; 14. மானோப்ளாக் ஜாடி ; 15. நேர் - தொகுதியைத் தாங்கும் 
மேடான பகுதி ; 16. மின் கலன்கள் இணைப்பி ; 17. கோடி லக் 
( Terminal lug ) ; 18. திருகு ( screw ) ; 19. வளையம் ( Wasber ); 
20. திருகி ( Nut ) ; 21. அடைக்கத் தேவையான இரப்பர் ; 22. மூடும் 
சேர்மம் . 

துளை உடைய , துளை இல்லாத இருவகைச் செருகிகள் மின் 
கலன்களில் பொருத்தப்படுகின்றன . 


சமீப காலங்களில் உருவாக்கப்பட்ட மின்கலன்கள் அல்லது 
மின்கல அடுக்குகளின் மூடிகளில் மின்பகு திரவம் நிரப்பவும் , 
வாயு வெளியேறவும் தனித்தனி வழிகள் உள்ளன . கொள்கலனின் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ...குணங்கள் 
சுவருடன் மூடி பொருந்தும் இடத்தில் மூடுவதற்கு , அமிலத் 
தால் பாதிக்கப்படாத ஓர் சேர்மம் நிரப்பப்படுகிறது . இச் சேர்மம் 
அதிகமான உறைபனியில் பிளவு படுவதில்லை . 60 ° செ வெப்ப நிலை 
வரை இது மென்மையாவதும் இல்லை . 


மின்கலன்களை மின்பகு திரவத்தால் நிரப்பும்போது அல்லது 
திரவ மட்டத்தை அல்லது அதன் அடர்த்தியை அளவிடும்போது 
தட்டுகளும் , இடையீட்டுப் பிரிவுகளும் சேதமடையாமலிருக்க 
இவற்றின்மேல் பாலிவினைல் குளோரைடினாலான் ( polyvinyl chlo 
ride , PVC ) அல்லது திரவத்தால் பாதிக்கப்படாத ஓர் பொருளால் 
ஆன காப்புத் திரை ( guard screen ) ஒன்று உள்ளது . 


மிக முக்கிய வகை மின்கல அடுக்குகளை உருவாக்குவதில் 
உள்ள அம்சங்கள் படங்கள் 6 , 7 , 8 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


2 . 


காரீய - அமில மின்கலன்களின் இயங்கும் தத்துவம் 


முதல் காரீய - அமில மின்கலன் தயாரிக்கப்பட்ட காலம் முதல் 
( 1859 ) பல கொள்கைகள் ( theories ), மின்னூட்டம் , மின்னிறக் 
கம் இரண்டின்போதும் மின்வாய்களில் நடக்கும் செயல்முறை 
களை விளக்கத் தெரிவிக்கப்பட்டன . ஆனால் இவற்றில் ஒன்றானதும் 
1882 - ல் தெரிவிக்கப்பட்டதுமான இரட்டை சல்ஃபேட் கொள் 
கையே (double sulphate theory ) இன்றுவரை காலத்தின் 
சோதனைகளைத் தாங்கி நிற்கிறது . முன்பு பல மறுப்புகள் இதற்குத் 
தெரிவிக்கப்பட்டபோதும் தற்போது இந்தக் கொள்கை பொதுவாக 
ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையாகும் . 


இந்தக் கொள்கைப்படியும் , மின்பகு பிரிகைக் கொள்கையின் 
படியும் ( theory of electrolytic disassociation ), காரீய - அமில மின் 
கலனின் நேர் ( + ) , எதிர் ( - ) மின்வாய்களில் மின்னூட்டத்தின் 
போதும் ( குறி் ) , மின்னிறக்கத்தின்போதும் ( குறி :) நடைபெறும் 
வினைவழிகளை ( reactions ) கீழ்க்கண்டவாறு விவரிக்கலாம் . 


கந்தக அமிலத்தின் மூலக்கூறில் ( molecule ) உள்ள அயனி 
களை ( ions ) விட நீரின் மூலக்கூறில் உள்ள அணுக்கள் (atoms ) 
பல மடங்கு வலிமையுடன் இணையும் . இதனால் நீரின் முனைவு 
மூலக்கூறுகள் ( polar molecules ), கந்தக அமிலத்தின் மூலக்கூறு 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


களை , நீர்வாயு அயனிகளாகவும் ( + ) , சல்ஃபேட் அயனிகளாக 
வும் ( - ) பிரிக்கின்றன (படம் 9 ) . 


Hgs0 Y2H ++ So | 


கந்தக அமில மூலக்கூறு 


நீரினால் மூலக்கூறு அயனி 
களாகப் பிரிவது, மின்பகு 
பிரிகை (electrolytic dissocia 
tion ) என அழைக்கப்படு 
கிறது . 


(S04) 


நீர் மூலக்கூறு 


மின்பகு பிரிகையினால் 
மின்பகு பொருள் கரைசலில் 
( solution ) அயனிகள் உருவா) 
கின்றன . இவை கரைசலில் 
உள்ள தட்டுகளைப் பொறுத் 
தவை அல்ல . 


(S04) 


( ஆ ) 


ஒரு மின்னூட்டம் உள்ள 

நீர்வாயு நேர் அயனிகள் 
நீர்வாயு நேர் அயனிகள் 

கொண்டு செல்லும் மின்னூட் 
டங்களின் ( charges ) கூட்டுத் 
தொகை ; அமில உறுப்பு ( acid 
radical ) எதிர் அயனிகள் 

கொண்டு செல்லும் மின்னூட் 
நடு இரு மின்னூட்டம்உள்ள 

டங்களின் கூட்டுத் தொகைக் 
அமில உறுப்பு எதிர் அயனி குச் சமமாதலால் 

கரைசல் 
( முழுவதும் ) மின்சம நிலையில் 
படம் 9 

( electrically neutral ) இருக் 
மின்பகு திரவத்தில் 

கின்றது . 
அயனிகள் உருவாதல் 


மின்னிறக்கத்திற்கு முன்பு எந்தக் காரீய - அமில மின்கலனிலும் 
எதிர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள்கள் கடற் 
பஞ்சு போன்ற காரீயமாகவும் , நேர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள 
ஊக்கப்பொருள்கள் காரிய பெராக்ஸைடு ஆகவும் இருக்கும் . 


மின்பகு திரவத்திற்கும் எதிர் மின்வாய்த் தட்டில் உள்ள 
காரீய அணுக்களுக்கும் இடையே ஏற்படும் செயலெதிர்ச் 
செயலால் ( interaction ) சில காரீய அணுக்கள் இரண்டு 
மின்னூட்ட நேர் அயனிகளாகி மின்பகு திரவத்திற்கு வந்துவிடு 


காரீய அமில; கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


13 . 


கின்றன . ஒவ்வொரு காரீய அணு , நேர் அயனிகளாகி , கரைசலில் - 
செல்லுவதால் எதிர் மின்வாய்த் தட்டின் மேற்பரப்பு இரண்டு 


ண 


H2S0472+++ So : 


| Pboa 


H20 ) 


Pb 


படம் 10 
காரீய - அமில மின்கலனின் வெளிப்புறச் சுமை ( புறச்சுற்றில் ) 

நீக்கப்பட்டபின் மின்கலனில் உள்ள நிலை 


எலக்ட்ரான்கள் மின்னூட்டம் பெறுகின்றது . ஆகையால் எதிர் 
மின்வாய்த் தட்டு , மின்பகு திரவத்துடன் ஒப்பிடும்போது எதிர் 
மின்னூட்டத்தில் உள்ளது ; நேர் மின்வாய்த் தட்டு நேர் மின்னூட் 
டத்தில் உள்ளது . 


மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கமுள்ள பொருளுக்கும் 
மின்பகு திரவத்திற்கும் இடையே ஏற்படும் இடையீட்டால் , இரு 
வகை மின்வாய்த் தட்டுகளும் மின்னூட்டம் பெறுகின்றன . நேர்மின் 
வாய்த் தட்டு நான்கு மின்னூட்ட நேர் காரீய அயனிகளைப் பெறு 
கின்றது ; எதிர் மின்வாய்த் தட்டு எலக்ட்ரான்களைப் பெறுகிறது 
( பட்ம் 10 ) . 


ஒத்த மின்னூட்டங்களுக்கு ( like charges ) இடையே நிகழும் 
எதிர்த்துத் தள்ளும் விசை ( repulsive force ) , எதிர் மின்வாய்த் 
தட்டின் மேற்பரப்பிலுள்ள எலக்ட்ரான்களுக்கு இடையேயும் 
இருக்கிறது . நேர் மின்வாய்த் தட்டுகள் மீது உள்ள நேர் காரீய 
அயனிகள் இடையேயும் அதே பரஸ்பர எதிர்த்துத் தள்ளும் விசை 
காணப்படுகிறது . 


படம் 11 ( a ) - யில் காட்டியுள்ளதுபோல் இரு தட்டுகளையும் 
வெளிப்புறமாக ஒரு கடத்தியால் ( conductor ) இணைக்கும்வரை 
இந்த மின்னூட்ட நிலை நீடிக்கின்றது . இந்த இணைப்பு ஏற்பட்ட 
வுடன் மின்கலன் மின்னிறக்கம் செய்ய ஆரம்பிக்கிறது . எதிர் 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்வாய்த்தட்டிலிருக்கும் எலக்ட்ரான்கள் கடத்தியின் உள்சென்று 
அதிலுள்ள விடுபட்ட எலக்ட்ரான்களை ( free electron ) நேர் 


மக் 


நிலை 
ELUED 
Elbo 
FO 


ப PN, HD 


H2O 

GO 


E150 
Erdod 


(H2SIA ) 


கு 


TO- HeSON 


504 ) 


H20 


(SDA ) 


HT 


S04 )) 


PbSON 


1,50 , 


( b ) 


படம் 11 
காரீய - அமில மின்கலனில் மின்னிறக்கச் செயல்முறை 
( a ) மின்னிறக்க ஆரம்பம் ; ( b ) மின்னிறக்க இறுதி 


மின்வாய்த் தட்டிற்குத் தள்ளுகின்றன . அதே சமயத்தில் நேர் 
மின்வாய்த் தட்டிலிருக்கும் நேர் காரீய அயனிகள் விடுபட்ட 
எலக்ட்ரான்களை ஈர்க்கின்றன . இதனால் கடத்தியிலுள்ள விடுபட்ட 
எலக்ட்ரான்கள் எதிர் மின்வாய்த் தட்டிலிருந்து நேர் மின்வாய் 
தட்டின் திசையில் செல்லுகின்றன . கடத்தியிலிருந்து நேர் மின் 
வாய்த் தட்டிற்கு எத்தனை எலக்ட்ரான்கள் செல்லுகின்றனவோ 
அத்தனை எலக்ட்ரான்கள் எதிர் மின்வாய்த் தட்டிலிருந்து கடத் 
திக்குச் செல்லுகின்றன . 


இரு மின்வாய்த் தட்டுகளையும் இணைக்கும் கடத்தியில் மின் 
னோட்டம் ( current ) எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இது விளக்கு 
கிறது . எதிர் மின்வாய்த் தட்டிலிருக்கும் ஒவ்வோர் காரீய அணுவும் 
இரண்டு எலக்ட்ரான்களைக் கொடுக்கின்றன . இவ்விரு எலக்ட் 
ரான்கள் நேர் மின்வாய்த் தட்டினை அடைந்து அங்குள்ள நான்கு 
மின்னூட்டம் கொண்ட காரீய நேர் அயனியுடன் ( Pb ++++ ) 
சேர்ந்து அதை இரண்டு மின்னூட்டம் கொண்ட காரீய நேர்அயனி 
( Pb ++ ) யாக்குகிறது . இந்த இரண்டு மின்னூட்டம் கொண்ட காரீய 
நேர் அயனி மின்பகு திரவத்திற்கு வந்து அதிலுள்ள இரண்டு மின் 
னூட்டம் கொண்ட அமில உறுப்பான எதிர் அயனியுடன் ( SO . ) 
சேர்ந்து காரீய சல்ஃபேட் ( PbSO , ) என்னும் ஓர் மூலக்கூறு 
ஆகிறது . மின்பகு திரவக் கரைசலில் காரீய சல்ஃபேட்டின் கரை 


காரீய.அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 15 
திறன் ( tolubility ) குறைவாதலால் , அக் கரைசல் விரைவில் மிகவும் 
தெவிட்டிய ( over saturated ) நிலையை அடைகிறது . இந்தக் காரீய 
சல்ஃபேட் , கரைசலிலிருந்து பிரிந்து நேர் மின்வாய்த் தட்டின்மீது 
சிறு படிகங்களாகப் ( crystals ) படிந்துவிடுகிறது . அதே நேரத்தில் 
நேர் மின்வாய்த் தட்டின் அருகில் நீர் உருவாகிறது . நேர் மின் 
வாய்த்தட்டில் நடைபெறும் வினை வழிகளைச் சமன்பாடு வாயி 
லாகத் தெரிவிக்கலாம் . 

PbO , + 4H ++ SO . +26 " - PbSO + 2H , 0 
எதிர் மின்தட்டிலிருந்து இரு எலக்ட்ரான்கள் விலகியவுடன் 
அத் தட்டின் அருகிலுள்ள இரண்டு நேர் மின்னூட்டம் கொண்ட 
காரீய அயனி ( Pb ++ ) இரண்டு எதிர் மின்னூட்டம் கொண்ட 
அமில உறுப்பு அயனியுடன் இணைந்து ஓர் காரீய சல்ஃபேட் 
மூலக்கூறாகிறது . மிகவும் தாழ்ந்த கரைதிறனுடைய இந்தக் காரீய 
சல்ஃபேட் எதிர் மின்வாய்த் தட்டின்மீது படிகிறது . எதிர் மின் 
வாய்த்தட்டின் மீது நடைபெறும் செயல் முறைகளை ஓர் சமன்பாடு 
வாயிலாகத் தெரிவிக்கலாம் . 
Pb +++ So ,--- 2e - > PbSO , 

. 
இவ்வாறாக ஒவ்வோர் இரண்டு கந்தக அமில மூலக்கூறுகள் 
ஒவ்வோர் காரீய பெராக்ஸைடு மூலக்கூறு , ஒவ்வோர் காரீய அணு 
ஆகிய நான்கு மூலக்கூறுகள் சேர்ந்து , மின்கலனில் மின்னிறக்கம் 
நடைபெறும்போது மின்வாய்த் தட்டுக்கு ஒன்றாக இரண்டு காரீய 
சல்ஃபேட் மூலக்கூறுகளையும் , நேர் மின்வாய்த் தட்டுக்கருகில் 
இரண்டு நீர் மூலக்கூறுகளையும் உருவாக்குகின்றன [ படம் 11 ( b ) ] . 


மின்கலனில் மின்னிறக்கம் நடைபெறும்போது நிகழும் மாற் 
றங்களைக் கீழ்க்கண்டவாறு வேதியியல் சமன்பாடு வாயிலாகத் 
தெரிவிக்கலாம் . 
Pbo , 

Pb 

+ 2H , SO , 
காரீய பெராக்சைடு கடற்பஞ்சு போன்ற கந்தக அமிலம் 
( நேர் மின் வாய்த் காரீயம் ( எதிர் மின் ( நேர் மின்வாய்த் 
தட்டு ) வாய்த் தட்டு ) 

தட்டு ) 


+ 


PbSO , 


+ 


மின்னிறக்கத்திற்கு முன்பு 
PbSO , 

+ 
காரீய சல்ஃபேட் 
(எதிர் மின் வாய்த் 
தட்டு ) 


காரீய சல்ஃபேட் 
( நேர் மின் வாய்த் 
தட்டு ) 


2H , O 
நீர் ( மின்பகு 
திரவத்தில் 
உருவானது ) 


மின்னிறக்கத்திற்குப் பின்பு 


| 


18 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்னிறக்கத்தின்போது உருவாகும் பொருள்களுடைய 
எலக்ட்ரான் இயலமைப்பு ( electronic structure ) அவற்றில் கலந்து 
கொள்ளும் பொருள்களுடைய எலக்ட்ரான் இயலமைப்பைவிட 
மிகவும் வலிமை பொருந்தியது . அதாவது உருவான பொருள்களின் 
ஆற்றல் கலந்துகொண்ட பொருள்களின் ஆற்றலைவிடக் குறைவு 
இவ்வாறு குறைந்த ஆற்றலையுடைய பொருள்கள் உருவாவதால் 
இப்பொருள்கள் உருவாகும்போது ஆற்றல் வெளியாகிறது . 


இவ்வாறாக மின்கலத்தில் மின்னிறக்கம் நடைபெறும்போது 
வேதியியல் ஆற்றல் ( chemical energy ) மின்னாற்றலாக மாற் 
றப்படுகிறது . இம் மின்னாற்றல் ; புறச்சுற்றில் வெப்ப ஆற்றல் அல் 
லது இயந்திர ஆற்றல் அல்லது ஒளி ஆற்றலாக மாற்றப்படலாம் . 


ஒரு மின்கலனின் முனைகளுக்கிடையே ஒரு 

மோட்டார் 
( electric motor of motor ) கடத்திக்குப் பதிலாக இணைக்கப் 
பட்டால் , பெரும்பாலான மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாகவும் , 
சிறு பகுதி வெப்ப ஆற்றலாகவும் மாற்றப்படும் . 


மின்கலனில் மின்னூட்டம் நடைபெறும்போது அதில் நடக் 
கும் செயல் முறைகளை நாம் கவனிப்போம் . 


மின்னிறக்கத்தின்போது உருவான காரீய சல்ஃபேட் , நீர் 
இரண்டும் மின்னூட்டத்தின்போது காரீய பெராக்ஸைடு ஆகவும் 
கடற்பஞ்சுபோன்ற காரீயமாகவும் , கந்தக அமிலமாகவும் மாற்றப் 
படுகின்றன . அதாவது மின்னிறக்கத்திற்கு முன்பு இருந்த பொருள் 
களாக மாற்றப்பட்டுவிட்டன . 


முன்பு குறிப்பிட்டபடி மின்னிறக்கத்தில் உருவான பொருள் 
களைவிட , மின்னூட்டத்தில் உருவான பொருள்களின் ஆற்றல் 
அதிகம் . அதிக ஆற்றலுடைய பொருள்களை உருவாக்க மின் 
ஆற்றல் செலவிடப்பட 

வேண்டும் . இந்த 

ஆற்றல் மின்கல 
மின்னூட்டியிலிருந்து (battery charger ) கொடுக்கப்படுகிறது . 


மின்னூட்டத்திற்கு முன்பு , மின்கலனின் இருவகைத் தட்டு 
களிலும் காரீய சல்ஃபேட் உள்ளது . மின்பகு திரவத்தில் எப்போ 
தும் ஓரளவு காரீய சல்ஃபேட் , அயனிகளாக உள்ளது . 


மின்கலனில் மின்னூட்டம் நடப்பதற்கு , மின் மூலத்தின் 
( elcctrical source ) நேர் முனை ( positive terminal )மின்கலத்தின் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


17 


நேர் மின்வாய்த் தட்டுடனும் , மின்மூலத்தின் எதிர் முனை 
( negative terminal ) மின்கலத்தின் எதிர் மின்வாய்த் தட்டுடனும் . 
இணைக்கப்பட வேண்டும் ( படம் 12 ) . 


( E 


நில் 
EI050 
1100 
E1150 
1200 
11250 


m 
பால 

W 


HADY 


HASO4 ) 


H , 80 


TTITHIATUM 

PbSOA. 


OH 


PbSOLA 


ITHUR 


Pb0, 


பநாய 


(H2 SOA 

THD 
(50 ) 


(SO ) 


( a ) 


மின்னூட்ட ஆரம்பம் 


மின்னூட்ட முடிவு 


படம் 12 


காரீய - அமில மின் கலனில் மி னூட்டம் நடை 


ஒரு மின்மூலம் , ஒரு மின்கலத்தின் வழியாக மின்னோட்டம் 
தரும்போது , அதன் அகத்தே நேர் முனையிலிருந்து எதிர் முனைக்குத் 
தொடர்ந்து எலெக்ட்ரான்கள் இடம் பெயருகின்றன . இதனால் 
மின்மூலத்தின் எதிர் முனையில் அதிகமான எலெக்ட்ரான் 
களும் , நேர் முனையில் எலெக்ட்ரான்கள் பற்றாக் குறையாகவும் 
இருக்கும் . மூலத்தின் நேர் முனையில் எலெக்ட்ரான்கள் பற்றாக் 
குறையாக இருப்பதால் மின்கலத்தின் நேர் மின்வாய்த் தட்டிலிருக் 
கும் எலெக்ட்ரான்களை இம்முனை ஈர்க்கிறது . இதனால் காரீய 
சல்ஃபேட் நேர் மின்னேற்றத்தினால் காரிய பெராக்ஸைடாக , கீழ் 
காணும் சமன்பாட்டின்படி மாறுகிறது . 


PbSO + 2H20 - 2 - 4H + + Pbos + SO- " 


அதே நேரத்தில் இரண்டு எலெக்ட்ரான்கள் மின்கலத்தின் 
நேர் மின்வாய்த் தட்டிலிருந்து மின்னோட்ட மூலத்தின் நேர் 
முனைக்கு இடம் பெயருவதால் , இரண்டு எலெக்ட்ரான்கள் மின் 
னோட்ட மூலத்தின் எதிர் முனையிலிருந்து மின்கலத்தின் எதிர் மின் 
வாய்த் தட்டிற்குச்சென்று இரண்டு நேர் மின்னூட்ட காரீய அயனி 
( Pb ++ ) யுடன் எதிர் மின் வாய்த் தட்டுக்கருகில் சேரும் . இதனால் 
காரீய அணு ஒன்று உருவாகி , எதிர் மின்வாய்த் தட்டின் மீது 

2 


18 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


படியும் . எதிர் மின்வாய்த் தட்டில் நடைபெறும் செயல்முறைகளை 
ஒரு சமன்பாடு வாயிலாகத் தெரிவிக்கலாம் . 


PbSO + 2e-> Pb + S0 " 


உலோகக் ( metallic ) காரீய அணுக்கள் உருவாகி வர , வர , 
காரீய சல்ஃபேட்டின் புதிய பகுதிகள் அயனிகளாகத் தட்டிலிருந்து 
மின்பகு திரவத்தில் - கலக்கின்றன . அயனிகளாக மாறும் இச் 
செயல்முறை, காரீய சல்ஃபேட் முழுவதும் உலோகக் காரீயமாக 
மாறிய பிறகே நிற்கும் . நேர் மின்வாய்த் தட்டில் காரீய பெராக் 
ஸைடும் , எதிர் மின்வாய்த் தட்டில் காரீயமும் உருவாகும் போது , 
நீர்வாயு அயனிகள் ( H + ) அமில உறுப்பு எதிர் அயனிகளுடன் 
சேர்ந்து கந்தக அமில மூலக்கூறுகளாகின்றன . 


பின்னால் நடக்க இருக்கும் மின்னிறக்கத்தின்போது மின் 
வேதியியல் வினைவழிகளில் ( electro chemical reaction ) பங்கேற் 
கும் பொருள்களை , மின்கலனில் நடக்கும் மின்னூட்டம் , தட்டுகளில் 
உள்ள பொருள்களிலிருந்தும் மின்பகு திரவத்தில் உள்ள பொருள் 
களிருந்தும் தயாரிக்கிறது . 


மின்கலன் மின்னூட்டம் பெறும்போது கீழ்கண்ட வினைவழிகள் 
நடக்கின்றன . 


PbSO4 + PbSo , + 2H90-- PbO . + 

+ Pb + 2H2SO4 
காரீய காரீய 

-நீர் காரீய 

கடற்பஞ்சு கந்தக 
சல்ஃபேட் சல்ஃபேட் ( மின்பகு பெராக் 

அமிலம் 
( நேர் மின் ( எதிர் மின் திர்வம்) ஸைடு காரீயம் 

( மின்பகு 
வாய்த் வாய்த் தட்டு ) 

( நேர் மின் ( எதிர் மின் திரவம்) 
தட்டு ) 

வாய்த்தட்டு ) வாய்த் தட்டு ) 


போன்ற 


மின்னூட்டத்திற்கு முன்பு 


மின்னூட்டத்திற்குப் பின்பு 


மின்னிறக்கத்தின்போது , வேதியியல் வினைகள் நடக்கும் 
திசைக்கு நேர் எதிர் திசையில் மின்னூட்டத்தின் போது வேதி 
யியல் வினைகள் நடக்கின்றன . ஒரு மின்கலன் ஒரு நேர் - எதிர் 
வகை மின்னோட்ட மூலம் ( a reversible type of current source ) 
என்றழைக்கப்படுவது ஏன் என்று இது விளக்குகிறது . 


ஆகை 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் .... குணங்கள் 


19 


யால் மின்னூட்டம் , மின்னிறக்கம் இரண்டின் போதும் நடக்கும் 
வினைகளைக் கீழ்கண்டவாறு எழுதலாம் . 

மின்னிறக்கத்திற்கு முன்பு 
PbO , 

Pb + 

2H2SO4 
காரீய பெராக்ஸைடு 

காரீயம் 

கந்தக அமிலம் 
( நேர் மின்வாய்த் ( எதிர் மின்வ 

( மின்பகு திரவம் ) 
தட்டு ) 

தட்டு ) 


+ 


மின்னூட்டத்திற்குப் பின்பு 

மின்னிறக்கம் 


மின்னூட்டம் 
மின்னிறக்கத்திற்குப் பின்பு 


+ 


+ 


PbSO4 
காரீய சல்ஃபேட் 
( நேர் மின்வாய்த் 

தட்டு ) 


PbSOA 
காரீய சல்ஃபேட் 
( எதிர் மின்வாய்த் 

தட்டு ) 


2HAO 

நீர் 
( மின்பகு திரவம்) 


மின்னூட்டத்திற்கு முன்பு 
மின்னூட்டத்தின்போது , மின்பகு திரவத்தில் உள்ள நீரின் 
அளவு குறைந்து , கந்தக அமிலத்தின் அளவு அதிகரிக்கிறது . இரு 
மின்வாய்த் தட்டுகளிலும் உள்ள காரீய சல்ஃபேட் முழுவதுமாக 
ஊக்கப் பொருள்களாக மாறும் வரை மின்பகு திரவத்தின் 
ஒப்பு அடர்த்தி ( specific gravity ) [ அல்லது அடர்த்தி * ( density ) ] 
அதிகரிக்கிறது . மின்னூட்ட இறுதியில் மின்பகு . திரவத்தின் 
அடர்த்தி , மின்னிறக்க ஆரம்பத்தில் இருந்த அளவுக்குச் 
சமமாகும் . உதாரணமாக , மின்னிறக்கத்திற்கு முன்பு மின்பகு 
திரவத்தின் அடர்த்தி 1270 கி.கி. / க.மீ . என்றால் , பூரண மின்னூட் 
டம் நடந்தபின் மின்பகு திரவத்தின் அடர்த்தி அதே மதிப்புடைய 
தாக இருக்கும் . மின்னிறக்கத்திற்கு முன்பு , மின்பகு திரவம் 
இருந்த அடர்த்தியின் அளவுக்கு , மின்னூட்டத்தின்போது அதன் 
அடர்த்தி உயருவது , மின்கலனில் மின்னூட்டம் முழுமையைத் 
தெரிவிக்கும் பல அறிகுறிகளில் இது முக்கியமான ஓர் அறிகுறி 
யாகும் . 

காரீயம் , ஊக்கப் பொருள்களாக மாறுவது நின்றதும் , மின் 
கலனின் இருமுனைகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்தம் 
( voltage ) உச்ச நிலையை அடைந்து , அதில் நிலையாக உள்ளது . 
மின்னூட்டத்தின் போது மின் அழுத்தம் மாறாமலிருப்பது 
மின்னூட்டம் முழுமை பெற்றது என்பதைக் குறிக்கும் ஓர் 
அறிகுறியாகும் . 

* இங்கும் மற்ற இடங்களிலும் அடர்த்தி கி.கி , க.மீ. ( கிலோகிராம் கன 
மீட்டார்என்று கொடுக்கப்படும் , 


20 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அக்கலன் 


மின்கலனில் மின்னூட்டம் முழுமையானதும் , 
மின்னோட்ட மூலத்தின் ( electric source ) தொடர்பிலிருந்து 
நீக்கப்படாவிட்டால் மின்கலனுக்குக் கொடுக்கப்படும் மின் ஆற்றல் 
மின்பகு திரவத்திலுள்ள நீரை பிராண வாயு ( oxygen ), நீர்வாயு 
( hydrogen ) எனப்பிரிக்கும் . இதனால் வெடிக்கக்கூடிய ஒரு கலவை 
உருவாகலாம் . சில சமயங்களில் இது வெடிவாயு என்றழைக்கப் 
படுகிறது . நீர்ப் பிரிப்பு நடப்பது , அதிகமான வர்யு வெளியாவதி 
லிருந்து தெளிவாகிறது ( இது வாயுத் தோற்றம் ( gassing ) அல்லது 
குமிழிகள் தோன்றுதல் (bubbling ) எனப்படுகிறது ] . இந்த அபரி 
மிதமான வாயு வெளியேற்றம் , மின்பகு திரவத்தைக் கொதி நிலைக்கு 
ஒத்த நிலைக்குக் கொண்டு வருகிறது . மின்னூட்டம் பூரணமடைந் 
ததைக் காட்டும் ஓர் அறிகுறி வாயுத் தோற்றம் அல்லது , குமிழிகள் 
தோன்றுதல் ஆகும் . 

மின்கலன் முழுமையாக மின்னூட்டம் பெறுவதற்கு மிக 
முன்னதாகவே , நீரின் பிரிப்பினால் வாயு வெளியேறும் என்பதை 
நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் . மின்பகு திரவத்தின் ஒப்பு 
அடர்த்தி மாறாத மதிப்பை அடைந்ததையும் , மின்கலனின் மின் 
அழுத்தமும் மாறாத அளவை அடைந்ததையும் கண்டறிந்த 
பின்பே , வாயு வெளியேற்றம் மின்கலன் முழு மின்னூட்டம் 
பெற்றது என்பதைக் காட்டும் அறிகுறியாகக் கொள்ளவேண்டும் . 
இந்த அறிகுறிகள் யாவும் , மின்கலனில் உள்ள தட்டுகளில் காரீய 
சல்ஃபேட் பூரணமாக ஊக்கப் பொருளாக மாறி விட்டதைக் 
குறிக்கின்றன . 

கார மின்கலன்கள் ( Alkaline Cells ) 

கார மின்கலன்களும் , மின்கல அடுக்குகளும் , காரீய - அமில 
மின்கல அடுக்குகளைப் போல மின்னோட்டம் தரும் வேதியியல் 
மூலங்களாகும் ( chemical sources) . 
கார மின்கலன்கள் 

பல்வேறு 

அமைப்பு உடையனவாக 
இருக்கலாம் . ஆனால் அவை காரீய - அமில மின்கலன்களை 
ஒத்தவை . இவற்றிலும் நேர் மின்வாய்த் தட்டுகளும் , எதிர் மின் 
வாய்த் தட்டுகளும் உள்ளன . இவ்விருவகைத் தட்டுகளும் மின்பகு 
திரவத்தால் ஒன்றிலிருந்து மற்றொன்று தனியாக்கப்பட்டுள்ளன . 
தட்டுகளும் மின்பகு திரவமும் தகுந்த கொள்கலனில் வைக்கப் 
பட்டுள்ளன . 
கார 

மின்கலன்கள் மின்வாய்த் தட்டுகளின் அமைப்பால் 
“ சூழ்ந்த குழி * ( enclosed pocket ), “ திறந்த குழி * (open 

துளைகள் கொண்ட உலோகப் பைகளில் ஊக்கப் பொருள்கள் உள்ளது . 
நேரடியாக மீன்பகு. திரவத்துடன் தொடர்பு கொள்ளும்படியாக ஊக்கப் 
பொருள் வெளியே உள்ளது . 


காரீய - அமில, கார சேமிப்பு மின்கலன்கள் 


. 


குணங்கள் 


21 


pocket ) என்றும் , மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள் 
களால் நிக்கல் - காட்மியம் ( nickel - cadmium ), வெள்ளி - துத்த 
நாகம் ( silver - zinc ), நிக்கல் - இரும்பு ( nickel -iron ) என்றும் 
வகைப்படுத்தப்படுகின்றன . மின்கலன்களின் இணைந்த விதத்தி 
லிருந்து அவை அடைக்கப்பட்ட (sealed ) , அடைக்கப்படாத ( non 
sealed ) மின்கலன்கள் அல்லது மின்கல அடுக்குகள் என்று வகைப் 
படுத்தப்படுகின்றன . 


நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகள் ஒன்றோடொன்று தொடா 
மலிருக்க எபோனைட் குச்சிகள் அவற்றினிடையே வைக்கப்படுகின் 
றன . மூடிய வகை ( sealed type ) அல்லது திறந்த பை வகை 
( open pocket type ) கார மின்கலன்களில் பிளாஸ்டிக் கேப்ரான் 
( capron ) இடையீட்டுப் பிரிவுகள் இதற்கு உபயோகிக்கப் 
படுகின்றன . 


சூழ்ந்த குழி ( enclosed pocket ) வகை மின்வாய்த் தட்டுகளில் 
ஊக்கப் பொருள்கள் நிக்கல் முலாம் பூசிய துளைகள் கொண்ட 
இரும்புக் குழிகளில் வைக்கப்படுகின்றன . அல்லது தட்டுகளான 
இரும்புச் சட்டங்களில் சிறிய அளவுகளாக வைத்து அழுத்தப் 
படுகின்றன ( படம் 13 ) . ஊக்கப் பொருள்களுக்கும், நிக்கல் முலாம் 
பூசிய குழிகளுக்குமிடையே சிறந்த தொடர்புக்கும் மின்கடத்தலுக் 
கும் ஏதுவாக கிராஃபைட் ( graphite ) என்ற கரித்தூள் அல்லது 
நிக்கல் , ஊக்கப் பொருள்களுடன் சேர்க்கப்படுகிறது . 


திறந்த குழி வகைத் தட்டுகள் ( படம் 14 ) உலோகப் பீங்கான் 
களால் ( metal - ceramic materials ) அல்லது மிக மெல்லிய தகடு 
களால் அல்லது அழுத்தப்பட்ட உலோகத் தட்டுகளால் ஆக்சப் 
படுகின்றன . 


உலோகப் பீங்கான் தட்டுகள் ( Metal Ceramic Plates : 
தட்டுகளின் சட்டம் நிக்கல் முலாம் பூசிய இரும்பு கிரிடு ஆகும் . 
சதுர சென்டிமீட்டருக்கு 800 முதல் 1900 கிலோகிராம் அழுத்தத் 
தில் ஊக்கப் பொருள்கள் இச் சட்டத்தினுள் அழுத்தப்படுகின்றன . 
இவ்வாறு தயாரிக்கப்பட்டத் தட்டுகள் நீர்வாயு நிறைந்த மின்உலை 
யில் ( electrical furnace ) சின்டரிங் ( sintering ) முறைக்கு ஆட் 
படுத்தப்படுகிறது . சின்டரிங் நடந்த பிறகு தட்டுகள் ஒரு விசேஷ 
முறைக்கு ஆட்படுத்தப்பட்டு உருவாக்கப்படுகின்றன . இத்தட்டு 


22 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


FIRRRIERISTIRRINITIRI 
|EITIE 

பகன் 
HEIMERITHIRRIRI 


AMHITRNE 
: 
பா 
சாயா 

+WHIFWhe 


2 


TITENTபார்SITHாாHIEWISITIEWEDEINE THE EUEATRETE 

RIBBB MRIGI 


2 


TRKAETERGIRL 


MANI PIRAN 


THEIREICILITIEIRI 
FINITTHIRRITINUINE 


000000N 000000000 000000000 


10000000 


11.00009 


5 


( b ) 


- 


படம் 13 
கார மின்கலனின் மின்வாய்த் தட்டுகள் 

அமைப்பு 
( a ) கார மின் கலனின் தட்டு ; ( b ) குழியின் 
அமைப்பு ; ( c ) குழிகளின் பூட்டிணைப்பு (lock 
joint ) 
1. குழி ; 2 , பக்கப்பட்டை ( side rib ) ; 8. தட்டு 

கணப்புப் பகுதி ; 4. குழியின் மூ + 
5. ஊக்கப் பொருள் . 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 23 
கள் கழுவிச் . சுத்தம் செய்யப்படுகின்றன . இப்போது தொகுதி 
களாகச் சேர்க்கத் தட்டுகள் தயாராக உள்ளன. 


( a ) 


( B ) 


படம் 14 
கார மின்கலனின் திறந்த குழி வகைத் தட்டுகளின் அமைப்பு 

( a ) பிரித்துக் காட்டப்பட்ட பகுதி ; ( b ) பக்கப் பார்வை 
1. கோடி மின்வாய் முனை ; 2. அழுத்தப்பட்ட உருக்கு கிரிடு ; 3. தட்டுகள் , 


மிகமெல்லிய தகடுத் தட்டுகள் ( Foil Plates ) : இத் தட்டுகள் 
0 • 05 மி.மீ . கனமுள்ள மிகமெல்லிய நிக்கல் தகடுகளால் ஆனவை . 
இதன்மீது தெளித்தல் ( spray ) முறையில் நிக்கல் சஸ்பென்ஷன் 
(suspension ) அடுக்காகப் படியச் செய்யப்படுகிறது ( நிக்கல் 
சஸ்பென்ஷனில் உள்ள பொருள்கள் : 3 கி.கிராம் BF - 4 * அல்லது 
BF - 2 * கோந்து ( glue ) , வடித்துப் பிரித்த (rectified ) ஈதைல் 
ஆல்கஹால் ( ethyl alcohol ) , 5 லிட்டர் , கார்பினால் கோந்து 
( carbinol glue ) ] இத்தட்டுகள் உலர்ந்ததும் 0-5 முதல் 0.6 மி.மீ. 
வரை கனத்தை அடைகின்றன . உலோகப்பீங்கான் தட்டுகள் உரு 
வாக்கப்பட்ட முறையிலேயே இவையும் உருவாக்கப்படுகின்றன . 

அழுத்தப்பட்ட தட்டுகள் ( Pressed Plates ) : நிக்கல் முலாம் 
பூசிய அழுத்தப்பட்ட உருக்கு கிரிடு இவற்றின் அடிப்படையான 
உறுப்பாகும் . ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 350 முதல் 400 கி.கி . 
வரை 

உள்ள அழுத்தத்தில் ஊக்கப் பொருள்கள் இத்தட்டு 
களில் அழுத்தப்படுகின்றன . இத்தட்டுகளின் 

வலிமையை 


* யு . எஸ் , எஸ் . ஆர் , தயாரிப்புகள் ( U.S.S.R. Products ) 


24 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அதிகப்படுத்த இவை காரத்தால் பாதிக்கப்படாத எனாமலால் 
( enamel ) ஆன மெல்லிய , விட்டுவிட்டுத்தொடர்புடைய அடுக்கால் 
மூடப்படுகிறது . ஊக்கப் பொருள்கள் , இடையீட்டுப் பிரிவு 
களிலுள்ள நுண்துளைகள் வழியே வெளியேறுவதை இந்த அடுக்கு 
தடுக்கிறது . அதே நேரத்தில் தட்டுகளின் மின்கடத்தலைக் குறைப் 
பதில்லை . காரத்தால் பாதிக்கப்படாத துணி அல்லது நுண் துளைகள் 
கொண்ட மெல்லிய தகட்டால் எனாமல் பூச்சு கொண்ட நேர் மின் 
வாய்த் தட்டுகள் சுற்றப்பட்டுள்ளன . இது , தட்டுகள் உடைவதி 
லிருந்து அவற்றைப் பாதுகாக்கிறது . மேலும் இடையீட்டுப் பிரி 
வாகவும் இதுவே அமைகிறது . 


கார மின்கலனின் நேர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் 
பொருளில் முக்கியமாக இருப்பது நிக்கல் ஹைட்ராக்ஸைடு 
(nickel hydroxide) ஆகும் . மின்கடத்தலை அதிகப்படுத்த 16 
முதல் 18 விழுக்காடு கிராஃபைட் இத்துடன் சேர்க்கப்படுகிறது . 
பேரியம் ஹைட்ராக்ஸைடு (barium hydroxide ) என்னும் கிளர்வு 
செய்யும் ( activating ) பொருளும் இத்துடன் உள்ளது . ஊக்கப் 
பொருளின் அளவில் 1-7 முதல் 2-3 விழுக்காடு கிளர்வூட்டும் 
பொருள் இருக்கும் . இது நேர் மின்வாய்த் தட்டில் உள்ள ஊக்கப் 
பொருளின் பயன்படுத்தப்படும் எண் ( coefficient of utilization ) 
ணின் மதிப்பை அதிகப்படுத்தவும் , தட்டுகளின் உழைப்புக் 
காலத்தை அதிகப்படுத்தவும் பயன்படுகிறது . 

நிக்கல் -இரும்பு எதிர் மின்வாய்த் தட்டுகளுக்கு முக்கியமான 
ஊக்கப் பொருள்கள் இரும்பும் அதன் ஆக்ஸைடுகளுமாகும் . சிறி 
தளவு நிக்கல் சல்ஃபேட்டும் ( nickel sulphate ), ஃபெரஸ் 
சல்ஃபைடும் ( ferrous sulphide) ஊக்கப் பொருளுடன் சேர்ப் 
பதால் மின்கலன்கள் அமையும் சூழ்நிலையும் , செயல் திறனும் 
உயருகின்றன . தொடக்கத்தில் இரும்பு - செறிந்த , சுத்திகரிக்கப் 
பட்ட இரும்பு தாது ( ore ) எதிர்மின்னேற்றம் செய்யப்பட்டு இரும்பு 
கலந்த பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன . மேலும் ஃபெரஸ் 
சல்ஃபேட் (ferrous sulphate ) டிலிருந்து கிடைக்கும் இரும்பு 
ஆக்ஸைடை குழாய் உலைகளில் எதிர் மின்னேற்றம் (reduction ) 
செய்தும் இப்பொருள் தயாரிக்கப்படுகிறது . 


நிக்கல் - காட்மியம் ( nickel - cadmium ) மின்கலனின் எதிர் மின் 
வாய்த் தட்டுகளின் ஊக்கப்பொருள் முக்கியமாகக் கொண்டிருப்பது 
காட்மியம் ஆக்ஸைடும் ( cadmium oxide ). இரும்பும் கலந்த 
கலவை ஆகும் . மின்வாய்களின் மின் தேக்குத் திறனை உறுதிப் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 


குணங்கள் 


25 


படுத்த 2.8 முதல் 4-5 விழுக்காடு சோலார் ஆயில் ( solar oil ) இக் 
கலவையுடன் சேர்க்கப்படுகிறது . காட்மியம் ஆக்ஸைடில் 96 
விழுக்காட்டிற்குக் குறையாத அளவு காட்மியமும் , 0-005 விழுக் 
காட்டிற்கு மேற்படாத அளவு தாலியமும் ( thallium ) இருக்க 
வேண்டும் . 


சில வகை மின்கலன்களில் ஊக்கப் பொருள்களில் கரீட்மியமும் 
இரும்பும் 2 • 7 : 1 விகிதத்தில் இருக்கவேண்டும் என்று விதிக்கப் 
பட்டுள்ளது . மற்றெல்லா வகை நிக்கல் - காட்மியம் மின்கலன் 
களில் இவ்விகிதம் 1 : 1 ஆகும் . இவ்விரு வகை ஊக்கப் பெருள்களில் 
சோலார் ஆயில் முறையே 40 முதல் 4.5 விழுக்காட்டிலும் , 2.8 
முதல் 3.5 விழுக்காட்டிலும் உள்ளது , 


வெள்ளி- துத்தநாக ( silver - zinc ) மின்கலன்களின் நேர் மின் 
வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள் எதிர் மின்னேற்றம் 
செய்யப்பட்ட வெள்ளி ஆக்ஸைடு ( silver oxide ) ஆகும் . இது நேர் 
மின்வாய்த் தட்டுகளில் அழுத்தப்பட்டு வெப்ப நடக்கைக்கு (heat 
treatment ) உட்படுத்தப்படுகிறது . எதிர் மின்வாய்த் தட்டுகளின் 
ஊக்கப் பொருள்கள் கொண்டிருப்பது துத்தநாக ஆக்ஸைடு , துத்த 
நாகப் பொடி கலந்த கலவையாகும் . நேர் மின்வாய்த் தட்டுகளைப் 
போன்றே , எதிர் மின்வாய்த் தட்டுகளும் தயாரிக்கப்பட்டு , வெப்ப 
நடக்கைக்கு உட்படுத்தப்படுகின்றன . 


உலோகப் - பீங்கான் , அழுத்தப்பட்ட தட்டுகள் கொண்டு 
செய்யப்பட்ட “ திறந்த குழி வகை மின்வாய்த் தட்டுளிலுள்ள 
ஊக்கப்பொருள்களில் இருப்பவை நிக்கல் பொடியும் , அம்மோனியம் 
கார்பனேட்டும் ( ammonium carbonate ) ஆகும் . 


கார . மின்கல அடுக்குகளுக்கான எஃகு கொள்கலன்கள் 
எஃகிலிருந்து அழுத்தித் தயாரிக்கப்படுகின்றன . அவற்றில் உள்ள 
இணைப்புகள் யாவும் பற்றவைக்கப்படுகின்றன . கொள்கலனின் 
உடல் , மூடி , பொருத்தப்பட வேண்டிய பாகங்கள் யாவும் நிக்கல் 
முலாம் பூசப்படுகின்றன . இவை குறைந்த பளபளப்புடன் 
உள்ளன . 

சில வகை வெள்ளி- துத்தநாக மின்கல அடுக்குகளின் 
கொள்கலன்கள் பிளாஸ்டிக்குகளால் ஆனவை . 


“ சூழ்ந்த குழி வகை , நிக்கல் - காட்மியம் ; நிக்கல் - இரும்பு 
மின்கல அடுக்குகளுடைய அமைப்பின் அம்சங்களை நாம் கவனிப் 
போம் . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


குழிகள் நிரப்பப்பட்ட , ஒரே முனைமையுடைய ( polarity ) தட்டு 
கள் மின்கலனுக்கான தொகுதிகளாகச் சேர்க்கப்படுகின்றன . 
இதற்காக அவை ஒரு பொதுவான பட்டையில் பற்ற வைக்கப்படு 
கின்றன . இப்பட்டையில் திருகு கொண்ட முனைக் கம்பம் ( threaded 
post ) உள்ளது (படம் 15) . 


2 


5 


3 


F 


சாமர் 


( 5 ) 


படம் 15 
கார மின்கலனின் தட்டுகளின் தொகுதிகள் 
( a) நேர் மின்வாய்த் தட்டு தொகுதி ; ( b ) எதிர் மின்வாய்த் தட்டு தொகுது 
1. கோடி மின்வாய் முனை ; 2. இணைக்கும் பட்டை ; 3. தட்டுகள் ; 4 , தட்டு 
களின் ஓரப் பகுதிகள் ; 5. எபோனைட்டாலான இடைவெளிக் குச்சிகள் ; 
8 , குழிகள் . 


- பல்வேறு மின்கலன்களில் வைக்கப்படும் மின்வாய்த் தட்டு 
களின் எண்ணிக்கையும் , அளவும் மின்கல அடுக்கு எத்தகைய 
வேலைக்குப் பயன்படுத்தப்படுகிறதோ அதைப் பொறுத்தது . 


மின்கலன் சரிவர செயல்பட நேர் மின்வாயில் உள்ள ஊக்கப் 
பொருள்கள் எதிர் மின்வாயில் உள்ள ஊக்கப் பொருள்களைவிட 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


27 


அதிக இடத்தை நிரப்ப வேண்டும் ; ஆகையால் நிக்கல் - காட்மியம் 
மின்கலனில் எதிர் மின்வாய்த் தட்டுகளை விட நேர் மின்வாய்த் 
தட்டு ஒன்று அதிகமாக 
இருக்கும் . தோற்றத்தில் , 
நிக்கல் - காட்மியம் மின் 
கலனில் நேர் மின்வாய்த் 
தட்டுகள் எதிர் 

எதிர் மின் 
வாய்த் தட்டுகளை விடச் 
சற்றுப்பருமனாக இருப்பது 
தெரிகிறது . 


10 


எதிர் மின்வாய்த்தட்டு 
களைவிட எண்ணிக்கை 
யில் நேர் மின்வாய்த் 
தட்டுகள் ஒன்று அதிகமா 
யிருப்பதால் , ஒவ்வோர் 
மின்கலனிலும் இரு பக் 
கத்திலும் கடைசித்தட்டு 
நேர் மின்வாய்த் தட் 
டாகும் . 


--- 


ப Nை 


கின்றன . 


எதிர் முனைமை 
யுடைய தட்டுகளுக்கு 
இடையே குறுக்குச் 
சுற்று ( short circuit ) 
ஏற்படாமலிருக்க அவற் 
றினிடையே எபோனைட் 
குச்சிகள் வைக்கப்படு 

படம் 16 

நிக்கல் - காட்மியம் , கார மின்கலனின் பகுதிகள் 
வகைக்கு ஒன்றாக 1 , ஊக்கப் பொருள்கள்; 2. எபோனைட் 

டால் ஆன 
தட்டுத் தொகுதிகள் 

இடை வெளிக் குச்சிகள் ; 

3. குழி; 4. நேர் மின் வாய்த் தட்டுகள் ; 
இரண்டு ஒரு மின்கல 

5. நேர் கோடி மின் வாய் முனை ; 6. துனைச் 
னுக்குத் தேவை . இவ் 

செருகி ; 7. எதிர் கோடி மின்வாய் முனை ; 

8. மூடி ; 9. கொள்கலன் ; 10 , எதிர் மின் 
விரு தொகுதிகளும் வாய்த் தட்டுகள் ; 11. எபோனைட் தட்டு . 
சேர்க்கப்பட்டு , மின் 
கலனின் கொள்கலனில் இறுக்கமாக இருக்கும்படி பொருத்தப் 
படுகின்றன . இரு தொகுதிகளின் திருகுகள் கொண்ட முனைக் 
கம்பங்கள் மூடியிலுள்ள துளைகள் வழியாக , திருகுகள் கொண்ட 
பகுதி தெரியும்படியுள்ளன ( படம் 16 ) . 


28 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இரு பக்கங்களிலும் வெளிப்புறம் உள்ள நேர் மின்வாய்த் தட்டு 
கள் கொள்கலனின் உட்புறச் சுவரைத் தொட்டுக் கொண்டிருக் 
கின்றன . எதிர் மின்வாய்த் தட்டுகள் கொள்கலனின் சுவர்களைத் 
தொடாதபடி எபோனைட் தகட்டால் தனித்து வைக்கப்பட்டுள்ளன . 


நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகளின் முனைக் கம்பங்கள் , மின் 
கலனின் உலோக மூடியுடன் மின் தொடர்பு கொள்ளாதபடி 
காப்பிடப்பட்டுள்ளன ( படம் 17 ) . 


2 


படம் 17 


படம் 18 


முனைக் கம்பங்களை மூடியில் 

பொருத்துதல் 
1. மின்கலன் மூடி; 2. காப்பிடு 

வளையங்கள் ( insulating rashers ) 


துளைச் செருகி 
1. துளை ; 2 , துளை " இரப் 
பர் வளையம் ; 3. அடைப் 
பிற்கான இரப்பர் வளை 
யம் . 


மின்கலனுள் வைக்கப்படும் பொருள்கள் முழுவதும் , மின் 
கலனின் அடிப்பாகம் - வழியாகவே பொருத்தப்படுகின்றன . 
இதைத் தொடர்ந்து அடிப்பாகம் மின்கலனுடன் பற்றவைக்கப்படு 
கிறது . பழுது பார்க்கும் போது இவ்வகை மின்கலன்களை ஒரு 
போதும் பிரிப்பதில்லை . 


ஒவ்வொரு மின்கலன் மூடியிலும் மின்பகு திரவம் ஊற்ற 
உதவும் துளையுள்ளது . இது வால்வு “ துளைச் " செருகியால் மூடப் 
பட்டுள்ளது . இத்துளை மின்பகு திரவத்திலிருந்து வரும் வாயுக்கள் 
வெளியேற உதவுகிறது (படம் 18 ) . . 


AKN - 2 • 25 , KKN - 45 , NKN - 60 , NKN - 100 , NKN - 10 , 
NKN - 22 வகை மின்கல அடுக்குகளில் உள்ள வால்வு அடைப்பு 
கள் வழியாக கலன்களில் மின்னூட்டம் நடைபெறுகின்ற நேரத் 
திலேயே வாயுக்கள் வெளியேறலாம் . ஆகையால் இத்தகைய மின் 


காரீய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


29 


கல அடுக்குகளில் , மின்னூட்டம் நடைபெறும்போது செருகிகள் 
அதனதன் இடத்திலேயே விட்டுவைக்கப்படுகின்றன . எனினும் , 
இந்த மின்சல அடுக்குகள் தலைகீழாகக் கவிழ்க்கப்படக் கூடாது . 
அவ்வாறு வைத்தால் மின்பகு திரவம் செருகியிலுள்ள துளை வழி 
யாக வடிந்துவிடும் . 


NKN - 10 , NKN - 22 , NKN - 24 வகை மின்கல அடுக்குகள் 
கவிழும்போது ; இவற்றின் செருகிகளிலுள்ள துளைகள் , மின்பகு 
திரவத்தை வெளியேற விடுவதில்லை ; ஆனால் , அதே நேரத்தில் 
தன்மின்னிறக்கத்தின் போது மின்கலனில் வெளியாகும் வாயுக்கள் 
வெளியேற இத்துளைகள் உதவுகின்றன . இத்தகைய மின்கல 
அடுக்குகள் , செருகிகள் எடுக்கப்பட்ட நிலையில் மின்னூட்டம் 
செய்யப்பட வேண்டும் . இத்தகைய மின்கல அடுக்குகளின் 
செருகிகளின் மேற்பகுதியில் , பெருக்கல் குறிபோல் நீளமாக 
வெட்டிய துவாரம் அல்லது ஒரு நீளமரீன வெட்டிய துவாரமும் , 
படிபோல் வெட்டிய அமைப்பும் இருக்கும் . 


கார மின்கலனிலுள்ள மின்வாய்த் தட்டுகள் , கொள்கலனின் 
முழு இடத்தையும் நிரப்புவதில்லை . தட்டுகளுக்கு இடையேயும் 
அடிப்பாகத்திலும் வண்டல் ( sediment ) படிவதற்கு இடமுண்டு . 
தட்டுகளுக்குமேல் வாயுக்கென இடம் தரப்பட்டுள்ளது . 


AKK - 2 • 25 வகை மின்கல அடுக்கின் மேல் மூடியில் போதிய 
இடமின்மையால் எதிர் மின்வாய்த் தட்டுகளின் முனைமட்டுமே 
வெளியில் கொண்டுவரப்பட்டுள்ளது . கொள்கலனுடன் பற்ற 
வைக்கப்பட்ட ஓர் எஃகு குமிழ் ( steel boss ) நேர் மின்வாய் முனை 
யாகச் செயல்படுகிறது . 


நிக்கல் - இரும்பு மின்கலனின் அமைப்பு நிக்கல் - காட்மியம் 
மின்கலனின் அமைப்பை ஒத்தது . 


இவ்விரு வகை மின்கலன்களிலும் நேர் மின்வாய்த் தட்டுகள் 
ஒன்றையொன்று எல்லா வகையிலும் ஒத்தவை . எதிர் மின்வாய்த் 
தட்டுகள் அவற்றில் உள்ள ஊக்கப் பொருள்களால் வேறுபடு 


கின்றன . 


நிக்கல்- இரும்பு , நிக்கல் - காட்மியம் ஆகிய இரு மின்கலன் 
களுக்கு இடையே உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் அவற்றில் 
உள்ள மின்வாய்த் தட்டுகளின் அமைப்பாகும் . நிக்கல் - காட்மியம் 
மின்கலனில் தேர் மின்வாய்த் தட்டுகள் இரு பக்கங்களிலும் புறத் 


30 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


தட்டுகளாகவும் ; நிக்கல் - இரும்பு மின்கலனில் ( காரீய - அமில மின் 
கலனில் உள்ள துபோல் ) எதிர் மின்வாய்த் தட்டுகள் இரு பக்கங் 
களிலும் புறத்தட்டுகளாகவும் உள்ளன . நிக்கல் - இரும்பு மின்கலன் 
செயல்படும்போது , நேர் மின்வாய்த் தட்டில் உள்ள ஊக்கப் 
பொருள்களைவிட . எதிர் மின்வாய்த் தட்டிலுள்ள ஊக்கப் பொருள் 
கள் அதிகமாகத் தேவைப்படுவதால் மேற்கண்டவாறு மின்வாய்த் 
தட்டுகள் அமைக்கப்படுகின்றன ( படம் 19) . 
Ni - cd மின்கலன் Ni-Fe மின்கலன் 


T 


படம் 19 
நிக்கல் - காட்மியம் , நிக்கல் - இரும்பு , 
மின் கலன்களில் மின் வாய்த் தட்டுகளின் 

அமைப்பு 


நிக்கல் - இரும்பு மின்கலனில் புறத்தட்டுகளான , எதிர் மின் 
வாய்த் தட்டுகள் கொள்கலனுடன் மின் தொடர்பு கொள்ளும்படி 
அமைந்துள்ளன . நிக்கல் - காட்மியம் மின்கலனில் புறத்தட்டு 
களான நேர் மின்வாய்த் தட்டுகள் கொள்கலனுடன் மின் தொடர்பு 
கொள்ளும்படி இணைக்கப்பட்டுள்ளன . 


தோற்றத்திலும் , பரிமாணத்திலும் நிக்கல் - இரும்பு , நிக்கல் 
காட்மியம் ஆகிய இரு மின்கலன்களும் ஒத்திருக்கின்றன . 


இவ்விரு வகை மின்கலன்களையும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை 
வேறுபடுத்திக்காட்ட , மின்கலன்களின் மூடியிலும், பக்கவாட்டி 
லும் அடையாளங்கள் இடப்படுகின்றன . எதிர் மின்வாய் முனை 
யின் அருகில் மின்கலன் வகையும் , ஆம்பியர்- மணி மின் தேக்குத் 
திறனும் குறிக்கப்பட்டுள்ளன . உதாரணமாக ZHN - 45 , ZHN - 100 
எனக் குறிக்கப்படுகின்றன . இதைத்தவிர , நிக்கல் - இரும்பு மின்கல . 
அடுக்கு மூடியில், நீல நிறத்தில் அகலமாக ஒரு பட்டை தீட்டப் 
படுகிறது . 


KKB திறந்த குழி வகை நிக்கல் - காட்மியம் மின்கல அடுக்கு 
கள் ( படம் 20 ) இது வரை விவரிக்கப்பட்ட சூழ்ந்த குழி வகை 
கார மின்கல அடுக்குகளிலிருந்து மிகவும் மாறுபட்டவை , 


திறந்த குழி வகை மின்கல அடுக்குகளுக்கான உறுப்புகள் 
யாவும் தனித்தனியாகத்தயார் செய்யப்படுவதில்லை . இவைபல மின் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


81 


கலன்கள் ( 2,4,10 முதலிய ) கொண்ட மின்கல அடுக்குகளாகவே 
தயாரிக்கப்படுகின்றன . 


ஒவ்வொரு மின்கலனிலும் , நேர் மின்வாய்த் தட்டுகள் தொகுப் 
பும் , எதிர் மின்வாய்த் தட்டுகள் தொகுப்பும் உள்ளன . 


12 


6 


10 


( b ) 


படம் 20 
( a ) 4 KNB - 10 வகை மின்கல அடுக்கின் பொதுவான தோற்றம் 
( b ) மின்கல அடுக்கின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1 , பிளாஸ்டிக்கால் வார்க்கப்பட்ட மானோப்ளாக் கொள்கலன் ; 2. நேர் மின் 
வாய்த் தட்டுகள் தொகுப்பு ; 3. மின் கலனின் மூடி ; 4. மின்பகு திரவத்தைத் 
தெறிக்க விடாத துளைச் செருகி ( vent plug ) ; 5. இரப்பர் உழல்வாய் 
( rubber bush ); 6. எதிர் மின்வாய்த் தட்டுகள் தொகுப்பு; 7. பாலி 

அமைடு 
இழை ; 8. கேப்ரான் துணி ; 9 , காப்பிடும் நிமிர் நேர் விளிம்புத் தகடுகள் ; 
10. கைப்பிடி ; 11. வளையம் ; 12 , மின்கல அடுக்கின் மூடி . 


நேர் மின்வாய்த் தட்டுகள் எதிர் மின்வாய்த் தட்டுகளுடன் 
மின் இணைப்பு கொள்ள முடியாதபடி , இடையீட்டுப் பிரிவுகளால் 
தடுக்கப்பட்டுள்ளன , KNB - 15 , KNB - 20, KNB - 25 வகை மின் 


32 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கல அடுக்குகளில் இணைக்கப்பட்ட இடையீட்டுப் பிரிவுகள் பயன் 
படுத்தப்படுகின்றன . இவற்றில் எதிர் மின்வாய்த் தட்டுகள்மீது 
சுற்றப்பட்ட மின் கடத்தாப் பொருளால் ஆன நிமிர் நேர் விளிம்புத் 
தகடுகளும் ( fins ), பாலி அமைடு ( polyamide), ரெஸின் ( resin ) 
இழைகள் வளையமாக இணைக்கப்பட்டவாறு அமைந்துள்ள 
கேப்ரான் ( capron ) துணியும் உள்ளன . நேர் , எதிர் மின்வாய்த் 
தட்டுகளுக்கு இடையில் கேப்ரான் துணி மடித்து வைக்கப் 
பட்டுள்ளது . 


KNB - 60 வகை மின்கல அடுக்குகளில் வைனைல் ( PVC ) 
பிளாஸ்டிக்கால் ஆன வளை தகடு ( corrugated sheet ) கள் இடை 
யீட்டுப் பிரிவுகளாக உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


“ அடைக்கப்பட்ட ” ( sealed ) மின்கலன்கள் , தட்டையான 
வடிவில் அல்லது உருளை வடிவில் அல்லது செவ்வக ( rectangular ) 
வடிவில் செய்யப்படுகின்றன . 


அடைக்கப்பட்ட ” தட்டை வடிவான நிக்கல் - காட்மியம் 
மின்கலன் (படம் 21 ) நிக்கல் முலாம் பூசிய சிறிய , விரிவாக்கப்பட்ட 
விளிம்புப் பட்டையில் ( flange ) இணைக்கப்பட்டுள்ளது . நிக்கல் 
முலாம் பூசப்பட்ட எஃகு மூடி படம் 21 - ல் உள்ளதுபோல் மூடப் 
பட்டுள்ளது . நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகள் ( சாதாரணமாகச் 
‘சிறியதாக அமைக்கப்பட்டவை ) கேப்ரான் இடையீட்டுப் பிரிவு 
களுடனும் தொடர்பு கொடுக்கும் விற்சுருளுடனும் ( spring ) கொள் 
கலனில் வைக்கப்படுகின்றன . 


இந்த மின்வாய்த் தட்டுகள் வட்ட வடிவில் , செய்யப்படுகின் 
றன . கொள்கலன் நேர் மின்வாய் முனையாகவும் அதன் மூடி எதிர் 
மின்வாய் முனையாகவும் உள்ளன . 


சில தட்டை வடிவ மின்கலன்களில் மூடிகள் பாலிகாப்ரோ 
லாக்டம் ரெசின் ” (poylcaprolactum resin ) போன்ற பிளாஸ்டிக்கு 
களால் ஆனவை . இக் கலன்களில் எதிர் மின்வாய் முனை மூடியின் 
மையத்தின் வழியாக வெளியே கொண்டுவரப்படுகிறது . இம்முனை 
தரையாணி ( rivet ) அமைப்பில் உள்ளது . 


நீண்டகால அல்லது சுமாரான கால அளவு மின்னிறக்கம் 
நடைபெற வேண்டிய சூழ்நிலைகளில் இவ்வாறாக உருவாக்கப்படும் 
தட்டையான மின்கலன்கள் மிகவும் பயனுள்ள தாக உள்ளன . 
மேலும் இவை உடனடியாக மின்னூட்டம் பெறக் கூடியவை , 


காரீய - அமில, கார சேமிப்பு மின்கலன்கள் ... 

குணங்கள் 

3S 
உருளை வடிவ " அடைக்கப்பட்ட மின்கலன்கள் குழி 
( pocket ) 

மின்வாய்த் தட்டுகளோடும் திறந்த குழி 
( open pocket ) வகை மின்வாய்த் தட்டுகளோடும் தயாரிக்கப்படு 
கின்றன . 


வகை 


2 3 


4 5 


6 ? 


3 


L 


. 


படம் 21 
தட்டை வடிவான “ மூடப்பட்ட ” நிக்கல் . 

காட்மியம் மின்கலன் 
1. நேர் மின்வாய்த் தட்டு ; 2. எதிர் மின் 
வாய்த் தட்டு ; 3. இடையீட்டுப்பிரிவு ; 
4. மூடி ; 5. விற்சுருள் ; 6. காப்பிடும் 

தடுப்பு ( Insulating gasket ) ; A 
7. கொள்கலன் . 


ஆவி 


S : 


5 


6 


7 


8 


நீண்டகால மின்னிறக்கத்திற்கும் 
நடுத்தரக் கால மின்னிறக்கத்திற் 
கும் என்று உள்ள மின்கலன்கள் , 
" சூழ்ந்த குழி வகை மின்வாய்த் 
தட்டுகள் உடையவை . 

இவை 
நீண்டகாலம் பயன் தருகின்றன . 
குறுகிய கால மின்னிறக்கத்திற்கும் , 
துடிப்பு ( pulse ) மின்னிறக்கத்திற் 
கும் என்று உள்ள மின்கலன்கள் 
“ திறந்த குழி ” வகை மின்வாய்த் 
தட்டுகள் உடையவை . இவற்றின் 
பயன் தரும் காலம் நீண்டதல்ல . 


9 


10 


TSNK - 0.45 வகை உருளை மின் A.A வெட்டுத் தோற்றம் 
கலனின் அமைப்பு படம் 22 - ல் காட் 

படம் 22 
டப்பட்டுள்ளது . இதன் மின்வாய்த் மூடப்பட்ட , உருளை வகை நிக் 

கல் - காட்மியம் மின்கலன் 
தட்டுகள் சூழ்ந்தகுழி ” வகையைச் 1. நேர் மின் வாய் முனை ; 2. மூடி ; 
சேர்ந்தவை . இரண்டு நேர் மின் 

3. குல்லாய் ( cap ) 4. வளை 

யம் ; 5. இடையீட்டுப் பிரிவு ; 
வாய்த் தட்டுகள் , ஓர் இடையீட்டுப் 6. நேர் மின் வாய்த் 

தட்டு ; 
பிரிவு, மூன்று எதிர் மின்வாய்த் தட்டு 

7. எதிர் மின்வாய்த் தட்டு ; 

8. அடித்தளம் ; 9 . எதிர் 
கள், நேர் மின்வாய் முனையுடன் மின்வாய்முனை ; 10 கொள்கலன் . 

8 


34 

சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 
வார்க்கப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் மூடி , ஓர் அடித்தளம் மற்றும் 

எதிர் மின்வாய் முனை 
2 3 

ஆகியவை ஓர் எஃகு 
உருளைக்குள் இணைத்து 
வைக்கப்பட்டுள்ளன . 
இக்கலனின் உருளையில் 
உள்ள நெளிவுகள் 
( corrugation ), 

இக் 
கலன் மின்னூட்டம் 
2 பெறும்போது வெளிப் 

படும் வாயுவினால் அதி 
கப்படியான அழுத்தம் 
இதனுள் கூடுதலாகா 

மல் தடுக்க , தேவை 
a - b : படிக்க வேண்டிய இடத்தில் யான இடைவெளி 
உள்ள கோடு 

யைத் தருகின்றன . 
படம் 23 
மின்வாய்த் தட்டு தொகுதி 

‘ சூழ்ந்த குழி வகை 
1. எதிர் மின்வாய் ; 2. செலஃபோன் ; 3. நேர் 
மின்வாய் , 

நேர்மின்வாய்கள் அரை 

உருளை ( semi - cylinder ) 
வடிவில் செய்யப்படுகின்றன . முன்கூட்டியே அழுத்த முறை 
யில் தயாரிக்கப்பட்ட ( prefabricated ) தட்டுகளிலிருந்து இந்த நேர் 
மின்வாய்த் தட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன . 

இந்த மின்கலனில் எதிர் மின்வாய்களும் குழி வகையைச் 
சேர்ந்தவை . எல்லா வகையிலும் ஒத்துள்ள மூன்று துண்டுகள் 
( segments ) இதில் உள்ளன . இவற்றின் வெளி விட்டம் கொள் 
கலனின் உள் சுவற்றுடன் இடைவெளி இன்றி பொருந்துமாறும் , 
உள் விட்டம் இதே போல் இடையீட்டுப் பிரிவுடன் பொருந்து 
மாறும் உள்ளன . பிளாஸ்டிக் மூடியின் மீதும் , பிளாஸ்டிக் அடித் 
தளத்தின் மீதும் கொள்கலன் அமையுமாறு வைத்து ஒட்டிணைப்பு 
( spun joint ) செய்து மூடப்படுகிறது . இதில் கொள்கலனே எதிர் 
மின்வாய் முனையாகும் . 


வெள்ளி - துத்தநாக மின்கலன்கள் , " திறந்த குழி வகை 
நிக்கல் - காட்மியம் மின்கலன்களை ஒத்தவை . காரத்தால் பாதிக்கப் 
படாதகேப்ரான் துணியால் சுற்றப்பட்டுள்ள நேர்மின்வாய்த் தட்டு 
களாலும் செலஃபோனால் ( cellophane ) சுற்றப்பட்ட எதிர் மின் 
வாய்த் தட்டுகளாலும் வெள்ளி - துத்தநாக மின்கலன் உருவாக்கப் 
படுகிறது ( படம் 23 ) . இது இரு மின்வாய்த் தட்டுகள் தனித் 
தனியே இருக்கவும் , குறுக்குச் சுற்று ஏற்படாமலிருக்கவும் உதவு 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 


குணங்கள் 


கிறது . மேலும் மின்பகு திரவம் , ஊக்கப் பொருளுடன் நன்கு 
தொடர்பு கொள்ளவும் இது உதவுகிறது . 


5 


மின்கலனுடைய கொள்கலனின் 
அடியில் நேர் , எதிர் மின்வாய்த் 
தொகுதிகள் அமர்கின்றன 
( படம் 24 ) . 


3 


2 


முனைக் கம்பத்தில் உள்ள துவா 
ரத்தின் வழியாக , நேர் , எதிர் மின் 
இணைப்புக் கால்கள் கொண்டு 
வரப்பட்டு , முனைக் கம்பங்களின் 
மேல் விளிம்பில் பற்றவைக்கப்படு . 
கின்றன . வெள்ளி- துத்தநாக மின் 
கலன்களும் தட்டை வடிவான மின் 
வாய்த் தட்டுகளால் தயாரிக்கப் படு 


கின்றன . 


4. கார - மின்கலன்களின் இயங்கும் 

தத்துவம் 

நிக்கல் - இரும்பு மின்கலனின் 
எதிர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள 
ஊக்கப் பொருள்கள் , நிக்கல் - காட் 
மியம் மின்கலன்களின் எதிர் மின் 
வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் 
பொருள்களிலிருந்து அமைப்பில் 
மாறுபட்டுள்ளன . 


படம் 24 
STSS - 45 வகை வெள்ளி துத்த 
நாக மின்கலனின் மின் வாய்த் 

தட்டுகள் இணைப்பு 
1. நேர் மின்வாய்த் தட்டு ; 
2. வெள்ளி மின் இணைப்புக் 
கால்கள் கட்டு ; 3. புரியுடைய 
முனைக் கம்பம் ; 4. திரவம் 
நிரப்பப் பயன்படும் துவாரம் ; 
5. வாயு வெளியேறும் துளை ; 
6. மின்கலனின் மூடி ; 7. எதிர் 
மின் வாய்த் தட்டு , 


நிக்கல் - காட்மியம் , நிக்கல் - இரும்பு ஆகிய இருவகைக் கலன் 
களின் மின்வாய்த்தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள்களின் வேதி 
யியல் அமைப்பு அட்டவணை 1 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


கார மின்கலனில் மின்னிறக்கம் நடைபெறும் போது முதலில் 
நிக்கலிக் ஹைட்ராக்ஸைடு [ Ni ( OH ) * 1 முற்றிலும் மாற்றப்படாத 
நிக்கலிக் ஹைட்ராக்ஸைடு [ NiOOH ] ஆக மாறுகிறது . பின்பு 
கூறப்பட்ட நிக்கலிக் ஹைட்ராக்ஸைடில் ஏற்படும் எதிர் 
மின்னேற்றம் காரணமாக மின்னோட்டம் உற்பத்தி ஆகும் . நிக்கல் 
காட்மியம் மின்கலனின் மின்வாய்களில் நடைபெறும் வேதியியல் 
வினைவழிகள் பின் 

வரும் சமன்பாட்டின்படி நடைபெறுகின்றன . 


> 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


+ 


2NiOOH + cd 

2H , O 
முற்றிலும் மாற்றப்படாத காட்மியம் 
நிக்கல் ஹைட்ராக்ஸைடு (எதிர் மின்வாய் ) 

( நேர் மின்வாய் ) 
மின்னிறக்கம் 

2Ni ( OH ) + Cd ( OH ) 
நிக்கலஸ் ஹைட்ராக்ஸைடு காட்மியம் ஹைட்ராக்ஸைடு 
( நேர் மின்வாய் ) 

( எதிர் மின் வாய் ) 
மின்னூட்டம் 

நிக்கல் - இரும்பு மின்கலன்களில் ஒத்த செயல் முறை நடை 
பெறுகிறது . இதில் காட்மியத்திற்குப் பதிலாக இரும்பு மட்டுமே 
வினைவழியில் செயல்படுகிறது . எதிர் மின்வாய்த் தட்டுகளில் 
காட்மியம் ஹைட்ராக்ஸைடுக்குப் பதிலாக ஃபெரஸ் ஹைட்ராக் 
ஸைடு [ Fe ( OH ). ] உருவாகிறது . 

அட்டவணை 1 
நிக்கல் - காட்மியம் , நிக்கல் -இரும்பு மின்கலன்களில் உள்ள ஊக்கப் 

பொருள்களின் வேதியியல் அமைப்பு 


தட்டுகள் 


. 


தட்டுகளின் | நிக்கல் - காட்மியம் நிக்கல் இரும்பு 
நிலை 

மின்கலனின் மின்கலனின் 
தட்டுகளின் தட்டுகளின் 
ஊக்கப்பொருள் ஊக்கப் பொருள் 
களின் அமைப்பு 

களின் அமைப்பு 


போன்ற 


எதிர் 

மின்மின்னூட்டத் கடற்பஞ் சுகடற்பஞ் சு 
வாய்த் தட்டு திற்குப்பின் 

காட் 
கள் 

மியமும் , இரும் 

இரும்பு , Fe 
பும் , Cd , Fe 


போன்ற 


திற்குப் பின் 


மின்னிறக்கத் காட்மியம் ஹைட் ஃபெரஸ் 

ராக்ஸைடு, ஸை டு , 
ஃபெரஸ் ஆக் Fe ( OH ) 2 
ஸை டு , 
Cd ( OH ) 
Fe (OH )2 


மின்னூட்டத் நிக்க லிக் ஹ்ைட் நிக்கலிக் 
திற்குப்பின் ராக்ஸைடு ராக்ஸைடு 
Ni( OH ) 

ki( OH )s 


ஹைட் 


நேர் மின் மின்னிறக்கத் நிக்கலஸ் ஹைட் நிக்கலஸ் ஹைட் 
வாய்த் தட்டு திற்குப் பின் ராக்ஸைடு ராக்ஸை டு 
கள் 

Ni ( OH ) Ni(OH ) 


காரீய.அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 37 

மின்னிறக்கம் நடைபெறும்போது எதிர் மின்வாயில் வினை 
வழிகள் இங்குக் கொடுத்துள்ளபடி நடக்கின்றன . 
நிக்கல்.காட்மியம் மின்கலன்களில். 

cd + 20H - 26 - > Cd ( OH ) , 


நிக்கல் - இரும்பு மின்கலன்களில் 


Fe + 20H - 2 - Fe ( OH ) ) 
வெளிச் சுற்று மூலம் நேர் மின்வாய்க்கு எலெக்ட்ரான்கள் 
மாற்றப்படும் செயலும் இவ்வினைவழிகளுடன் நடைபெறுகின்றது . 


நேர் மின்வாயில் முற்றிலும் மாற்றப்படாத நிக்கலிக் ஹைட் 
ராக்சைடில் எதிர் மின்னேற்றம் நடைபெறுகின்றது . 

NiOOH + HgO + e - Ni( OH ) + OH " 
மின்னிறக்கத்தின் போது காட்மியம் அல்லது இரும்பு 
எதிர் மின்வாயில் உருவாகிறது . 

Cd ( OH ) + 2e -- Cd + 20H 

Fe( OH ) + 26 - Fe + 2OH 
அதே நேரத்தில் நேர் மின்வாயில் நிக்கலஸ் ஹைட்ராக் 
ஸைடில் நேர் மின்னேற்றம் நடைபெறுகிறது . 

Ki( OH ) + OH - e-- NiOOH + Hgo 


மின்னூட்டத்தின் முடிவில் சிறிதளவு முற்றிலும் மாற்றப்படாத 
நிக்கலிக் ஹைட்ராக்ஸைடில் மேலும் நேர் மின்னேற்றம் நடக்கிறது 
என்று நினைக்கப்படுகிறது . 

KiOOH + OH - e - Nios + Hq0 


இவ்வாறு உருவான நிக்கல் டைஆக்ஸைடு , உடனடியாக 
இங்குள்ள சமன்பாட்டின்படி சிதைவுறுகிறது . 

4Ni0 + 2Hz0- > 4NiOOH + 0 , 
மின்னூட்டம் நின்றதும் இவ்வினைவழி முற்றுப் பெறுகிறது . 
இதுவே தன் மின்னிறக்கத்திற்கு அறிகுறியாகும் . இவ்வினைவழி 
முற்றுப் பெற்றதும் மின்கலனின் தன்மின்னிறக்கம் திடீரென்று 
குறைகிறது . 


88 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கலன் செயல்படும் போது OH அயனிகள் , ஒரு மின் 
வாயிலிருந்து மற்றொரு மின்வாய்க்குச் செல்வதைக் கவனிக்க 
வேண்டும் . மின்னிறக்கத்தின் போது நேர் மின்வாயிலிருந்து எதிர் 
மின்வாய்க்கும் , மின்னூட்டத்தின் போது எதிர் மின்வாயிலிருந்து 
நேர் மின்வாய்க்கும் OH அயனிகள் கடத்தப்படுகின்றன . 


வெள்ளி- துத்தநாக மின்கலனில் நடைபெறும் செயல்முறை 
களைச் சுருக்கமாகக் கவனிப்போம் . கீழுள்ள சமன்பாட்டின் 
மின்னோட்டம் உருவாகும் செயல் நடைபெறுகிறது . 


+ 


Agz0 
ஓர் இணை திறன் 
(monovalent ) 

வெள்ளி 
ஆக்ஸைடு 
( நேர்மின் வாய் ) 


மின்னிறக்கம் 
Zn 

2Ag 

+ Zno 
துத்தநாகம் - மின்னூட்டம் வெள்ளி 

துத்தநாக 
( எதிர் மின் 

( நேர் மின் 

ஆக்ஸைடு 
வாய் ) 

வாய் ) 

( எதிர் மின் 
வாய் ) 


மின்னிறக்கத்தின் போது ஓர் இணைதிறன் வெள்ளி ஆக்ஸைடு 
எதிர் மின்னேற்றத்தால் நேர் மின்வாயில் வெள்ளியாக மாற்றப் 
படுகிறது . 

Age0 + Hz0 + 2e 2Ag + 20H 
எதிர் மின்வாயில் உள்ள துத்தநாகத்தில் நேர் மின்னேற்றம் 
நடைபெறுகிறது . 

Zn + 20H -2e - > Zao + H2O 
மின்னூட்டத்தின் போது இவ்விரு வினைகளும் எதிர் திசையில் 
நடைபெறுகின்றன . 


வெள்ளி - துத்தநாக மின்கலனில் , 

இணை திறன் 
(bivalent ) வெள்ளி ஆக்ஸைடும் , Ago , இந்த வினைவழிகளில் 
பங்கேற்கிறது என்பது கவனிக்கப்படவேண்டும் . 


இதனால் ஓர் இணை திறன் வெள்ளி ஆக்ஸைடு , Aga0 , உருவா 
கத் தேவையான மின்னழுத்தமான 1.65 வோல்ட்களில் முதலிலும் 
பின்பு இரு இணைதிறன் வெள்ளி ஆக்ஸைடு , Ago , உருவாகத் 
தேவையான மின்னழுத்தமான 1 95 

வோல்ட்களிலும் 
மின்னூட்டம் நடைபெறுகிறது . 


இவ்வாறே மின்னிறக்கத்தின் போது இரு தவணைகளில் ( 1-7 
வோல்ட் , 1-5 வோல்ட் ) வெள்ளி ஆக்ஸைடில் எதிர் மின்னேற்றம் 
நடைபெறுவதைக் கவனிக்கலாம் , 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் . . . குணங்கள் 


39 


5. மின்கலன்களின் முக்கியச் சிறப்பியல்புகள் 

அமில , கார மின்கலன்களின் முக்கியச் சிறப்புகளாவன : மின் 
இயக்குவிசை மின்னழுத்தம் , அகமின் தடை , மின் தேக்குத் 
திறன் , எடை , மற்றும் கன அளவு. உழைப்புக் காலமும் , தன் 
மின்னிறக்கம் நடைபெறும் வீதமும் கூட முக்கியச்சிறப்புகளாகும் . 


ன் இயக்குவிசை ( E.M.F. ) 

வோல்டா மின்கலனில் உள்ள மின்வாய்த் தட்டுகளும் மின் 
பகு திரவங்களும் செய்ய உபயோகித்த பொருள்களின் பௌதிக , 
வேதியியல் இயல்புகளைப் பொறுத்தது அக்கலனின் மின் இயக்கு 
விசையின் எண் மதிப்பு ; இது மின்வாய்த் தட்டுகளின் பரிமாணத் 
தைச் சார்ந்தது அல்ல . உதாரணமாக , செம்பு - துத்தநாகத் தட்டு 
களை நீர்த்த கந்தக அமிலத்தில் வைக்க அந்த வோல்டா மின்கல 
னின் மின் இயக்குவிசை 1.1 வோல்ட் . இதில் செம்பிற்குப் பதில் 
வெள்ளியை உபயோகப்படுத்தினால் மின் இயக்குவிசை 1:56 
வோல்ட்டுக்கு உயருகிறது . 


ஈய - அமில மின்கலனின் மின் இயக்குவிசை , மின்பகு 
திரவத்தின் ஒப்பு அடர்த்திக்கு ஏற்ப மாறுபடுகிறது . இக் கலனில் 
மின்பகு திரவத்தின் ஒப்பு அடர்த்தி உயரும் போது அதன் மின் 
இயக்குவிசை உயருகிறது . ஒப்பு அடர்த்தி குறையும் போது மின் 
இயக்குவிசை குறைகிறது . மின்பகு திரவத்தின் ஒப்பு அடர்த்தியை 
ஆயிரத்தால் வகுத்து 0-85 - ஐக் கூட்டினால் அது ஈய - அமில 
கலத்தின் மின்- இயக்குவிசைக்குச் சமம் என்று பரிசோதனைகள் 
மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது . 


d 
Ec = 

+0.85 
1000 


இங்கு Ec- மின்கலனின் மின் இயக்குவிசை 


d- மின்பகு திரவத்தின் ஒப்பு அடர்த்தி 


உதாரணமாக , ஒரு கலனின் மின்பகு திரவத்தின் ஒப்பு 
அடர்த்தி 1300 கி.கி / க.மீ.க்குச் சமமானால் , அக்கலனின் மின் 

300 
இயக்குவிசை, 0-8 + 

2.15 வோல்ட்டுகளாகும் . 

1000 
மின்கலனின் மின் இயக்குவிசையின் மதிப்பு , அதில் உள்ள மின் 
வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள்களின் அளவைப் 


- 2 


40 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


பொருத்ததல்ல . அதிக அளவு ஈய பெராக்ஸைடு நேர் மின்வாய்த் 
தட்டிலும் அதேபோல் அதிக அளவு கடற்பஞ்சு போன்ற ஈயம் 
எதிர் மின்வாய்த் தட்டிலும் கொண்டுள்ள மின்கலன் தரும் மின் 
இயக்குவிசையை , மிகக் குறைந்த அளவு ஈய பெராக்ஸைடும் , 
கடற்பஞ்சு போன்ற ஈயமும் மின்வாய்த் தட்டுகளில் கொண்ட 
மின்கலன் கொடுக்கும் . 


ஈய - அமில மின்கலனில் ஈயத்தட்டு எதிர் மின்னழுத்தமும் 
ஈய பெராக்ஸைடு தட்டு நேர் மின்னழுத்தமும் கொண்டுள்ளன . 


இந்த மின்னழுத்தங்களின் கணித வித்தியாசம் , கலனின் 
மின் இயக்குவிசையைக் குறிக்கிறது . உதாரணமாக , நேர் மின் 
வாயின் மின்னழுத்தம் P + = 2 • 20 வோல்ட் ஆகவும் , எதிர் மின் 
வாயின் மின்னழுத்தம் P- = 0 •10 வோல்ட் ஆகவும் இருப்பின் , 
கலனின் மின் இயக்குவிசை 2.20 வோ . - 0.10 வோ . = 2.10 வோ . 
ஆகும் . 


பொதுவாக , 


E = P + -Pு 


E- மின்கலனின் மின் இயக்குவிசை. 


மின்னழுத்தமும் அகமின் தடையும் 


மின்கலனின் முனைகளுக்கிடையே மின்சக்தியைப் பயன் 
படுத்தும் கருவி ஒன்றை இணைத்ததும் , கலன் மின்னிறக்கம் 
செய்யத் துவங்கும் . அதாவது 

கலனின் வெளிச் சுற்றிலும் 
கலனின் உள்ளும் மின்னோட்டம் ஆரம்பமாகிறது . 


மின்கலனின் , மின்னழுத்த எண் மதிப்பும் , அது தரும் மின் 
னோட்டத்தின் எண் மதிப்பும் அக்கலனின் அகமின் தடையைச் 
சார்ந்துள்ளன . 


அகமின் தடையின் மதிப்பு , மின்பகு திரவம் தரும் தடையை 
யும் , ஊக்கப் பொருள்கள் 

உள்ள நிலையையும் , வெப்ப 
நிலையையும் சார்ந்தது . 


41 


காரீய.அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் . . . 

குணங்கள் 


= 


மின்கலன் தரும் மின்னோட்டத்தின் மதிப்பு , ஆம்பியர் அலகு 
களில் , ஓம் விதிப்படி ( Ohm s law ) முழுச் சுற்றுக்கும் நிர்ணயிக்கப் 
படுகிறது . 

Ec 
1 

ஆம்பியர் 

R + r 
இங்கு 1 > மின்னோட்டம் 

Ec > மின்கலனின் மின் இயக்குவிசை ( வோல்ட் ) 
R - மின்கலனின் முனை களுக்கு இடையில் உள்ள சுற்றின் 

மின் தடை ( ஓம் ) 
T. ) மின்கலனின் அகமின் தடை ( ஓம் ) 
மேலேயுள்ள சமன்பாட்டை நாம் கீழ்கண்டவாறு மாற்றி 
எழுதலாம் . இதன்படி மின்னோட்டத்தை , மின் சுற்றின் தடை 
( அக , புற ) யினால் பெருக்கக் கிடைப்பது மின்கலனின் மின் இயக்கு 
விசைக்குச் சமமாகும் ( எண் அளவில் ) . 

I ( R + r ) = Ec 

IR + Ir = Ee 
இங்கு IR என்பது மின்கலனின் இரு முனைகளுக்கு இடையே 
உள்ள மின்னழுத்தமாகும் . Ir என்பது மின்கலனின் அகத்தே 
குறைக்கப்படும் மின்னழுத்தமாகும் . ஆகையால் மின்கலனின் 
மின் இயக்குவிசை , மின்கலனின் இரு முனைகளுக்கு இடையே 
உள்ள மின்னழுத்தத்தைவிட Ir அளவு அதிகம் . 

மின்னிறக்கத்தின்போது , மின்கலனின் மின் இயக்குவிசை , 
புற மின் சுற்றிலும் , அகத்திலும் அவற்றின் தடைகளுக்கு நேர் 
விகிதத்தில் செலவிடப்படுவது தெரிகிறது . அகமின் 

தடை 
கூடுதலானால் , மின்கலனின் அக மின்னழுத்தம் அதிகரித்து , மின் 
கலனின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தைக் 
குறைக்கும் என்பது விளங்குகிறது . 

மின்கலனின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத் 
தத்தை U எனக் குறித்தால் , மேலேயுள்ள சமன்பாட்டைக் கீழ் 
கண்டவாறு மாற்றி எழுதலாம் . 

U + Ir = E 


ப 


- 


E- Ir 


ஈய் - அமில மின்கலனின் மின்பகு திரவத்தின் அடர்த்தி , 
மின்னிறக்கத்தின் போது குறைகிறது . இத்துடன் , மின்கலனின் 
மின்னழுத்தம் குறைகிறது . 


42 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இதற்கான காரணம் , மின்பகு திரவத்தின் அடர்த்தி குறை 
வதால் நேர் மின் வாயின் மின்னழுத்தம் , எதிர் மின்வாயின் மின் 
னழுத்தத்தைவிட அதிகமாக மாறுகிறது . உதாரணமாக , நேர் மின் 
வாய் மின்னழுத்தம் , மின்னிறக்கத்தின் போது 1.9 வோ .- க்குக் 
குறையவும் எதிர் மின்வாய் மின்னழுத்தம் 0.15 வோ . - க்கு உயர 
வும் செய்கிறது . இதனால் மின்கலனின் இரு முனைகளுக்கிடையே 
உள்ள மின்னழுத்தம் ( 1-90-0 • 15 = ) 1.75 வோ . - க்குக் குறை 
கிறது . கார மின்கலன்களில் , மின்பகு திரவத்தின் ஒப்பு அடர்த்தி 
மின்கலனுடைய மின்னிறக்கத்தை அல்லது மின்னோட்டத்தைச் 
சார்ந்திருக்கவில்லை . 


இயங்கு திறன் ( Eilejeney ) 

மின்கலன்கள் சில இடங்களில் பயன்படுத்தப்படும்போது , 
அவற்றின் இயங்கு திறன் மின்னாற்றல் அல்லது மின் தேக்குத் 
திறன் விகிதத்தில் வெளியிடப்படுவது மிக முக்கியமானது . 


ஆம்பியர் - மணி இயங்கு திறன் 

ஒரு மின்கல அடுக்கு மின்னிறக்கத்தின் போது தருகிற 
ஆம்பியர் -மணிகளுக்கும் , அதை மின்னூட்டம் செய்யத் தேவைப் 
படும் ஆம்பியர் -மணிகளுக்கும் உள்ள விகிதத்தை 100 - ஆல் 
பெருக்கக் கிடைக்கிறது ஆம்பியர் - மணி இயங்கு திறன் . 
இதை ஒரு சூத்திரமாக எழுதலாம் . 
C மின்னிறக்கம் 

X100 % 
C மின்து 

னூட்டம் 
மின்னிறக்கம் X t மின்னிறக்கம் 

X100 % 
மின்னூட்டம் X t மின்னூட்டம் 
இங்கு = ஆம்பியர் - மணி இயங்கு திறன் (விழுக்காடு ) 

C மின்னிறக்கம் = மின்னிறக்க அளவு ( ஆம்பியர் - மணி ) 
C மின்னூட்டம் = மின்னூட்ட அளவு ( ஆம்பியர் - மணி ) 
மின்னிறக்கம் = மின்னிறக்கத்தின்போது தரப்படும் மின்னோட் 

டத்தின் சராசரி அளவு ( ஆம்பியர் ) 
மின்னூட்டம் = மின்னூட்டத்தின்போது தரப்படும் மின்னோட் 

டத்தின் சராசரி அளவு ( ஆம்பியர் ) , 
t மின்னிறக்கம் = மின்னிறக்கம் நடைபெறும் நேரம் ( மணி ) 
மின்னூட்டம் = மின்னூட்டம் நடைபெறும் நேரம் (மணி ) 


காரீய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


43 


மின்கல அடுக்கில் , மின்னூட்டம் நடைபெறும் போது வாயுக் 
கள் வெளியேறுவதால் அதனின்று கிடைக்கக் கூடிய ஆம்பியர் 
மணிகள் குறைகின்றன . இக் குறைவுக்கு வேறு காரணங்களும் 
இருக்கலாம் . உதாரணமாக , மின்வாய்களில் நிகழும் வினைவழிகள் 
காரணமாக நடைபெறும் தன்மின்னிறக்கம் , மின்கல அடுக்கில் 
உள்ள மின்கலன்களுக்கு இடையே உள்ள குறைபாடான மின் 
காப்பினால் ஏற்படும் மின்னோட்டக் கசிவு முதலியன . 


ஈய - அமில மின்கலன்களின் அகமின் தடையின் தனி மதிப்பு 
( absolute value ) கார மின்கலன்களின் அகமின் தடையின் தனி 
மதிப்பைவிட மிகச் சிறியது . இதனால் ஈய - அமில மின்கலன்கள் 
அதிகமான மின்னோட்டத்தை மின்னிறக்கத்தின் போது . தருகின் 
றன . இக்கலன்கள் இயந்திரத்தின் தொடக்கிகளை ( starters ) துவக் 
கப் பயன்படுத்தப்படுகின்றன . 


வெப்பநிலை குறையும் போது மின்பகு திரவத்தின் பாகியல் 
( viscosity ) அதிகரிக்கிறது . இது அயனிகளின் திசை வேகத்தைக் 
(velocity ) குறைக்கிறது . 

குறைக்கிறது . எனவே , அகமின் தடையின் அளவு 
கூடுகிறது , 


மின்கல அடுக்கின் ஆம்பியர் -மணி தேக்குத்திறன் 

ஒரு மின்கல அடுக்கின் அல்லது மின்கலனின் ஆம்பியர் - மணி 
தேக்குத் திறன் சுருக்கமாகத் தேக்குத்திறன் எனப்படுகிறது . 
ஈய - அமில மின்கல அடுக்கில் அல்லது மின்கலனில் , மின்னிறக் 
கத்தின் போது அதன் மின்னழுத்தம் 1.8 வோல்ட்டுக்கு வரும் 
வரை அது தரக்கூடிய மின் அளவு ( quantity of electricity ) அதன் 
தேக்குத் திறன் எனப்படுகிறது . 

ஊக்கப் பொருள்களின் தன்மையையும் , அளவையும் அது 
பயன்படுத்தப்படும் அளவையும் பொருத்தது தேக்குத்திறன் . 


மின்னிறக்கத்தின் போது மின் வேதியியல் வினைவழியில் கலந்து 
கொள்ளும் ஈய கந்தக அமிலம் , ஈய பெராக்ஸைடு ஆகியவற் 
றின் அளவுகளை ஃபாரடேயின் மின்பகு விதிகளிலிருந்து கணக் 
கிடலாம் . இவ்விதிகளின்படி , ஒரு கிராம் -இயைபு எண் ( gram 
equivalent )) ஊக்கப் பொருள் மாற்றப்பட , ஒரு குறிப்பிட்ட 
மின் அளவு பாய வேண்டும் . இந்த மின் அளவு ஒரு ஃபாரடே 
( Faraday ) எனப்படுகிறது . இவ்வினையில் பங்கேற்கும் பொருளின் 
மூலக்கூறு எடையை ( molecular weight ) , இடம் மாறும் எலெக்ட் 
ரான்களின் எண்ணிக்கையால் வகுக்க , கிடைக்கும் எண் அப் 
பொருளின் கிராம் -இயைபு எண் ( gram - cquivalent ) ஆகும் . 


44 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


காரீயத்தின் அணு எடை ( atomic weight ) எண் 207-21 
( அதன் மூலக்கூறு எடை எண்ணும் அதுவே ) . எதிர் மின்வாய்த் 
தட்டில் இரண்டு எலெக்ட்ரான்கள் வினைவழியால் கலந்து கொள் 

207-21 
வதால் காரியத்தின் கிராம் - இயைபு எண் 

= 103.6 
கிராம் ஆகும் . 


ஒரு ஃபாரடே அலகு மின்சாரம் பாயும் போது , எதிர் மின் 
வாய்த் தட்டில் 103.6 கிராம் காரீயம் , காரீய சல்ஃபேட்டாக (lead 
sulphate ) மாறும் . ஒரு ஃபாரடே , 26.8 ஆம்பியர் - மணிகளுக்குச் 
சமமாவதால் , ஓர் ஆம்பியர் மணியில் , காரீய சல்ஃபேட்டாக 

103.6 
மாறுகின்ற காரீயத்தின் எடை 

= 3.86 கிராம் . 
26.8 


இவ்வாறாக நேர் மின்வாய்த் தட்டில் ஒவ்வொரு ஆம்பியர் . 
மணியில் காரீய சல்பேட்டாக மாற்றப்படும் காரீய பெராக்ஸைட் 
டின் எடை 4.46 கிராம் என்றும் , 3-66 கிராம் அமிலம் , 0-672 
கிராம் நீராக மாற்றப்படுகிறது என்றும் அறியலாம் . 


இதிலிருந்து , அதிக மின் தேக்குத்திறன் உடைய மின்கலன் 
அமைக்க , மின்வாய்த் தட்டுகளில் அதிக அளவு ஊக்கப் 
பொருள்கள் தேவை என்று தெரிகிறது . மேலும் மின்பகு திரவத்தில் 
போதுமான அளவு கந்தக அமிலம் இருக்கும்படி பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . 


பூரணமாக மின்னூட்டம் செய்யப்பட்ட 

ஒரு மின்கலன் 
அதன் மின்னழுத்தம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குக் குறை 
வதற்குள் , குறிப்பிட்ட மின்னோட்ட அளவில் , மற்றும் வெப்பநிலை 
யில் தரும் மின் அளவைக் கொண்டு அந்த மின்கலனின் மின் 
தேக்குத்திறன் நிர்ணயிக்கப்படுகிறது . 


ஒரு மாறாத மின்னோட்டத்தில் மின்னிறக்கம் நடைபெறும் 
போது ஆம்பியர் - மணி தேக்குத்திறன் கீழ்கண்ட சூத்திரத்தி 
லிருந்து கணக்கிடப்படுகிறது . 


C மின்னிறக்கம் = மின்னிறக்கம் Xt மின்னிறக்கம் 
இங்கு மின்னிறக்கம் = மின்னிறக்க மின்னோட்டம் ( ஆம்பியர் ) 

t மின்னிறக்கம் = மின்னிறக்கம் நடைபெறும் காலம் ( மணி ) 
ஒரு மின்கலனின் மின் தேக்குத்திறன் , மின்னிறக்க மின்னோட் 
டம் , மின்கலனின் இரு முனைகளுக்கிடையே உள்ள இறுதி மின் 


காரிய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 

* .. குணங்கள் 


45 


னழுத்தம் , வெப்பநிலை ஆகிய மூன்றின் மீது சார்ந்திருப்பதால் , 
மின்கல அடுக்குகளின் மீது , வரையறை செய்யப்பட்ட மின்னிறக்க 
வீதத்திற்குச் சரியான மின் தேக்குத்திறன் குறிப்பிடப்பட 
வேண்டும் . உந்துவியல் மின்கல அடுக்கின் மின் தேக்குத்திறன் 
10 - மணி மின்னிறக்க வீதத்தில் அமைக்கப்படுகிறது . மோட்டார் 
சைக்கிள் மின்கல அடுக்கின் மின் தேக்குத்திறன் 20 - மணி 
மின்னிறக்க வீதத்தில் (30 செ .- யில் ) அமைக்கப்படுகிறது . கார 
மின்கல அடுக்குகளின் மின் தேக்குத் திறன் 8 - மணி மின்னிறக்க 
வீதத்தில் ( 15 • செ முதல் 35 ° செ . வரை ) அமைக்கப்படுகிறது . 


மின்னிறக்கத்தின் போது , மின்னோட்டம் அதிகமானால் 
மின்கல அடுக்கின் , மின் தேக்குத்திறன் குறையும் . மின்னிறக் 
தத்தின் போது , மின்னோட்டம் அதிகமாவதால் ஏற்படும் 
தேக்குத் திறன் குறைவு , கார மின்கல அடுக்குகளைவிட , காரீய . 
அமில மின்கல அடுக்குகளில் அதிகம் . 


மின் 


மின்பகு திரவத்தின் வெப்ப நிலையை அதிகப்படுத்தினால் , 
மின்கலனின் மின் தேக்குத்திறன் அதிகமாகும் . அதிக வெப்ப 
நிலை , மின்கலன் பயன்படும் கால அளவைக் குறைப்பதால் , மின்கல 
னின் மின் தேக்குத்திறனை மின்பகு திரவத்தின் வெப்பநிலையை 
உயர்த்தி அதிகரிப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை . 


குறைந்த வெப்பநிலையில் , மின்கலனின் மின் தேக்குத் திறன் 
விரைவாகக் குறைகிறது . வெப்ப நிலை குறைவதால் மின் தேக்குத் 
திறன் கார மின்கலத்தில் குறைவதைவிட மிக விரைவாகக் காரீய . 
அமில மின்கலனில் குறைகிறது . காட்மியம்- நிக்கல் மின்கலன் 
கள் , வெப்ப நிலைக் குறைவினால் ஏற்படும் விளைவை மிகவும் அதிக 
மாக எதிர்க்கின்றன . 


மின்கலன்களின் மின் தேக்குத்திறன் அவற்றின் பயன் தரும் 
காலம் முழுவதும் ஒரே அளவிலிருப்பதில்லை . தொடக்கத்தில் 
நடைபெறும் மின்னூட்ட ,மின்னிறக்கங்களில் மிக அதிகமாக ஊக் 
கப் பொருள்கள் மாற்றத்தில் பங்கு பெறுவதால் மின்கலன்களின் , 
மின் தேக்குத் திறன் அதிகரிக்கிறது . மேலும் சில காலம் மின்கலன் 
பயன்படுத்தப்படும்போது , அதன் மின் தேக்குத்திறன் ஒரே அள 
வில் சிறிது காலம் இருக்கிறது . பின் ஊக்கப் பொருள்கள் சீர் 
கெடுவதால் , மின்கலனின் மின் தேக்குத்திறன் படிப்படியாகக் 
குறைகிறது . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கார மின்கலன்களின் மின் தேக்குத்திறன் பெரிதும் மின்பகு 
திரவத்தின் நிலையைச் சார்ந்துள்ளது . அதிலும் முக்கியமாக , அதில் 
உள்ள பொட்டஷியம் கார்பனேட்டைப் ( potassium carbonate ) 
பொருத்துள்ளது . இது மின் தேக்குத் திறனை 

அதிகமாகக் 
குறைக்கிறது . 


மின்கலன்கள் , மின்கல அடுக்குகளின் திறனும் , ஆற்றலும் 

ஒரு மின்கலனின் ( அல்லது ஒரு மின்கல அடுக்கின் ) திறன் , 
அதனுடைய இரு மின்வாய் முனைகளுக்கு இடையே உள்ள மின் 
னழுத்தத்தை மின்னிறக்கத்தின் போது நடைபெறும் மின்னோட் 
டத்தால் பெருக்கிச் சொல்லப்படுகிறது . 

P = UI 
இங்கு P = திறன் ( வாட்ஸ் ) 

U = மின்னழுத்தம் ( வோல்ட் ) 
I = மின்னோட்டம் ( ஆம்பியர் ) 


மின்னிறக்கம் நடைபெறும் காலத்தையும் , மின்னிறக்க வீதத் 
தையும் ( rate of discharge ) பொறுத்தது மின்கலனின் திறன். 


மின்கலனின் சிறப்பியல்கள் கணிக்கப்படும்போது அல்லது 
வரையறை செய்யப்படும் போது , அதன் திறன் , ஆற்றலின் அல 
கான ( unit ) வாட் - மணியில் ( watt - hour ) : தெரிவிக்கப்படுகிறது . 
மின்னிறக்கத்தின்போது , ஒரு மின்கலனில் உள்ள சராசரி மின் 
னழுத்தத்தை ( மின்னிறக்கத்தின்போது உள்ள ) மின்னோட்டத்தால் 
பெருக்கக் கிடைப்பது அந்த மின்கலனின் மின் தேக்குத்திறனை 
ஆம்பியர் -மணியில் குறிக்கிறது . 


WB . இ . 

CI . இ . U ச.மி.இ. அல்லது 
WI . இ . = U ச.மி.இ. ச.மி.இ. t மி.இ. 
இங்கு U ச.மி.இ. = மின்னிறக்கத்தின் போது உள்ள சராசரி மின் 

னழுத்தம் ( வோல்ட் ) 
1 ச , மி.இ . = மின்னிறக்கத்தின் போது உள்ள சராசரி மின் 

னோட்டம் ( ஆம்பியர் ) 
CI . இ . = வரையறை செய்யப்பட்ட ஆம்பியர் - மணி மின் 

தேக்குத் திறன் ( ஆம்பியர் - மணி ) 
ta . • = மின்னிறக்கம் நடைபெறும் காலம் ( மணி ) 


கார்ய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


மின்னூட்டம் அல்லது மின்னிறக்கம் நடைபெறும்போது , 
மின்கலனின் இரு மின்வாய்களுக்கு இடையே உள்ள மின்னழுத் 
தத்தைச் சம இடைக் காலங்களில் ( equal intervals of time ) அள 
விட்டு , அவற்றின் சராசரி மதிப்பைக் கணக்கிட்டு அதுவே மின் 
னூட்டத்தின் போது அல்லது மின்னிறக்கத்தின் போது மின் 
கலனின் சராசரி மின்னழுத்தமாகும் . 

மின்னிறக்கத்தின் போது ஒரு காரீய - அமில மின்கலனின் 
சராசரி மின்னழுத்தம் சுமாராக 1.9 வோல்ட் , கார மின்கலனின் 
மின்னழுத்தம் ஏறக் குறைய 1.2 வோல்ட் , மின்னூட்டத்திற்குத் 
தேவையான சராசரி மின்னழுத்தம் காரீய - அமில மின்கலனுக்கு 
2.4 வோ . , கார மின்கலனுக்கு 1-6வோ . முதல் 1.7 வோ : மின்னிறக்க 
வீதம் , மின்பகு திரவத்தின் செறிவு , அதன் வெப்ப நிலை , மின்கலன் 
வகை , அது இருக்கும் நிலைமை மு.நலியவை மின்னழுத்தத்தையும் 
மின் தேக்குத் திறனையும் பாதிக்கின்றன . இவையாவும் மின்கலன் 
தரும் ஆற்றலைப் பாதிக்கின்றன . 

வெப்பநிலை குறையும் போது மின்கலன்களின் ஆற்றலும் 
இயங்கு திறனும் அதிகமாகக் குறைகின்றன . 

ஒரு மின்கலன் பெற்ற ஆற்றலை திருப்பித் தரும் திறமையை , 
வாட்.மணி அல்லது ஆற்றலின் இயங்கு திறன் குறிப்பிடுவதால் , 
இது மிகவும் முக்கியமானதாகும் . 

ஆற்றலின் இயங்கு திறன் விழுக்காட்டில் வெளியிடப்படு 
கிறது . கீழ்கண்ட சூத்திரம் மூலம் இதைக் கணக்கிடலாம் . 

PUசமி, இ . 
le = 

பச.மி.ஊ , 
U ச , மி.இ . மி.இ. ta. இ. 
U ச.மி.ஊ. 

மி.ஊ. tI .. 
இங்கு 1c 

ஆம்பியர் - மணி இயங்கு திறன் ( விழுக்காடு ) 
பச.மி.இ. = சராசரி மின்னிறக்க மின்னழுத்தம் ( வோல்ட் ) 
U ச.மி. ° . = சராசரி மின்னூட்ட மின்னழுத்தம் ( வோல்ட் ) 
th.2 , 

= மின்னிறக்க காலம் ( மணி ) 
tn . ஊ 

= மின்னூட்ட காலம் ( மணி ) 
1மி.இ. 

மின்னிறக்கத்தில் சராசரி மின்னோட்டம் 

( ஆம்பியர் ) 
மி , ஊ , = மின்னூட்டத்தில் 

மின்னோட்டம் 
( ஆம்பியர் ) 


- 


சராசரி 


48 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ஆம்பியர் - மணி இயங்கு திறன் எவற்றைச் சார்ந்துள்ளதோ, 
அவற்றையே ஆற்றல் இயங்கு திறன் சார்ந்துள்ளது . இதைத் 
தவிர, மின்னூட்டம் , மின்னிறக்கம் இரண்டின் போதும் உள்ள 
மின்னழுத்தங்களின் விகிதத்தையும் ஆற்றல் இயங்கு திறன் 
சார்ந்துள்ளது . 


சராசரி 


காரீய - அமில மின்கலன்களுக்கு மின்னிறக்க மின்னழுத்தத் 
திற்கும் , மின்னூட்ட மின்னழுத்தத்திற்கும் உள்ள 
விகிதம் 854. இயல்பான சூழ்நிலைகளில் மின்கலன்கள் பயன் 
படுத்தப்படும்போது , சராசரி ஆற்றல் இயங்கு திறன் வழக்கமாக 
ஏறத்தாழ 75 % ஆகும் . 


இயல்பான சூழ்நிலைகளில் , கார மின்கலன்கள் பயன்படுத்தப் 
படும் போது , ஆற்றல் இயங்கு திறன் சுமாராக 55 முதல் 60 
விழுக்காடாகும் . 


மின்கலன்களின் தன்மின்னிறக்கம் 

நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகளில் நடைபெறும் நாசமாகக் 
கூடிய வினைவழிகளால் மின்கலன்களில் தன்மின்னிறக்கம் நடக் 
கிறது . காரீய - அமில மின்கலன்களிலும் , கார மின்கலன்களிலும் 
தன்மின்னிறக்கம் நடைபெறுகிறது . காரீய - அமில மின்கலன் 
களில் ஒரு நாளில் ( 0 ° செ . முதல் ) 30 ° செ . வரையுள்ள வெப்ப நிலை 
யில் நடைபெறும் தன்மின்னிறக்கம் மின்கலன்களின் ஆம்பியர் . 
மணி மின்தேக்குத் திறனின் ஒரு விழுக்காடு அளவை அடைகிறது . 
காரீய - அமில மின்கலன்களில் தன்மின்னிறக்கம் , 0 செ . முதல் 
30 ° செ . வரையான வெப்பநிலையில் , மிகவும் மெதுவாக நடை 
பெறுகிறது . எனவே , மின்கலன்கள் உபயோகப்படுத்தப்படாத 
போது ( கார்கள் முதலியவற்றில் உள்ளவை ) , அவை 0 ° செ . க்கு 
மேற்படாத வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்பட வேண்டும் . 
காரீய - அமில மின்கலன்களின் பயன் தரும் காலத்தின் இறுதியில் , 
அவற்றில் தன்மின்னிறக்கம் அதிகரிக்கிறது . இதற்கான காரணம் 
நேர் மின்வாய்த் தட்டு கிரிடு அரிக்கப்படுவதால் , ஆன்டிமோனி 
மின்பகு திரவத்தில் கலந்து விடுகிறது . இது நாசகரமான வினை 
வழி நடக்கச் செய்கிறது . 


கார -மின்கலன்களில் நடைபெறும் தன்மின்னிறக்கம் , 
காரீய - அமில மின்கலன்களில் நடைபெறுவதைவிடக் குறைவு . 
உதாரணமாக , -5 ° செ , முதல் - 10° செ . 

வரை உள்ள வெப்ப 
நிலையில் நிக்கல் - இரும்பு மின்கலன்கள் 30 நாட்களில் இழக்கும் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 


குணங்கள் 


49 


மின் தேக்குத் திறன் ஏறக்குறைய 7 விழுக்காடே . ஆயினும் 
+40 செ . வெப்பநிலையில் அதே கால அளவில் மின்கலன்கள் 
தங்கள் மின் தேக்குத்திறன் முழுவதையும் இழந்து விடுகின்றன . 
நிக்கல் - காட்மியம் மின்கலன்கள் + 40 ° செ . வெப்ப நிலையில் 
தங்களது மின் தேக்குத்திறனில் 25 விழுக்காட்டை இழக்கின்றன . 
இவற்றில் -10 ° செ . வெப்பநிலையில் தன்மின்னிறக்கம் அநேக 
மாக நடைபெறுவதே இல்லை . 


நடைமுறையில் சாதாரண வெப்ப நிலையில் நிக்கல் . 
காட்மியம் மின்கலன்களில் நடைபெறும் தன்மின்னிறக்கம் மாதத் 
திற்கு , அதன் மின் தேக்குத்திறனில் 15 முதல் 20 விழுக்காடு 
வரை என எடுத்துக் கொள்ளலாம் . நிக்கல் - இரும்பு மின்கலன் 
களில் இந்த அளவு 40 முதல் 60 விழுக்காடாகும் . 


அறையின் வெப்பநிலையில் கார மின்கலன் அடுக்குகளில் தன் 
மின்னிறக்கம் தொடக்கத்தில் விரைவாக நடைபெறுகிறது . ஆனால் 
பிறகு இது குறைந்து விடுகிறது . நிக்கல் - காட்மியம் மின்கல 
அடுக்குகளில் , 13 முதல் 2 மாத காலத்தில் தன்மின்னிறக்கம் 
முழுமையாக நின்றுவிடுகிறது . 


மேலே உள்ள சூழ்நிலைகளுக்கு ஒத்த சூழ்நிலைகளில் நிக்கல் 
இரும்பு மின்கலன்களில் நடைபெறும் தன்மின்னிறக்கம் நிக்கல் 
காட்மியம் மின்கலன்களில் நடைபெறுவதைக் காட்டிலும் 
அதிகமாகும் . 


ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளின் சேர்க்கையில் அமைந்த 
மின்பகு திரவத்தையுடைய கார மின்கலன்களில் ஏற்படும் தன் 
மின்னிறக்கம் பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு மின்பகு திரவ 
மாகக் கொண்ட மின்கலன்களில் நடை பெறுவதைவிடக் குறைவு . 


6. காரீய - அமில , கார மின்கலன்களின் ஒப்பீடு 

மின்கலன்கள் , மின்கல அடுக்குகள் யாவும் , பயன்படுத்தப் 
படுவதற்குக் கீழ்கண்ட பண்புகளுடையனவாக இருத்தல் 
வேண்டும் . 


ப 


மின்கலன்கள் தரும் ஆற்றல் ஒவ்வொரு மின்கலனின் 
எடைக்கும் , பரிமாணத்திற்கும் தக்கவாறு மிக அதிகமாக இருக்க 
வேண்டும் . அவற்றில் நடைபெறும் தன்மின்னிறக்கம் மிகக் 
குறைந்த அளவுடையதாக இருக்கவேண்டும் , 

4 


50 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அதிகமாக வெப்ப நிலை மாறுபடும் போதும் மின்கலன்களின் 
செயலாற்றும் இயங்கு திறன் நிலைத்திருக்க வேண்டும் . 


அவற்றின் உழைப்புக் காலம் நீண்டதாக இருக்க வேண்டும் ; 
அவை வலுவுடையனவாக இருக்க வேண்டும் . 


அவற்றைத் தயாரிக்க விலையுயர்ந்த அல்லது கிடைத்தற்கரிய 
பொருள்கள் தேவைப்படாமலிருக்கவேண்டும் . அவற்றைத் 
தயாரிக்கும் வழிகள் அதிக நேரத்தையும் , அதிக வேலையையும் 
கொள்ளக் கூடாது . பயன்படுத்த அவை சௌகரியமாக இருக்க 
வேண்டும் , 


பல்வேறு மின்கலன்களுக்கு ஒவ்வோர் ஆம்பியர் - மணிக்குத் 
தேவையான பொருள்களின் அளவு கிராம்களில் இங்கு கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


காரீய - அமில மின்கலன்களுக்கு : 


காரீய பெராக்ஸைடு ( PbOg ) 4.46 கிராம் 
காரீயம் ( Pb ) 

3-68 கிராம் 
கந்தக அமிலம் ( HqSO ) 

3-36 கிராம் 
மொத்தம் = 11:50 கிராம் 


நிக்கல் - காட்மியம் மின்கலன்களுக்கு : 


நிக்கல் ஹைட்ராக்ஸைடு ( Ni( OH ) ; ] = 4-09 கிராம் 
காட்மியம் [ Cd ] 

= 2.10 கிராம் 
மொத்தம் = 6• 19 கிராம் 


= 


நிக்கல் - இரும்பு மின்கலன்களுக்கு : 

நிக்கல் ஹைட்ராக்ஸைடு | Ni( OH ) ] 4-09 கிராம் 
இரும்பு [ Fe ] 

= 1-04 கிராம் 
மொத்தம் = 5-13 கிராம் 


வெள்ளி- துத்தநாக மின்கலன்களுக்கு : 


ஒர் இணை திறன் வெள்ளி ஆக்ஸைடு [Ageo] = 4.3 கிராம் 
துத்தநாகம் [ Za ] 

= 1.22 கிராம் 
மொத்தம் = 5 52 கிராம் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


51 


வெள்ளி- துத்தநாக மின்கலன்களில் நடைபெறும் வினைவழி 
யில் ஓர் இணை திறன் வெள்ளி ஆக்ஸைடு , ( AgaO ), தவிர இரு 
இணைதிறன் வெள்ளி ஆக்ஸைடு பங்கேற்பதால் , இந்த மின்கல 
னில் வழக்கத்தில் தேவைப்படும் பொருள்கள் குறிப்பிட்டுள்ளதை 
விடக் குறைவாகும் . 


கணக் 


செலவிடப்படும் பொருள்களின் அளவுகளின்படி 
கிட்டால் , வெள்ளி- துத்தநாக மின்கலன் மிகச் சிக்கனமானது . 
ஆனால் இதுவே மிகவும் விலையுயர்ந்தது . 


கார மின்கலன்கள் , காரீய - அமில மின்கலன்கள் ஆகிய 
இரண்டு வகையில் எவை சிக்கனமானவை என்பதை மின்கலன் 
கள் பயன்படுத்தப்படும் சூழ்நிலைகள் தீர்மானிக்கும் . காரீய . 
அமில மின்கலன்கள் அதிகமான மின்னிறக்க மின்னழுத்தம் 
கொண்டவை , 8 - மணி வீத மின்னிறக்கத்தில் மின்னழுத்தம் 
2 முதல் 1 8 வோ.க்குச் சமம் . கார மிள்கலனில் இதன் மதிப்பு 
1 3 முதல் 1-1 வோல்ட்டுக்குச் சமம் . மின்னூட்டத்தின்போது 
சராசரி மின்னழுத்தம் காரீய - அமில மின்கலன்களுக்கு 2 : 4 
வோல்ட்டுகளும் , கார மின்கலன்களுக்கு 1-6 முதல் 1-7வோல்ட்டு 
களும் தேவை , மின்னூட்ட , மின்னிறக்க மின்னழுத்தங்களுக்கு 
இடையே உள்ள வேறுபாடு கார மின்கலன்களுக்கு அதிகம் . 


ஒரே மின்னழுத்தம் கொண்ட மின்கல அடுக்குகளை உரு 
வாக்கும் போது , காரீய - அமில மின்கலன்களைவிட அதிகமான கார 
மின்கலன்கள் தேவை 


உதாரணமாக, 6 வோ . கொண்ட துவக்க வகை மின்கல 
அடுக்கு , தொடராக இணைக்கப்பட்ட மூன்று காரீய - அமில மின் 
கலன்களைக் கொண்டுள்ளது . இதே அளவு மின்னழுத்தம் தரும் 
கார நிக்கல் - காட்மியம் மின்கல அடுக்கு தொடராக இணைக்கப் 
பட்ட 5 மின்கலன்களைக் கொண்டுள்ளது . 


அறையின் வெப்பநிலையில் தொடர்ந்து மின்கலன்களைப் 
பயன்படுத்தும் நேரத்தில் , சாதாரணச் சூழ்நிலைகளில்காரீய - அமில 
மீன்கலன்களின் ஆம்பியர் - மணியும் ( ampere - hour ) , ஆற்றல் 
( energy ) , இயங்கு திநன் ( efficiency ) திக்கல் - காட்மியம் , நிக்கல் 
இரும்பு மின்கலன்களைவிட அதிகம் . ஒத்த சூழ்நிலைகளில் , மின் 
னிறக்க 

மின்னோட்டம் அதிகரிக்கும் போது ஆம்பியர்-மணி 
இயங்கு திறன் இருவகை கலன்களுக்கும் ஒரே அளவாகும் . 
ஆனால் குறை நேர மின்னிறக்கச் சூழ்நிலைகளில் ஆம்பியர் மணி 


52 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இயங்கு திறனும் , ஆற்றல் இயங்கு திறனும் கார மின்கலன்களுக்கு 
காரீய - அமில மின்கலன்களைவிட அதிகம் . 


மிக உயர்ந்த ஆம்பியர் - மணி இயங்கு திறனும் , ஆற்றல் 
இயங்கு திறனும் வெள்ளி- துத்தநாக மின்கலன்களில் கிடைக் 
கின்றன . 


குறைந்த வெப்பநிலையில் மின்கலன்கள் இயங்கும் போது 
கர்ர மின்கலன்களே சாதகமானவை . 


உதாரணமாக , -20 ° செ . வெப்பநிலையில் , 20 - மணி மின் 
னிறக்க வீதத்தில் நிக்கல் - காட்மியம் தரும் ஆம்பியர் - மணி மின் 
தேக்குத்திறன் வரையறை செய்யப்பட்ட அளவில் 85 % விட 
அதிகம் . 

( நிக்கல் - இரும்பு மின்கலன் 75 விட அதிகமாகத் 
தருகிறது . ) இதே சூழ்நிலையில் காரீய - அமில , துவக்க வகை மின் 
கலன்கள் , வரையறை செய்யப்பட்ட ஆம்பியர் -மணி மின் தேக்குத் 
திறனில் 60 விழுக்காடே தரும் . 


காரீய - அமில மின்கலன்களும் , கார மின்கலன்களும் குறைந்த 
வெப்பநிலையில் இழக்கும் மின் தேக்குத்திறன் , மின்னிறக்கம் 
நடைபெறும் வீதத்தைப் பொருத்தது . மின்னிறக்க மின்னோட்டம் 
அதிகரிக்கும்போது , காரீய - அமில மின்கலன்களில் ஏற்படும் மின் 
தேக்குத்திறன் குறைவு , கார மின்கலன்களில் ஏற்படுவதை விட 
அதிகம் . 


காரீய - அமில மின்கலன்களில் நடைபெறும் தன்மின்னிறக்கம் 
கார மின்கலன்களில் நடைபெறுவதைவிட அதிகம் . 


அறையின் வெப்பநிலையில் , 30 நாட்கள் சேகரித்து வைக்கப் 
படும் சிறந்த காரீய - அமில மின்கல அடுக்கு , ஒவ்வொரு 24 மணி 
நேரத்திலும் , தனது மின் தேக்குத்திறனில் ஒரு விழுக்காடை 
தன்மின்னறக்கத்தால் இழக்கிறது . 


காரீய - அமில மின்கலன்களும் , கார மின்கலன்களும் பூரண 
மாக மின்னூட்டம் செய்யப்பட்டு , இரண்டு மாதங்களுக்குப் பயன் 
படுத்தப்படாமல் வைக்கப்படும் போது , அவை முழுவதுமாக மின் 
னிறக்கம் அடைந்து விடுகின்றன . வரையறை செய்யப்பட்ட மின் 
தேக்குத் திறனில் 30 முதல் 40 விழுக்காட்டிற்கு மேற்படாமல் 
காரீய - அமில மின்கலன்களும் , 80 முதல் 85 விழுக்காடு வரை , 
நிக்கல் - காட்மியம் மின்கலன்களும் , 35 முதல் 40 விழுக்காடு வரை 
நிக்கல் இரும்பு மின்கலன்களும் மின் தேக்குத்திறனைத் தரும் . 


கர்ரிய - அமில் , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


கார 

மின்கலன்கள் கட்டுமான ( mechanically ) வலிமை 
யுடையன . அதிர்வுகள் ( vibrations ), குலுங்குதல்கள் ( jolts ), 
அதிர்ச்சிகள் ( shocks ) , அதிகமான மின்னோட்டங்கள் , குறை நேர 
மின்னிறக்கங்கள் ஆகியவற்றால் இத்தகைய மின்கலன்கள் 
பாதிக்கப்படுவதில்லை . குறுக்குச் சுற்றுகள் நடைபெறும் போதும் 
இக்கலன்கள் சேதமடைவதில்லை , 


காரீய - அமில மின்கலன்கள் மின்னூட்டம் பெறும் போது 
கந்தக அமிலம் மூடுபனி போல் , மின்கலன்களுக்கு அருகில் உரு 
வாகிறது . இது உமட்டும் நாற்றத்தைத் தருகிறது . கார மின்கலன் 
கள் இவ்வாறான உமட்டும் நாற்றத்தை மின்னூட்டத்தின் போது 
வெளியிடுவதில்லை . 


கார மின்கலன்களுக்குத் தேவைப்படும் பராமரிப்பு , காரீய . 
அமில மின்கலன்களுக்குத் தேவைப்படுவதைக் காட்டிலும் குறை 
வானது . தேவையான பராமரிப்பு 

பராமரிப்பு அளிக்கப்படாத போதும் , 
காரீய - அமில மின்கலன்கள் விரைவில் கெடுவதுபோல் கார மின் 
கலன்கள் கெடுவதில்லை . 


இதிலிருந்து கார மின்கலன்களும் , கார மின்கல அடுக்குகளும் 
போதிய அளவு கவனிக்கப்படாவிடினும் , திருப்தியாக வேலை 
செய்யும் என்பது பொருளல்ல . இருவகை மின்கலன்களுக்கும் 
சரியான , திறமை வாய்ந்த கவனிப்பு அவசியம் . 


காரீய - அமில மின்கலன்களுடன் , ஒப்பிட்டு நோக்க , கார 
மின்கலன்கள் கீழ்கண்ட முக்கிய அனுகூலங்கள் பெற்றுள்ளன : 
( வெள்ளி- துத்தநாக கார மின்கலன்களிலிருந்து ) வரையறுக்கப் 
பட்ட ஆற்றல் , மிக அதிகமாகக் கிடைக்கலாம் ; இவற்றை குறைந்த 
வெப்பநிலையில் பயன்படுத்தலாம் . இவற்றில் குறைந்த நேரத்தில் 
அதிகமான மின்னிறக்கம் செய்யப்படலாம் ; இவை குறைந்த தன் 
மின்னிறக்கம் கொண்டவை . 


இதைத் தவிர கார மின்கலன்களின் மின்வாய்த் தட்டுகள் 
கூனுவதோ , பருத்துவிடுவதோ இல்லை . 


பாதுகாப்பாக மூடப்பட்ட கார மின்கலன்கள் , சிறிய பருமன் , 
காற்றுப்புகாத அமைப்பு என்ற ஒப்பற்ற நல்ல இரு அம்சங்களைக் 
கொண்டிருப்பதால் , இவை , தூக்கிச் செல்லக் கூடிய சிறிய கருவி 
கனில் உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


54 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ஒரு வகை மின்கலன் பயன்படுத்தும் இடத்தில் , மற்றொரு 
வகை மின்கலனை ( மிகச் சிறந்ததாயினும் ) எக்காலத்திலும் பயன் 
படுத்த முடியாது . இதற்கு முக்கியமான காரணம் , மின் ஆற்றல் 
தருவதற்கு மின்கலன்கள் மாறுபட்ட பல துறைகளில் பயன் 
படுத்தப்படுவதாகும் . மேலும் இதைத் தவிர வேறு சில விஷயங் 
களும் இதில் தலையிடுகின்றன . 


7. மிகச் சாதாரண வகை காரீய - அமில மின்கலன்கள் , மின்கல அடுக்கு 

கள் ஆகிய இரண்டின் பண்புகள் 
நிலை வகை ( stationary type ) காரீய - அமில மின்கலன்களும் , மின் 

கல அடுக்குகளும் . 

( அ ) மின்சார நிலையங்களிலும் , சிறிய மின் நிலையங்களிலும் , 
நேர் திசை மின்னோட்டத் தேவைகளுக்கு : 


( ஆ ) இரவு நேரங்களில் ஒளி தருவதற்கு ; 


( இ ) மிக அதிகமான நேர் திசை மின்னோட்டச் சுமை ( D.C. 
load ) யின் போது ஒரே சீரான மின்னழுத்தம்தேவை - அதற்கு ஒரு 
போக்கி ( converter )யின் இரு முனைகளுக்கு இடையே இம்மின்கல 
அடுக்குகள் பக்க இணைப்பில் ( parallel ) இணைக்கப்படுவதற்கு ; 


( ஈ ) மின்சக்தி தடைப்படாமல் கிடைக்க வேண்டிய காலங் 
களில் அதற்கு பக்கத் துணையாக ( stand by ) இருப்பதற்கு ; 

( உ) தொலைபேசி நிலையங்களின் தேவைகளுக்கு , இந்த வகை 
மின்கலன்களும் , மின்கல அடுக்குகளும் பயன்படுத்தப்படுகின்றன . 


நேர் மின்வாய்த் தட்டுகளின் அமைப்புக்குத்தக்கபடி நிலை மின் 
கலன்கள் இருவகையாகப் 

பிரிக்கப்படுகின்றன . அவை கவச 
வகை ( armoured ) ( SP- யும் , SPK- யும் ) , பரப்பு (surface ) அல்லது 
தட்டை குழி வகை ( S- ம் SK- யும் ) * யாகும் . S, SK யைத் 
தொடர்ந்து வரும் எண்கள் கொடுக்கப்பட்ட வகை மின்கலனின் 
வரையறுக்கப்பட்ட மின் தேக்குத்திறனை 36 - ஆல் வகுத்து வந்த 
ஈவுகள் ஆகும் . [ S - 1 என்ற மின்கலனின் மின் தேக்குத்திறன் 
1x36 = 36 ஆம்பியர் - மணி ஆகும் . S - 5 என்ற மின்கலனின் 
மின் தேக்குத்திறன் 5x36 = 180 ஆம்பியர் - மணி ஆகும் . ) 


* இங்கு S- நிலையானதையும் 

P- கவசத்தையும் 
K- குறை நேரமின்னிறக்கத்தையும் குறிக்கின்றன . 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 


குணங்கள் 


155 


SP , SPK எழுத்துகளை அடுத்து வரும் எண்கள் மின்கலன்களின் 
வரையறுக்கப்பட்ட மின் தேக்குத் திறன் அளவை ஆம்பியர் - மணி 
அலகுகளில் குறிக்கின்றன . S , SP மின்கல அடுக்குகளைவிட SP , 
SPK மின்கல அடுக்குகளில் மின்கலன்களுக்கு இடையேயுள்ள 
இணைப்பு வலுவானது . 


1-1 , 1-2 , 1-4 , என்னும் 3 வகைகளில் , பரப்பு வகை 
[ப்ளான்டி ( Plante ) ] மின்வாய்த் தட்டுகள் ( படம் 1 - b யைப் 
பார்க்க ) , S , SK மின்கலன்களில் நேர் மின்வாய்த் தட்டுகளாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . இம் மூன்று வகைகளின் மின் தேக்குத் 
திறன்கள் 1 : 2 : 4 என்ற விகிதத்தில் உள்ளன . மின்வாய்த் தட்டு 
களின் அளவுகள் அட்டவணை 2 - ல் தரப்பட்டுள்ளன . 


மின்கலன்களில் S , SK என்ற எழுத்துகளை அடுத்து வரும் 
0.5 முதல் 5 வரை எண்கள் 1-1 வகைத் தட்டுகள் பயன்படுத்தப் 
பட்டதையும் , 6 முதல் 20 வரை எண்கள் 1-2 வகைத் தட்டுகள் 
பயன்படுத்தப்பட்டதையும் , 24 முதல் 148 வரை எண்கள் 1-4 
வகைத் தட்டுகள் பயன்படுத்தப்பட்டதையும் குறிக்கின்றன . 


SP , SPK மின்கலன்களில் P.35 கவச வகைத் தட்டுகள் (படம் 
1 - d ) பயன்படுத்தப்பட்டுள்ளன . இவற்றின் 
35 ஆம்பியர் - மணி ஆகும் . 


க்குத்திறன் 


அட்டவணை 2 


நிலை மின்கலன்களின் தட்டுகளின் அளவும் எடையும் 


தட்டு 


வகை 


தட்டுகளின் அளவு ( மி . மீ. ) சராசரி எடை (கி . கி . ) 
எதிர் மின்வாய் . 

எதிர் மின் 
நேர் மின்வாய் 

நேர் மின்வாய் 
|( நடுதட்டுகள் ) 

வாய் ( நடு 
தட்டுகள் ) 


1.1 

174x168x12 174x170x8 
1.2 

340x168x12 344x 170x8 
1.4 

365x350x10-41365x352x8 
P-35 ( + ) ம் ) 
K - 35 ( - ) ம் ) 200x 132x168 | 191x131x7 + 5 


2.8 + 0-2 
5-2 + 03 
10-4 + 05 


1-2 + 0-1 
2• 3 + 0-2 
4 8 + 03 


1.02 


1-122 


இவ்விரு வகை மின்கலன்களிலும் பெட்டி வகைத் ( bor type ) 
தட்டுகள் எதிர் மின்வாய்களாக உள்ளன ( படம் 1.c). இரு 
பக்கங்களிலும் கடைசியில் 

உள்ள எதிர் மின்வாய்த் தட்டுகள் 


56 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


நடுவில் உள்ள தட்டுகளைவிட 20 முதல் 25 விழுக்காடு சிறியதாக 
வும் , இலேசானதாகவும் உள்ளன . 


நிலை மின்கலன்களில் மர இடையீட்டுப் பிரிவுகள் உபயோகப் 
படுத்தப்படுகின்றன . இவை பிர்ஜ் ( birch ) ஆல் ஆன வை . 
இவற்றில் உள்ள நீண்ட , குறுகிய துவாரங்களில் (slots) ஆல்டர் 
வெனீர் ( alder veneer ) ஒட்டுப் பலகை ( plywood ) செருகப் 
பட்டுள்ளன . 


S - 0 • 5 முதல் S -14வரையுள்ள இவ்வகைக்கலன்களும் , SP - 35 
முதல் SP- 336 வரையுள்ள வகை மின்கலன்களும் கண்ணாடி ஜாடி 
களில் இணைக்கப்படுகின்றன . காரீய பூச்சு கொண்ட மரப் பெட்டி 
களில் , இவ்வரிசையில் வரும் மற்ற வகை நிலை மின்கலன்கள் 
இணைக்கப்படுகின்றன . இவற்றை 

வாங்கி உபயோகிப்பவர் 
களுக்கு இவை தனித்தனியாகப் பிரித்த நிலையில் கொடுக்கப்படு 
கின்றன . 


நிலை மின்கலன்கள் செயல்படும் விதத்தைப் பரிசோதிக்கும் 
போது 10- , 3- , 1 - மணி வீதத்தில் மின்னிறக்கம் செய்யப்படுவது 
வழக்கம் . 


S- வகை மின்கலன்களில் தினசரி சராசரி மின்னிறக்கம் , 30 , 
15 , 3 என்ற நாட்களுக்கு தேக்கி வைத்த பிறகு முறையே 1-0 , 
1 : 4 , 1.8 விழுக்காடாகும் . இக் கால அளவுகளுக்கு SP வகை மின் 
கலன்களில் தன்மின்னிறக்கம் முறையே 1.0 , 1 • 2 , 1.6 விழுக் 
காடாகும் : 


காரீய - அமில துவக்க வகை ( starting type ) மின்கல அடுக்குகள் 

கார்கள் , பேருந்துகள் , டிராக்டர்கள் , விசைப் படகுகள் ( speed 
boats) ஆகியவற்றிற்குத் தேவையான காரீய துவக்க வகை மின் 
கல அடுக்குகள் 6 முதல் 12 வோ , மின்னழுத்தத்தில் தயாரிக்கப் 
படுகின்றன . இந்த மின்கல அடுக்குகள் தொடங்கும் மோட்டாரை 
( starter motor ) இயக்கவும் , மின் ஒளி கொடுக்கவும் பயன்படுத்தப் 
படுகின்றன . இந்த மின்கல அடுக்குகளின்மீது , எத்தனை மின் 
கலன்கள் தொடர்பாக இணைக்கப்பட்டுள்ளன ( 3 அல்லது 6 ) 
என்றும் எந்தெந்த வகைக்குப் பயன்படுத்தப்பட வேண்டியவை 
என்றும் ( ST- தொடங்க , TST- டிராக்டரைத் தொடங்க , STK 
விசைப் பட கைத் தொடங்க ) , 10 - மணி மின்னிறக்க வீதத்தில் 
மின் தேக்குத் திறன் எத்தனை ஆம்பியர் - மணி என்றும் குறிக்கப் 
பட்டுள்ளன . தனிப்பட்ட குறியீடுகள் , இவ்வடுக்குகள் எவ்வகை 


10-மணி 8)வீதத்தில் 


10-மணி வீதத்தில் 


துவக்கப் பணியில் 


நீளம் 


அகலம் 


உயரம் 


149 


அட்டவணை3-காரீய-அமிலதுவக்கவகைமின்கலஅடுக்குகளின்பண்புகள் பல்வேறுமின்னிறக்க 

பல்வேறு நிலைகளில் பலஅறைகள் 

எடை திறன் 
நிலைகளில் 
மின்தேக்கு 
மின்னிறக்க 
கொண்டபெட்டி 

கி.கி.| 
மோட்டார்கார் 

ஆ-ம 
மின்னோட்டம் 

களின்உருவளவு 
மின்கல களுக்கும்டிரக்கு 

ஆ 

மி.மீ. அடுக்கு களுக்குமான 

துவக்கப் வகைமின்கலஅடுக்குபணியில் 

மின்பகு)மின்பகு. கள்-30°+18 

திரவத்(திரவமில் 
செ. 

துடன்லாமல் **** 3ST-60*MOSKVITCH 60 165)6560 180)179178)237 

121 GAZ-AAI 

GAZ-MM] 
3ST-70** GAZ-51 

7019-278 

70/210 257194)230/19-5114-91 
GAZ-63) 

ZIL-150 3ST-84 M-GAE-67 84 22.8|938.4250 272188 23021-35 

18.7 
EIL-151 3ST-98|EIL-5 

9827011098 290308)188)24524:41 3ST-1350 

19.7 
EIL-110 135) 37-1115:113:51405 335180 

24029-3| 

23-0 6ST-420 

MOSKVITCH M-20 4211954 68)4:2 

125 240 17921918.8 

16-7 6ST-54EM)POBEDA, 
GAE-69 

54146605:4 160283 182237247 19-3| 6ST-684 EIM] 

18776 6.8 205358 183236304 6ST-126 

24.5 
GAE-5 126) 126380 386 188)245 

22.9 
6STEN-140MI -140 35 1412:6 420587 238)239 

626 52.5 
6STK-135MS 

135* 283 

12:2340 570 295)262660 56:4 
6STK-180M 

180*416 

154 500 

54229524274064.1 
*20-மணிமின்னிறக்கவீதத்தில்மின்கேக்குத்திறன் 
உற்பத்திசெய்யப்படும்போதுஇடையீட்டுப்பிரிவும்,பெட்டியும்செய்யப்பயன்படும்பொருள்கள்மாறுபடலாம், 
முடிவில்மின்னிறக்கமின்னழுத்தம்மின்கலன்ஒன்றுக்கு1.7வோ. 

1.5வோ. 
1 0வோ. 


68. 


38 

சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 
யான பெட்டிகளில் உள்ளன ( E- எபோனைட் , P- வார்க்கப்பட்ட 
பிளாஸ்டிக் ) என்றும் , இடையீட்டுப் பிரிவுகள் எந்தப் பொருள் 
களால் செய்யப்பட்டவை [ M- மிப்ளாஸ்ட் ( miplast) ; MS 
மிப்ளாஸ்டும் , கம்பளி இழைக் கண்ணாடியும் ( felted glass fibre) , 
R- மிஃபோர் ( mipor ) ( இது மிக நுண்ணிய துளைகள் கொண்ட 
இரப்பர் ) TS -மரம் , TSS - மரமும் கம்பளி இழைக் கண்ணாடியும் , 
P- பிளாஸ்டிபூர் ( plastipor ) , PS- பிளாஸ்டிபூரும் , இழைக் 
கண்ணாடியும் ) என்றும் காட்டுகின்றன . உலர்ந்த , மின்னூட்ட 
முற்ற மின்கல அடுக்குகளின் மேல் E என்ற எழுத்து கூடு தலாகக் 
குறிக்கப்படுகிறது . 


உதாரணமாக , 3 மின்கலன்களைத் தொடர்பாக இணைக்கப் 
பட்டதும் , 70 - ஆம்பியர் - மணி மின் தேக்குத்திறன் என வரை 
யறை செய்யப்பட்டதும் , அஸ்ஃபால்ட்டு - பிட்ச் ( asphalt - pitch ) 
கலவையினால் ஆன கொள்கலனில் , அமிலத்தால் பாதிக்கப்படாத 
செருகிகள் கொண்டதும் , மிப்ளாஸ்ட்டால் ஆன இடையீட்டுப் 
பிரிவுகள் கொண்டதும் ஆன துவக்க வகை மின்கல அடுக்கு 
3ST - 70PM எனக் குறிக்கப்படுகிறது . மிப்ளாஸ்ட் , கம்பளி இழைக் 

ஆகிய இரண்டினாலும் ஆன இடையீட்டுப் பிரிவு 
களுடன் , மற்றெல்லா வகையிலும் மேலே சொல்லப்பட்டதை ஒத்த 
மின்கல அடுக்கு 3ST - 70PMS எனக் குறிக்கப்படுகிறது . கப்பலில் 
ஏற்றுமதி செய்யப்படும் உலர்ந்த மின்னூட்டமுற்ற மின்கல 
அடுக்கு 3ST - 70PMS எனக் குறிக்கப்படுகிறது . காரீய - அமில 
துவக்க மின்கல அடுக்குகளின் மின்னியல் பண்புகள் அட்டவணை 
3 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 


கண்ணாடி 


வான 


வானவூர்திகளுக்கான மின்கல அடுக்குகள் 

இவ்வகை மின்கல அடுக்குகள் வானவூர்திகளுக்கு அல்லது 
விமான நிலையங்களுக்கானவை . வானவூர்திகளுக்கான மின்கல 
அடுக்குகள் கீழ்க்கண்டவாறு குறிக்கப்படுகின்றன : 12 - A- 5 , 
12 - A- 10 , 12 - A - 30 , 12 - SAM - 28 , 12- SAM- 55 . இவ்வகை மின்கல 
அடுக்குகள் வானவூர்திகளில் பொருத்தப்படுகின்றன . 
வூர்திகளில் ஒளி கொடுக்கவும் , பல்வேறு துணைக் கருவிகள் செயல் 
படவும் , ( ஊர்தி விமானக் கூடத்திலிருக்கும் போது ) , ஊர்தியின் 
சுடர் மூட்ட அமைப்பிற்குச் ( ignition system ) சக்தி கொடுக்கவும் 
இந்த மின்கல அடுக்குகள் பயன்படுகின்றன . அவசரக் காலங் 
களில் மின்னாக்கி ( generator ) க்கு ஆதாரமாகவும் இவைப் பயன் 
படுத்தப்படுகின்றன . மின்னாக்கி கொடுக்கும் மின்னழுத்தம் 
குறைவடையும் போது அதற்கு நிரவி ( booster ) யாகவும் , ஜெட் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ..... குணங்கள் 


59 


வகை 


வான 


( jct ) விமான இயந்திரங்கள் சுயமாகத் தொடங்கத் தேவையான 
ஆற்றல் தருவதற்கும் இந்த மின்கல அடுக்குகள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 
12 - AO - 50 , 12 - ASA- 140 - M 

மின்கல 

அடுக்குகள் 
விமான நிலையங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்றன . 
வூர்திகள் ஆகாயத்தில் பறக்கச் செல்வதற்கு முன் அவற்றில் 
உள்ள மின் கருவிகளைச் சரிபார்ப்பதற்கு , விமான இயந்திரங்களைத் 
துவக்கிப் பார்ப்பதற்கு ஏற்றவாறு இந்த மின்கல அடுக்குகள் 
அமைக்கப்பட்டுள்ளன . 

வானவூர்திகளுக்கான மின்கல அடுக்குகளில் குறிக்கப் 
பட்டுள்ள எழுத்துகள் , A- வானவூர்தியில் பயன்படுத்த , A0 
விமானக் கூடத்தில் பயன்படுத்த , SAM தொடக்கப்பணியில் பயன் 
படுத்த என்று குறிக்கின்றன . எழுத்துகளுக்கு முன் உள்ளஎண்கள் 
மின்கல அடுக்கில் உள்ள மின்கலன்களின் எண்ணிக்கையும் 
பின்னால் உள்ள எண்கள் ஆம்பியர்-மணியில் மின் தேக்குத்திறனை 
யும் குறிப்பிடுகின்றன . 12 - ASA - 140 - M என்பதில் இறுதியாக உள்ள 
M என்ற எழுத்து , அந்த மின்கல அடுக்கு நவீனமாக்கப்பட்டது 
எனக் குறிக்கிறது . 

அட்டவணை 4 
A- வகை மின்கல அடுக்குகளின் மின்பண்புகள் 
மின்னிறக்க வீதத்தில் 
செயல்படும் பண்புகள் 
10 - மணி 5- நிமிடம் 

மின்பகு திர 
மின்னிறக் 

வத்துடன் 
வகை 

கத்தில் உச்ச 

மின்கல 
மின்னோட்டம் 

அடுக்கின் 
எடை 
கி.கி. 


மின்தேக்குத் 
திறன்(ஆ-ம) 
மின்னோட்டம் 


4 


8.இறுதிமின்னழுத் 

தம்(வோ.) 
மின்னோட்டம் 


இறுதிமின் 
னழுத்தம்(வோ. 


12 - A.5 
12 - A - 10 
12 - A - 30 


5 0 : 520-4 | 15 | 16.8 
10 10 20 41 30 | 16-8 
26 3.0 20.4 |107 14-4 


30 
60 
210 


8 
14 : 5 
27.8 


குறிப்புகள் : 1. மின்கல அடுக்கில் 4 வது முறை மின்னூட்ட 
மின்னிறக்கம் நடைபெறும் போது பரிசோதனை நடத்தப்படுகிறது . 
இதைக் கொண்டு 10 - மணி வீத மின்னிறக்கத்தில் , மின் தேக்குத் 
திறன் அறுதியீடு ( rating ) உத்திரவாதம் அளிக்கப்படுகிறது . 


80 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


2. 12 - A - 5 , 12 - A - 10 மின்கல அடுக்குகளில் முதல் சுற்றி 
லும் ( cycle ), 12 - A - 30 மின்கல அடுக்கில் 4 வது சுற்றிலும் நடத் 
தப்படும் பரிசோதனையின் அடிப்படையில் மின் தேக்குத்திறன் 
அறுதியீடு (rating ) உத்திரவாதம் அளிக்கப்படுகிறது , 

3 • 5 - நிமிட வீதத்தில் மின்பகு திரவத்தின் ஆரம்ப வெப்பநிலை 
யும் , 10 - மணி வீதத்தில் அதன் சராசரி வெப்ப நிலையும் 25 ° செ . 
ஆக இருக்க வேண்டும் . 

அட்டவணை 5 
AO- வகை மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் 
மின்னிறக்க வீதத்தில் செயல்படும் பண்புகள் 
10.மணி 

5- மணி 5 -நிமிடம் 


வகை 


மின்தேக்குத் 

திறன் 


மின்னோட்டம் 


7.1 


மின்தேக்குத் 


மின்னிறக்கத்தில் 
உச்சமின்னோட்டம் 


திறன் 


மின்னோட்டம் 


7-46 


மின்னோட்டம் 


12 - A0-50 48 


4-8 


45 


9 


225 


360 


குறிப்புகள் : 1. மின்பகு திரவத்தின் ஆரம்ப வெப்பநிலை 5 . 
நிமிட வீதத்திற்கு 30 + 1 ° செ . ஆகவும் 10- , 5 -மணி வீதங் 
களுக்கு 25 ° செ . ஆகவும் இருக்கிறது . 

2. எட்டாவது சுற்று முதல் மின் தேக்குத்திறன் அறுதியீடும், 
மின்னிறக்க காலமும் உத்திரவாதம் அளிக்கப்படுகின்றன . 


சை 


TIL 


( a ) ( b ) 

( c ) 
படம் 25 

பொதுத் தோற்றம் 
a ) 12 - ASA - 145 வகை மின்கல அடுக்கு 
( 5 ) 12 - AO - 50 வகை மின்கல அடுக்கு 

ITA - 30 வகை மின்கல அடுக்கு 


காரீய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


81 


விமானங்களிலும் , விமான நிலையங்களிலும் பயன்படும் மின்கல 
அடுக்குகளின் பண்புகள் அட்டவணை 4 , 5 , 6 - ல் , கொடுக்கப் 
பட்டுள்ளன . படம் 25 - ல் அவற்றில் சிலவற்றின் பொதுத் 
தோற்றங்களைக் காணலாம் . 

அட்டவணை 6 
SAM , ASA வகை மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் 

மின்னிறக்க வீதத்தில் செயல்படும் பண்புகள் 
5 - மணி 

துவக்கப் பணியில் 


வகை 


7 


மின்தேக்குத்திறன் 


மின்னோட்டம் 


மின்னோட்டம் 


துவக்ககாலம் 

வினாடி 
உள்ஓய்வுக்காலம் 

நிமிடம் t>0°செ.ல் துவக்கங்களின் எண்ணிக்கை t<0°செ.ல் துவக்கங்களின் எண்ணிக்கை இறுதிமின்னழுத் 

தம்(வோ) 
மின்னிறக்கத்தில் 
உச்சமின்னோட்டம் 


3 


2 


16 


750 


16 


1500 


12 - SAM - 28 | 28 | 561650- 45 

4 
75 

(20- ( -3 
22 ° 

முதல் 
செ.ல் ) -5 செ 

வரை ) 
12- SAM -55 5511-61300 ) 25 2 6 6 

-3601 

( 23-270 ( -3 
செ.ல் ) முதல் 

1-5 ° செ . 

வரை ) 
12- ASA -140 - M | 125 25 | 140- 30 ( 1 : 5 18 16 

| 13501 

( 20-221( - 40 ° 
-2501 

சொல் ) செ . ல் ) 


18 


1500 


ரேடியோவில் வால்வை சூடேற்றும் சுற்றில் பயன்படுத்தப்படும் 

காரீய - அமில மின்கல அடுக்குகள் 

வால்வுகளை சூடேற்ற அமைக்கப்படும் சுற்றில் ஆற்றல் தர 
RN வகை காரீய - அமில மின்கல அடுக்குகள் பயன்படுத்தப்படு 


கின்றன . 


RN என்பவை ( ரஷ்ய எழுத்துகளில் P ) ரேடியோவையும் , வால் 
வில் உள்ள சூடேற்றியையும் ( heater) குறிக்கின்றன . RN க்கு 
முன் உள்ள எண் , மின்கல அடுக்கில் உள்ள மின்கலன்களின் 
எண்ணிக்கையையும் , RN க்குப் பின் உள்ள எண் வரையறை 
செய்யப்பட்ட மின் தேக்குத் திறனை ஆம்பியர் -மணியில் குறிக் 


கின்றன , 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


படம் 28 - ல் இந்த மின்கல அடுக்குகளில் ஒன்றின் பொதுத் 
தோற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது . 

இந்த . வகை மின்கல 
அடுக்குகளில் உள்ள மின் 

கலன்களில் உள்ள ஒட்டு 
2 வகை கிரிடு 

தகடுகள் 
( pasted grid plates ) ஒன்றி 
3 

லிருந்து மற்றொன்று 
4 இரண்டு இடையீட்டுப் 
5 பிரிவுகளால் ( வழுவழுப் 

ஒட்டுப் பலகை - 
smooth plywood , கம்பளி 
இழைக் கண்ணாடியும் ) பிரிக் 
கப்பட்டுள்ளன . 


பான 


M 


நேர் மின்வாய்த் தட்டு 
தொகுதிகளுக்கும் , எதிர் 
மின்வாய்த் தட்டு தொகுதி 
களுக்கும் தனித்தனி கோடி 
முனைக்கம்பங்கள் உள்ளன . 
இக்கம்பங்களுக்கு அருகில் 
மூடியின் மீது அவற்றின் 
முனைமைகள் ( polarity ) 
குறிக்கப்பட்டுள்ளன . இம் 
முனைக் கம்பங்களின் மேற் 
பரப்பு சமமாக 

உள்ளன . 
படம் 26 அதில் வட்டமான 

துளை 
3 -RN - 110 வகை ரேடியோ மின்கல 

உள்ளது . மின்சுற்றுடன் 
அடுக்கு 

தொடர்பு கொடுக்கும் பிடி 
1. சீல் செய்ய உதவும் , அமிலத்தால் ( clamp ) 

துளையில் 
பாதிக்கப்படாத சேர்மம் ; 2 , எபோனைட் பொறுத்தப்படுகிறது .3/ 16 
பெட்டி ; 3 . தட்டுகளின் தொகுதி ; 
4. மூடியுடன் உள்ள மரப் பெட்டி ; 

மறையுடைய தடித்த கம் 
5 , கைப் பிடிகள். 

பியும் , இரண்டு இறகுடைய 

திருகிகளும் ( two wing 
nuts ) கொண்டது இந்தப் பிடிப்பி . 


அட்டவணை 7 - ல் இவ்வகை மின்கல ) அடுக்குகளின் மின் 
பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


முதல் 30 நாட்களில், தினசரி தன்மின்னிறக்கம் , வரையறை 
செய்யப்பட்ட மின் தேக்குத்திறனில் 0.5 % க்கு அதிகமாவதில்லை . 
15 நாட்கள் சோதனையில் தன்மின்னிறக்கம் 0-754க்குச் சமம் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


63 


அட்டவணை 7 
ரேடியோவில் வால்வை சூடேற்றும் சுற்றில் பயன்படுத்தப்படும் மின்கல 

அடுக்குகளின் மின்பண்புகள் 


மின்னிறக்க வீதத்தில் செயல்படும் பண்புகள் 
10 - மணி 25 - மணி 50 - மணி 


வகை 


மின்னோட்டம் 


மின்தேக்குத் 

திறன் 


0-46 


மின்னோட்டம் 


மின்தேக்குத் 

திறன் ஆ-ம் 


மின்னோட்டம் 


மின்தேக்குத் 

திறன் 


இறுதிமின் னழுத்தம்(வோ) 


RN - 60 
2RN - 80 
3RN - 110 


6.0 
80 
11.0 


60 
80 
100 


|| 


1 : 5 
2-0 


75 
100 


1-80 
3-60 
5.40 


5.4 


135 


எனவும் , 3 நாட்கள் சோதனையில் தன்மின்னிறக்கம் 1.0 % 
எனவும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது . மின் தேக்குத்திறன் 25 % 
குறைவதற்கு முன் , மின்னூட்ட , மின்னிறக்க சுற்றுகள் 200 க்குக் 
குறையாமல் நடைபெறும் என்று மின்கல அடுக்கு உற்பத்தி 
யாளர்கள் மின்கலன்களுக்குப் பயன்படும்கால உறுதிமொழி அளிக் 
கிறார்கள் . 3RN - 110 வகை மின்கல அடுக்குகளுக்கு ஒரு வருடத் 
தில் 100 விழுக்காடு தேக்குத் திறனில் 500 சுற்றுகள் நடைபெறும் 
என உறுதிமொழி அளிக்கப்படுகிறது . 
ரேடியோ வால்வுகளின் நேர்முனைக்( anode)கான காரீய - அமில மின் 

கல அடுக்குகள் 

ரேடியோ வால்வுகளின் நேர்முனைக்கு RA வகைக் காரீய , 
அமில மின்கல அடுக்குகள் தேவையான ஆற்றலைக் கொடுக்கப் 
பயன்படுத்தப்படுகின்றன . 


RA (ரஷ்ய எழுத்துகள் PA ) ரேடியோ வால்வின் நேர்முனையைக் 
குறிக்கின்றன . இவ்வெழுத்துக்களுக்கு முன் உள்ள எண் , மின்கல 
அடுக்கில் உள்ள மின்கலன்களின் எண்ணிக்கையையும் , பின் 
உள்ள எண் , 10 - மணி மின்னிறக்க வீதத்தில் வரையறை செய்யப் 
பட்ட மின் தேக்குத்றதினையும் ஆம்பியர் -மணி அலகுகளில் குறிக் 


கின்றன . 


மின்கல 


படம் 27 - ல் ரேடியோ வால்வு நேர்முனைக்கான 
அடுக்குகளின் பொதுவான , முக்கிய அம்சங்களைக் காணலாம் . 


64 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


நேர் மின்வாய் , எதிர் மின்வாய்த் தட்டுகள் ஒட்டுவகை கிரிடு 
களால் ஆனவை . கம்பளி இழைக் கண்ணாடியும் , பி . வி . ஸி . 
பிளாஸ்டிக்கும் , மரம் அல்லது மிப்ளாஸ்ட்டும் கொண்டு தயாரிக் 
கப்பட்ட மூன்று அடுக்கு இடையீட்டுப் பிரிவுகள் மின்வாய்த்தட்டு 
களுக்கு இடையிடையே வைக்கப்பட்டுள்ளன . 


10 - RA - 110 வகை மின்கல அடுக்கில் , உருக்கி வார்க்கப்பட்ட 
பிளாஸ்டிக்கினால் ஆன ஒரே கொள்கலனில் உள்ள அறைகளில் 
அறைக்கு ஒன்றாக மின்கலன்கள் வைக்கப்பட்டு அவை தொடராக 
இணைக்கப்பட்டுள்ளன . 

4 5 
L 


B 


1-1-1 


படம் 27 
10 - RA - 10 வகை ரேடியோ வால்வு நேர்முனைக்கான மின்கல அடுக்கு 
1. வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக் கொள்கலன் ; 2. அடைக்கச் செய்ய உதவும் 
அமிலத்தால் பாதிக்கப்படாத சேர்மம் ; 3 : மின்கலனின் இரப்பர் மூடி ; 
4. செருகி ; 5. தட்டுகளின் தொகுதி , 

அட்டவணை 8 - ல் இந்த மின்கல அடுக்கின் 10 வது சுற்றின் 
மின் பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் 


குணங்கள் 


65 


முதல் 30 நாட்களில் நடைபெறும் தினசரி தன் மின்னிறக்கம் 
வரையறை செய்யப்பட்ட மின் தேக்குத் திறனில் 0.5 % க்கு மேற்படு 
வதில்லை . உற்பத்தியாளர்கள் மின்கல அடுக்கின் மின் தேக்குத் 
திறனில் 254 குறைவதற்குமுன் 150 சுற்றுகளுக்குக் குறையாத 
அளவு பயன்படும் என மின்கல அடுக்கிற்கு உறுதியளிக்கிறார்கள் . 

அட்டவணை 8 
ரேடியோ வால்வுகளின் நேர்முனை மின்கல அடுக்குகளின் மின்பண்புகள் 

மின்னிறக்க வீதத்தில் செயலாற்றும் பண்புகள் 
10- மணி | 25 -மணி | 50 -மணி | 125 - மணி 


வகை 


07 


மின்னோட்டம் 

ஆ 
மின்தேக்குக் திறன் 

ஆ-ம் 
மின்னோட்டம் 


மின்தேக்குத் 


மின்னோட்டம் 


திறன் 


மின்தேக்குத் 


இறுதிமின் னழுத்தம்(வோ) 


திறன் 


மின்னோட்டம் 


0.4 


மின்தேக்குத் 

திறன் 


எ-4 


10 - RA - 10110 


10-0 | 0-48 | 12-0 10-27 13-5 10-12 15-0 


18 


மின்கல 


இழுவகை மின்கல அடுக்குகள் ( Traction -type batteries)- டீஸல் - 

( diesel ) மின்சார இரயில் என்ஜின்களில் உள்ள காரீய - அமில 
மின்கல அடுக்குகள் 
டீ ஸல் - மின்சார இரயில் என்ஜின்களில் உள்ள 

மின்கல 
அடுக்குகள் டீஸல் என்ஜின்களைத் துவக்கவும் , ஒளி தரவும் , 
என்ஜின் செயல்படாத போது மின் சுற்றுகளைக் கட்டுப்படுத்தவும் 
பயன்படுகின்றன . கப்பல்களிலும் , ஒரே இடத்தில் நிலையாக உள்ள 
பெரிய டீஸல் என்ஜின் ளைத் துவக்கவும் இவற்றை உபயோகிக்க 
லாம் . டீஸல் - மின்சார இரயில் என்ஜினில் உள்ள 
அடுக்குகளின் மின்கலன்களுடைய இணைப்பு படம் 28 - ல் காட் , 
டப்பட்டுள்ளது . 

TÉ - 1 வகை டீ ஸல் - மின்சார இரயில் என்ஜின்களிலும் , இதற்கு 
முந்திய TÉ - 2 வகை இரயில் என்ஜின்களிலும் 32TN - 550 மின் 

அடுக்குகள் உபயோகப்படுத்தப்பட்டன . 
இரயில் என்ஜின்களில் 32TN - 550 மின்கல அடுக்கிற்கு ஒத்த 
ஆனால் பருமனிலும் , மின் தேக்குத்திறனிலும் குறைந்த 32TN 
450 வகை காரீய - அமில மின்கல அடுக்கு உபயோகப்படுகிறது . 

இந்த வகை மின்கல அடுக்குகள் கீழ்கண்டவாறு குறிக்கப் 
படுகின்றன: எண் 32 , தொடர் இணைப்பில் உள்ள மின்கலன் 

5 


TE - 3 வகை 


கல 


68 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


களையும் , எழுத்து T டீஸல் - மின்சார இரயில் என்ஜின்களையும் , 
எழுத்து N ஒட்டு வகை கிரிடுகளையும் 550 ( 450 ) என்பது , 10 . 
மணி மின்னிறக்க வீதத்தில் ஆம்பியர் - மணி அலகில் மின்கல 
அடுக்கின் மின் தேக்குத்திறனையும் குறிக்கின்றன . 


wom 


IE 


படம் 28 


32TN - 450 மின்கல அடுக்கில் , நான்கு மின்கலன்கள் கொண்ட 

8 பெட்டிகளின் இணைப்பு . 


உதாரணமாக , ஒரு 32 -TN450 

மின்கல 

அடுக்கில் 32 
மின்கலன்கள் உள்ளன . அதன் மின்னழுத்தம் 84 வோ . அதன் 
மின் தேக்குத்திறன் 450 ஆம்பியர் -மணி குறுகிய கால மின்னிறக் 
கத்தில் இந்த மின்கல அடுக்கு 1700 ஆம்பியர் மின்னோட்டம் 
தரக்கூடும் . 


எபோனைட் கொள்கலன்களில் இந்த மின்கலன்கள் பொருத்தப் 
படுகின்றன . கையாளுவதற்கும் , இணைப்பதற்கும் , வசதியாகவும் 
இருக்க வேண்டும் என்பதற்காக நான்கு , நான்கு மின்கலன்களாக 
இணைக்கப்பட்ட மின்கல அடுக்கு மரப் பெட்டியில் பொருத்தப் 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


67 


ளன . 


பட்டுள்ளது . இந்த அமைப்பு மின்கல அடுக்குகளுக்கு கட்டுமான 
முறையில் பழுது ( mechanical damage ) ஏற்படாமல் பாதுகாக் 
கிறது . 32 மின்கலன்கள் கொண்ட மின்கல அடுக்கு 8 பெட்டி 
களில் உள்ளன . 32TN - 450 , 32TN - 550 மின்கல .அடுக்குகளில் 
ஒவ்வோர் பிரிவும் 4 மின்கலன்கள் கொண்டிருக்கும் . 

மின்கலன்கள் ஒன்றோடொன்றும் , பெட்டிப் பிரிவுகள் ஒன்றோ 
டொன்றும் தட்டையான செப்புப் பட்டையால் இணைக்கப்பட்டுள் 

இப்பட்டைகள் காரியத்தால் மூடப்பட்டுள்ளன . டீ ஸல் 
என்ஜின்களைத் துவக்குவதற்கு எவை தேவைப்படுகிறதோ ( மின் 
னழுத்தம் , மின்னோட்டம் போன்றவை ) அவை மின்கல அடுக்கு 
களைத் தேர்ந்தெடுப்பதை நிச்சயிக்கின்றன . 32TN - 450 வகை மின் 
கல அடுக்கில் கிடைக்கும் மின் தேக்குத்திறன் , டீ ஸல் - இரயில் 
என்ஜின்களின் தேவைகளுக்குப் போதிய அளவு இருப்பதால் , 
32TN - 550 வகை மின்கல அடுக்கிற்குப் பதிலாக , 32 - TN - 450 வகை 
மின்கல அடுக்கை வெற்றிகரமாகப் பயன்படுத்தலாம் . 
இரயில் கார்கள் , மின்சார இரயில் என்ஜின்கள் , தானியங்கி தடுப்புக் 

குறிகாட்டி ( automatic block signal ), நேர் திசை மின்னோட்டத்தில் 
இயங்கும் பல பகுதி கொண்ட இரயில்கள் ஆகியவற்றிற்குத் தேவை 
யான மின்கல அடுக்குகள் 

இரயில் கார்களில் ஒளி கொடுக்கவும் , நேர் திசை மின்னோட் 
டத்தில் செயல்படும் பல பகுதி கொண்ட இரயில் கார்களிலும் . 

அட்டவணை 9 
இரயில் கார்கள் , மின்சார இரயில் என்ஜின்கள் , தானே இயங்கும் 
தடுப்புக் குறிகாட்டி ஆகியவற்றிற்குப் பயன்படுத்தப்படும் மின்கல 
அடுக்குகளின் மின் பண்புகள் 


வகை 


வரையறை 
செய்யப்பட்ட 
மின்னழுத்தம் 
( வோல்ட் ) 


SS* 


26VPM - 250 
26VPTSM - 400 
24ÉP - 80 
56CP - 80 
ABN - 36 
ABN - 72 
ABN - 48 


52 
52 
48 
112 

2 
2 
2 


68 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்சார இரயில் என்ஜின்களிலும் தானே இயங்கும் தானியங்கி 
தடுப்புக் குறிகாட்டி சுற்றிலும் உபயோகப்படுத்தப்படும் மின்கல 
அடுக்குகளின் வகை அட்டவணை 9 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


இவ்வகை மின்கல அடுக்குகள் கீழ்கண்டவாறு குறிக்கப்படு 
கின்றன : முதலில் உள்ள எண் அடுக்கில் உள்ள மின்கலன்களின் 
எண்ணிக்கையையும் V, எதற்குப் பயன்படுத்தப்படும் - இங்கு 
இது இரயில் கார் - என்பதையும் , AB தானே இயங்கும் தடுப்புக் 
குறிகாட்டிக்கு என்பதையும் , P நேர் மின் வாய்த் தட்டுகள் கவச 
முற்றிருப்பதையும் , M- இடையீட்டுப் பிரிவுகளில் உள்ள பொருள் 
கள் - மிபோர் அல்லது மிப்ளாஸ்டிக் - எவை என்பதையும் , TS 
கார்களின் 

வகையையும் ( எல்லாம் உலோகத்தால் 
ஆனது , முதலியவை ) , E மின்கல அடுக்கு எதற்கு பயன்படுத்தப் 
படுகிறது - இங்கு இது இழுக்கும் வகை - என்பதனையும் , N ஒட்டு 
வகை கிரிடு மின்வாய்த் தட்டுகள் என்பதனையும் குறிக்கின்றன . 
எழுத்துகளுக்குப் பின் உள்ள எண்கள் மின்கல அடுக்குகளின் 
வரையறை செய்யப்பட்ட மின் தேக்குத் திறனை ஆம்பியர் -மணி 
அலகுகளில் குறிக்கின் றன . 


இரயில் 


கவச 


நேர் மின்வாய்த் தட்டுகள் வகையைச் சேர்ந்தவை . 
எதிர் மின்வாய்த் தட்டுகள் ஒட்டு கிரிடு வகையைச் சேர்ந்தவை . 
மின்வாய்த் தட்டுகளுக்கு இடையே பல்வேறு வகையான இடை 
யீட்டுப் பிரிவுகள் உள்ளன . மிபோர் அல்லது மிப்ளாஸ்ட்டுடன் , 
வைனைல் பிளாஸ்டிக் ( vinyl plastic )VPM , VPTSM வகை மின்கல 
அடுக்குகளில் 

உபயோகப்படுத்தப்படுகிறது . 
மின்கல அடுக்குகளில் மரம் 

உபயோகப்படுத்தப்படுகிறது 
. 
கம்பளி கொண்ட கண்ணாடி இழை , வைனைல் பிளாஸ்டிக் , மரம் 
மூன்றும் சேர்ந்த இடையீட்டுப் பிரிவுகள் அல்லது மிப்ளாஸ்ட் , 
கம்பளி கொண்ட கண்ணாடி இழை இரண்டும் சேர்ந்த இடை 
யீட்டுப் பிரிவுகள் ABN - 72 , 

ABN - 36 மின்கல அடுக்குகளில் 
பயன்படுத்தப்படுகின்றன . 


ÉP -80 வகை 


VPM , VPTSM வகை மின்கலன்களில் , மிப்ளாஸ்ட் அல்லது 
மிபோர் இடையீட்டுப் பிரிவுகளுக்கு இடையில் எதிர் மின்வாய்த் 
தட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன . இடையீட்டுப் பிரிவுகளின் இரு 
புறமும் வைனைல் பிளாஸ்டிக்கால் காப்பிடப்பட்டுள்ளன . 


ஒவ்வொரு நேர் , எதிர் மின்வாய்த் தட்டு தொகுதிக்கு ஒரு கோடி 
மின் முனைக் கம்பம் உண்டு . 


காரிய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ..... குணங்கள் 


83 


மின்வாய்த் தட்டு தொகுதிகள் உள்ள எபோனைட் கொள்கலன் 
கள் , பைன் ( pine ) அல்லது ஸ்ப்ரூஸ் ( spruce ) அல்லது லார்ச் 
( larch ) சாலான மூடி கொண்ட மரப் பெட்டியில் வைக்கப்படுகின் 
றன . பெட்டியின் வெளிப்புறம் அமிலத்தால் பாதிக்கப்படாத 
கருப்பு வார்னிஷால் ( black varnish ) அல்லது சாம்பல் நிற ( grey ) 
வர்ணத்தால் பூசப்படுகிறது . கையாளுவதற்கென , உலோகத்தா 
லான இரண்டு கீல்கள் பொருத்தப்பட்ட கைப்பிடிகள் பெட்டியில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . பெட்டியின் ஒரு பக்கச் சுவற்றில் திருகு 
கொண்ட இரண்டு மரையாணிகள் நீட்டிக் கொண்டுள்ளன . 
இவை மின்கலன்களை இணைக்கும் மின்வாய்க் கட்டை ( bush bar ) 
களை இணைக்கப் பயன் படுகின்றன . இந்தப் பிடிப்பிகள் (clamps ) 
எபோனைட்டால் அடியில் காப்பிடப்பட்டுள்ளன . காரீயத்தால் 
காப்பிடப்பட்ட செப்பு மின்வாய்க் கட்டைகளால் இந்தப் பிடிப்பி 
கள் மின்வாய்த் தொகுதிகளுடன் இணைக்கப்படுகின்றன . இந்த 
மின்வாய்க் கட்டைகள் மீது முனைமையைக் குறிக்க + , - குறிகள் , 
குறிக்கப்படுகின்றன . இந்த முனைமையைக் காட்டும் குறிகள் ,, 
மின்கலன்களின் எபோனைட் மூடிகளின் மீதும் வர்ணத்தால் 
தீட்டப்படுகின்றன . 
எல்லாக் கலன்களும் அகற்றக் கூடிய 

இணைப்பு 
களால் தொடராகச் சேர்க்கப்படுகின்றன . 

இந்த மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் அட்டவணை 10 , 
11 -ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 

அட்டவணை 10 
VPM - 250 , VPTSM - 400 , ÉP - 80 கலன்களின் மின் பண்புகள் 


பட்டை 


மின்னூட்ட . 
மின்னோட்டம் 


கலன் 
வகை 


/ 


மின்னிறக்க 


வீதத்தில்வரை 


யறைசெய்யப் 


குத்திறன்(10 வதுசுற்றில்)ஆ-ம் 


வழக்க 

உச்சம் 
மாக 


60 


80 


VPM - 250 
VPTSM - 400 


10 
7.5 
5.0 
3.0 
3.0 
5.0 
10 


28 1.80 
50 1-80 
70 1.75 
100 

1-70 
22 

1-70 
16 1.75 
9.31.80 


280 
375 
350 
300 
66 
80 
93 


Ep.80 


20 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 11 


தானே இயங்கும் தடுப்புக் குறிகாட்டியில் உபயோகமாகும் மின்கலன்களின் 

மின் பண்புகள் 


மின்னிறக்கத்தில் பண்புகள் 

12 - மணி | 24 -மணி 


5 - மணி 


கலன் 


வகை 


ஆ 
மின்னோட் மின்தேக்குத் 

திறன் ஆ-ம் இறுதிமின் னழுத்தம் வோ 


4 


திறன் 


மின்தேக்குத் 


7-46 


இறுதிமின் னழுத்தம் 

வோ மின்னோட்டம் 


17.மைன 
18 


மின்தேக்குத் 

திறன் 


7-6 


இறுதிமின் னழுத்தம் 


வோ 


30 


ABN - 36 5 
ABN- 721 10 
ABN - 486-8 


25 
130 
34 


1.75 | 2.5 
1-75 | 5.0 
1-753-3 


60 
40 


1.80 | 1.5 
1.80 3.0 
1.80 2.0 


36 
72 


1.80 
1 80 
1.80 


48 


30 நாட்களில் தன்மின்னிறக்கம் , வரையறை செய்யப்பட்ட 
மின் தேக்குத்திறனில் 0.7 % க்கு அதிகப்படுவதில்லை . 15 நாட்கள் 
சோதனைக்கு அனுமதிக்கப்பட்ட தன்மின்னிறக்கம் 1 % க்குச் 
சமமாக இருக்கலாம் . 3 நாட்கள் சோதனைக்கு அனுமதிக்கப் 
பட்டது 1.3 % . 


இது வரையிலும் உபயோகப்படுத்தப்படாத மின்கல அடுக்கு 
களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட சேமித்து வைக்கப்படும் காலம் 
ஓர் ஆண்டு (இவை வெப்பமான இடத்தில் சேமித்து வைக்கப்பட 
வேண்டும் என்பது நிபந்தனை ) . 24ÉP - 80 , : 56ÉP - 80 வகை மின் 
கல . அடுக்குகளுக்குப் பயன்படும் காலம் 500 சுற்றுகளுக்குக் 
குறையாது . சுமார் 200 முதல் 250 சுற்றுகள் நடந்ததும் இடை 
யீட்டுப் பிரிவுகள் மாற்றப்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை . 


ABN - 72 , ABN - 48 , ABN - 36 வகை மின்கல அடுக்குகளுக்குப் 
பயன் தரும் காலம் அதன் மின் தேக்குத்திறனில் 25 % வரை குறை 
வதற்கு 200 சுற்றுகளாகும் . 26 VPM, 26 VPTSM வகை மின் 
கல அடுக்குகளுக்குப் பயன் தரும் காலம் , அதன் மின் தேக்குத் 
திறனில் 100 விழுக்காடில் 500 சுற்றுகளாகும் , இதற்கு மேலும் 
100 க்குக் குறையாத சுற்றுகள் , உறுதி அளிக்கப்பட்ட மின் தேக் 
குத்திறனின் 75 விழுக்காடில் கிடைக்கிறது . 


காரீய.அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 

41 
சுரங்க மின்சார இரயில்களுக்கான காரீய - அமில மின்கல அடுக்குகள் 

சுரங்கங்களில் உள்ள மின்சார இரயில்களில் உள்ள 
மோட்டார்களுக்குத் தேவையான மின்கல அடுக்குகளின் வகை 
கள் அட்டவணை 12 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 

அட்டவணை 12 
சுரங்க மின்சார இரயில்களுக்கான மின்கல அடுக்குகளின் வகைகள் 


மின்கல 
அடுக்கின் 


வரையறை 
செய்யப்பட்ட 
மின்னழுத்தம் 
( வோ ) 


மின்கல 
அடுக்கின் 
வகை 


வரையறை 
செய்யப்பட்ட 
மின்னழுத்தம் 
( வோ . ) 


வகை 


20ÉP - 250 
20ÉPM - 250 
55ÉP - 250 
55ÉPM - 250 


40 
40 
110 
110 


66ÉP - 250 
66 £ PM - 250 
55cPM - 370 
66ÉPM - 370 


132 
132 
110 
132 


இந்த மின்கல 

அடுக்குகளின் வகைகளின் பெயர்களில் 
முதலில் உள்ள எண் , மின்கல அடுக்கில் உள்ள மின்கலன்களின் 
எண்ணிக்கையைக் குறிக்கின்றன : É என்ற எழுத்து எத்தகைய 
பணிக்கு மின்கல அடுக்குப் பயன்படுத்தப் படுகிறது என்பதைக் 
குறிக்கிறது . இங்கு இழு வகை வேலைகளுக்கு பயன் படுத்தப் 
படும் என்பதைக் குறிக்கிறது . P என்பது நேர் மின்வாய்த் தட்டு 
கள் கவச வகையைச் சார்ந்தன எனக் காட்டுகிறது . M என்ற 
எழுத்து இடையீட்டுப் பிரிவுகள் எப்பொருள்களால் ஆனவை 
என்பதைக் குறிக்கிறது . இங்கு இது மிஃபோர் அல்லது மிப்ளாஸ்ட் 
டைக் குறிக்கிறது . இறுதியில் உள்ள எண் மின்கல அடுக்கின் 
மின் தேக்குத் திறனை 5- மணி மின்னிறக்க வீதத்தில் , ஆம்பியர் . 
மணியில் குறிக்கிறது . 

20ÉP - 250, 20ÉPM - 250, வகை மின்கல அடுக்குகள் , 5 -மின் 
கலன்கள் கொண்ட , 4 பகுதிகளைக் கொண்டுள்ளன . 

55 ÉP - 250 , 55ÉPM - 250 , 55ÉPM - 370 வகை மின்கல அடுக்கு 
கள் 5 மின்கலன்கள் கொண்ட 11 பகுதிகளைக் கொண்டுள்ளன . 
ஏனைய வகை மின்கல அடுக்குகள் 6 மின்கலன்கள் கொண்ட 11 
பகுதிகளைக் கொண்டுள்ளன . 

அட்டவணை 13 - ல் இந்த மின்கல அடுக்குகளின் மின் பண்பு 
கள் கொடுக்கப்பட்டுள்ளன . கவச வகை நேர் மின்வாய்த் தட்டு 


ܘܶܪܶ 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


களும் , ஒட்டு வகை - கிரிடு எதிர் மின்வாய்த் தட்டுகளும் , இந்த 
மின்கலத் தொகுதிகளில் உள்ளன . இவ்விரு மின்வாய்த் தட்டு 
களும் மிப்ளாஸ்ட் அல்லது மிஃபோர் இடையீட்டுப் பிரிவுகளால் 
பிரிக்கப்பட்டுள்ளன . 

நேர் மின்வாய்த் தட்டுகளின் தொகுப்பு , எதிர் மின்வாய்த் 
தட்டுகளின் தொகுப்பு ஒவ்வொன்றும் இரண்டு முனைகள் கொண் 
டுள்ளன . இவை மூடியின் மீது உள்ளன . இவற்றின் முனைமை 
குறிக்கப்பட்டுள்ளது . முனைகள் கூம்பு வடிவில் உள்ளன . 

அட்டவணை 13 
Ép - 250, ÉPM - 550 , ÉP - 370 , ÉPM - 370 வகை மின்கல 
அடுக்குகளின் மின் பண்புகள் 

30 ° செ . வெப்ப 
மின்கல 

மின்னிறக்க வீதம் மின்கலனுக்கு நிலையில் 
அடுக்குகளின் 

அனுமதிக்கப் உறுதி அளிக் 

பட்ட இறுதி கப்பட்ட மின் 
மின்னோட்டம் மின்னழுத்தம் தேக்குத்திறன் 
( ஆ ) 

( வோ ) ( ஆ - ம ) 


வகை 


மணி 


20ÉP - 250 1 142 

17 

142 
20EPM - 250 3 67 

1.7 

201 
55ÉP - 250 5 50 

1.75 

250 
55EPM - 256 10 28 

1.8 

280 
66EP- 250 1 210 

1.7 

210 
66ÉPM- 250 3 

99 1.7 

297 
55EPM - 370 

5 74 175 

370 
66EPM.370 10 41.4 

1.8 

414 
இந்த மின்கல அடுக்குகள் எபோனைட் கொள்கலன்களில் 
உள்ளன . அவற்றின் அமைப்பு படம் 29 - ல் காட்டப்பட்டுள்ளன . 

பயன்படுத்தப்படாத மின்கல அடுக்குகள் சேமித்து வைப்ப 
தற்கு அனுமதிக்கப்பட்ட காலம் ( வெப்பமான இடத்தில் சேமித்து 
வைத்துள்ளபோது ) ஓர் ஆண்டு ஆகும் . 

சேமித்து வைத்துள்ளபோது அவற்றின் தன்மின்னிறக்கம் 
சோதிக்கப்பட வேண்டும் . தினசரி அனுமதிக்கப்பட்ட தன்மின் 
னிறக்க அளவுகள் : முதல் 30 நாட்களில் வரையறை செய்யப்பட்ட 
மின் தேக்குத் திறனில் 0 7 % க்கு அதிகமாகிறது ; 15 நாட்களில் 
1 : 04 க்குச் சமமாகிறது ; 3 நாட்களில் 1 • 3 % க்கு உயருகிறது . 
தொடர்ச்சியாகப் பயனாற்றும் போது , ÉPM - 250, CPM - 370 
மின்கல அடுக்குகளின் பயன் தரும் காலம் , 100 % மின் 


வகை 


காரீய் - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ....குணங்கள் 


28 


தேக்குத்திறனில் , 500 சுற்றுகளுக்குக்குறையாது . உறுதியளிக்கப் 
பட்ட மின் தேக்குத் திறனில் 75 % -ல் கூடுதலாக 100 சுற்றுகளும் 
இவை தருகின்றன . EPM - 250 மின்கலன்களில் 200 முதல் 250 


5 
-6 


17 


படம் 29 
55Ep - 250 , 55 -CPM - 250, 55 £P- 370 வகை மின்கல அடுக்குகளின் முக்கிய 

அம்சங்கள் 
1. செருகி ; 2. முனை ; 3. வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக் மூடி ; 4. அமிலத்தால் 

பாதிக்கப்படாத , அடைக்கச் செய்ய உதவும் சேர்மம் ; 5. கவச வகை நேர் 
மின் வாய்த் தட்டு ; 6. ஒட்டு வகை கிரிடு எதிர் மின்வாய்த் தட்டு ; 

7. இடையீட்டுப் பிரிவுகள் ; 8. எபோனைட் பெட்டி . 
சுற்றுகளுக்கு ஒரு முறை மர இடையீட்டுப் பிரிவுகள் மாற்றப்பட 
வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை . 


4 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்சார வண்டிகளுக்கான மின்கல அடுக்குகள் 

கவச வகை நேர் மின்வாய்த்தட்டுகள் கொண்ட காரீய - அமில 
மின்கல அடுக்குகள் மின்சார சரக்கு உந்து மோட்டார்களை 
இயக்கப் பயன்படுகின்றன . 


இவ்வகை மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் அட்டவணை 
14 , 15 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 


வகை 


இந்த வகை மின்கல அடுக்குகள் ( 16ÉP - 250 , 16ÉPM -250 

மின்கல அடுக்குகளைத் தவிர ) வலுவான மரப் பெட்டி 
களில் இணைக்கப்படுகின்றன . பெட்டிகளின் வெளிப்புறம் அமிலத் 
தால் பாதிக்கப்படாத வர்ணத்தால் பூசப்படுகிறது . இந்தப் பெட்டி 
இரும்பினால் கட்டப்பட்டுள்ளது . இதற்கு , மூடியுள்ளது டிரக்கி 
னுள் சுலபமாக பளு தூக்கியால் வைக்க , எடுக்க , கொக்கிகள் 
பெட்டியில் உள்ளன . பெட்டியின் அடிப்பாகத்திலும் உள் சுவற் 
றிலும் 10 செ.மீ. உயரத்திற்குக் குறையாமல் “ இரப்பராய்டு ” 
( ruberoid ) கொடுக்கப்பட்டுள்ளது . பெட்டியினுள் சிதறும் 
மின்பகு திரவம் வடிய , பெட்டியின் அடியில் இரு புனல்கள் 
வைக்கப்பட்டுள்ளன . 


அட்டவணை 14 


மின்சார சரக்கு உந்துகளுக்கான மின்கல 
அடுக்குகளின் மின் பண்புகள் 

மின்னிறக்க வீதம் 
3 -மணி 5 - மணி 

10 - மணி 


மின்கல 


அடுக்கின் 


வகை 


மின்னோட்டம் 

(ஆ) 
மின்தேக்குத் 
திறன்(ஆ-ம்) மின்கலனின் இறுதிமின் னழுத்தம்(வோ) மின்னோட்டம் 

(ஆ) 
மின்தேக்குத் திறன்(ஆ-ம) மின்கலனின் இறுதிமின் னழுத்தம்(வோ) 
மின்னோட்டம் 

(ஆ) 
மின்தேக்குத் திறன்(ஆ-ம) மின்கலனின் இறுதிமின் னழுத்தம்(வோ) 


ADÉp - 55 14-7 | 44 
40EPM - 550 /14 7 44 
39ÉP - 80 | 22-01 66 
39 & PM - 80 220 66 


1-70 
1-70 
1-70 
170 


11 | 55 
11 55 

80 
16 80 


1,75 
1.75 
175 
1-75 


16 


6.2 62 
62162 
9.3 ) 93 
9.3193 


1-80 
1-80 
1 80 
1.80 


காரிய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ..... குணங்கள் 

3 
அட்டவணை 15 
மின்சார சரக்கு உந்துகளுக்கான வேறு இரு 
மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் 

மின்னிறக்க வீதம் 
1.மணி || 3.மணி | 6 - மணி | 10 - மணி 


மின்கல 


அடுக்கின் 
வகை 


மின்னோட்டம் 

(ஆ) மின்தேக்குத் திறன்(ஆ-ம) மின்கலனின்இறுதி மின்னழுத்தம்(வோ) மின்னோட்டம்(ஆ) 
மின்தேக்குத் திறன் 

(ஆ-ம) மின்கலனின்இறுதி மின்னழுத்தம்(வோ) மின்னோட்டம்(ஆ) 
மின்தேக்குத் 

திறன்(ஆ-ம) மின்கலனின்இறுதி மின்னழுத்தம்(வோ) 
மின்னோட்டம்(ஆ) 
மின்தேக்குத் திறன்(ஆ-ம) மின்கலனின்இறுதி மின்னழுத்தம்(வோ) 


16ÉP -200 142 142 1-70/ 67 201 |1-70 42/250 | 1-75 |28 | 280 180 

/ 
16ÉPM-250 142 142 1-70/67 201 |1-70 /42 / 250 |175/28 280 180 


இந்த மின்கல அடுக்கின் பொது அமைப்பு படம் 30 - ல் காட்டப் 


பட்டுள்ளது . 


இவற்றில் கவ்ச வகை நேர் மின்வாய்த்தட்டுகளும் , ஓட்டுவகை 
எதிர் மின்வாய்த் தட்டுகளும் உள்ளன . இவற்றிடையே உள்ள 
இடையீட்டுப் பிரிவுகள் மரம் அல்லது மிஃபோர் அல்லது 
மிப்ளாஸ்ட் என்ற பொருளால் ஆனவை . 


நேர் மின்வாய்த் தட்டுகள் தொகுதியும் , எதிர் மின்வாய்த் 
தட்டுகள் தொகுதியும் தனித்தனியாக ஒரு கூம்பு முனை பெற்றுள் 
ளன . முனைகளுக்கு அருகில் மூடியின்மீது முனைமைகள் குறிக்கப் 
பட்டுள்ளன . 


இந்த மின்கல அடுக்குகள் எபோனைட் கொள்கலன்களில் 
தயாரிக்கப்படுகின்றன . 


முதல் 30 நாட்களில் , நாள்தோறும் தன்மின்னிறக்கம் , வரை 
யறை செய்யப்பட்ட மின் தேக்குத்திறனில் 0.7 விழுக்காடிற்கு 
அதிகமாகக் கூடாது . 15 நாட்கள் சோதனையில் தன்மின்னிறக்கம் 
1.0 விழுக்காடிற்கு உயரலாம் . 3 - நாள் சேமித்து வைத்து 
நடத்தும் சோதனையில் தன்மின்னிறக்கம் 1-3 விழுக்காடிற்கு 
அதிகமாகக் கூடாது . 


176 


R 


H 


an 


B 


8 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


படம்30 

L-நீளம்;B-அகலம்;H-உயர்வு 
39 
£ 
p 
- 
30 
; 
39 
£ 
PM 
- 
80 
மின் 
கல 
அடுக்குகளின் 
பொதுத் 
தோற்றம் 


காரீய அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் குணங்கள் ... 


77 


உபயோகப்படுத்தப்படாத , புதிய மின்கல அடுக்குகள் ஓர் 
ஆண்டு வரை சேமித்து வைக்கப்படலாம் . 

மர இடையீட்டுப் பிரிவுகள் கொண்ட இந்த மின்கல அடுக்கு 
களின் பயன் தரும் காலம் 500 சுற்றுகளுக்குக் 

குறையாமல் 
உள்ளது . இதற்கு 150 சுற்றுகளுக்குப் பின் இடையீட்டுப் பிரிவு 
கள் மாற்றப்பட வேண்டும் . மிஃபோர் அல்லது மிப்ளாஸ்ட் இடை 
யீட்டுப் பிரிவுகள் கொண்ட மின்கல அடுக்குகளின் பயன் தரும் 
காலம் , 100 விழுக்காடு மின் தேக்குத்திறனில் 500 சுற்றுகளுக்குக் 
குறையாமல் உள்ளது . 75 விழுக்காடிற்குக் குறையாத மின் 
தேக்குத்திறனில் கூடுதலாக 100 சுற்றுகள் கிடைக்கின்றன . 
மோட்டார் சைக்கிள்களுக்கான காரீய - அமில மின்கல அடுக்குகள் 

மோட்டார் சைக்கிள்களுக்கென , இந்த காரீய - அமில மின்கல 
அடுக்குகள் பிரத்தியேகமாக அமைக்கப்பட்டவை ( படம் 31 ) . 

இந்த மின்கல அடுக்குகளில் , நடை 
பெறும் சராசரி தினசரி தன்மின்னிறக்கம் , 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை 
விட அதிகமாவதில்லை , 


சேமித்து வைக்கும் தன் மின்னிறக்க 
நாள் 

அளவு 
30 நாட்கள் 

0 • 25 % 
15 

0-40 % 
3 

0-60 % 


நூறு விழுக்காடு மின் தேக்குத்திற 
னில் இவை பயன் தரும் காலம் 85 சுற்று 
களாகும் . 


L- நீ ; H-உ ; B- அ 
மேலிருந்து 

பார்க்கக் 
கிடைக்கும் தோற்றம் 
( மூடியில்லாமல் ) 


B 


வரையறை 

செய்யப்பட்ட பண்பு 
-களில் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் 
இரண்டு ஆண்டுகளுக்கு இவற்றை 
சேமித்து வைக்கலாம் என உறுதிமொழி 
கொடுக்கப்படுகிறது . பயன்படுத்த ஆரம் 
பித்ததும் அதனுடைய 

பயன் தரும் 
காலம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் . 


கம் 


இந்த மின்கலத்தின் பொறிமுறை 
உறுதி அல்லது அதன் தனித்த பாகங் 

குலுங்கல்களால் பாதிக்கப்படுவ 
தில்லை . 


படம் 31 
3MT - 7 அல்லது 3MTM 
14 

மோட்டார் 
சைக்கிள் 
அடுக்கு . 


வகை 


கள் 


மின்கல 


78 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 16 - ல் இந்த மின்கல அடுக்குகளின் மின் பண்பு 
கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


அட்டவணை 16 


மோட்டார் சைக்கிள்களுக்கான மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் 

மின்னிறக்க வீதம் 
10.மணி 

| 

3 - மணி | 30- நிமிடங்கள் 


மின்கலஅடுக்கு 


வகை 


மின்னிறக்க மின்னோட்டம் 


(16) 


(4) 


மின்தேக்குத் 
83 
திறன் 
( 
ஆ 
- 
ம் 
) 

மின்கலனின் இறுதிமின்ன ழுததம்(வோ) 
மின்னிறக்க மின்னோட்டம் 


மின்தேக்குத் 

மின்கலனின் 
85 
திறன் 
( 
ஆ 
- 
ம் 
) 5இறுதிமின்ன ழுத்தம்(வோ) 

(ஆ) 
மின்னிறக்க மின்னோட்டம் மின்தேக்குத் திறன்(ஆ-ம) மின்கலனின் இறுதிமின்ன ழுத்தம்(வோ) 


3MT - 7 
3MT- 14 


0-6 
10 


1-44-2 ) 1-65 5.6 
3-0 

1.65 | 110 


2 8 | 1-55 
5-51 1.55 


8: கார மின்கலன்கள் , மின்கல அடுக்குகள் ஆகிய இரண்டின் பண்புகள் 

அடைப்பு (seal ) செய்யப்படாத நிக்கல் - காட்மியம் , நிக்கல் - இரும்பு 
மின்கல அடுக்குகளின் பண்புகள் 


அடைப்பு செய்யப்படாத நிக்கல் - காட்மியம் , நிக்கல் - இரும்பு 
மின்கல அடுக்குகளின் வகைகளைக் குறிப்பிடும்போது , முதலில் 
உள்ள எண்கள் , மின்கல அடுக்கில் தொடர் இணைப்பில் உள்ள 
மின்கலன்களைக் குறிக்கின்றன . அந்த எண்ணுக்கு அடுத்துள்ள 
எழுத்து , 

மின்கல அடுக்கு எதற்கு உபயோகப்படுத்தலாம் 
என்பதைக் குறிக்கின்றது . [ A- ( வால்வு ) || நேர் மின்வாய்- Anode ) 
N- சூடேற்றும் சுற்று , F-ஒளிக்கு , T- இழுக்கும் வேலை , 
இதை அடுத்து வரும் இரண்டு எழுத்துகள் மின்வேதியியல் 
அமைப்பைக் குறிக்கின்றன ( KN- நிக்கல் - காட்மியம் ; ZHN- நிக் 
கல் - இரும்பு , திறந்த குழி அமைப்பைக் குறிக்க B சேர்க்கப் 
படுகிறது . 


இந்த எழுத்துக்களை அடுத்துவரும் எண்கள் மின்கல அடுக் 
கின் வரையறை செய்யப்பட்ட மின் தேக்குத்திறனை ஆம்பியர் 
மணியில் குறிக்கின்றன . 


காரிய.அமில , கார சேமிப்பு மின்மலன்கள்குணங்கள் , ... 


79 


மின்கல அடுக்கைக் குறிப்பிடும்போது அக்குறியின் இறுதி 
யில் உள்ள 1 , II என்பவை மின்கலனின் கொள்கலன் எவ் 
விதத்தில் பற்றவைக்கப்பட்டது என்பதைக் குறிக்கின்றன . 
I- நீளவாட்டத்தில் கொள்கலன் பற்றவைக்கப்பட்டிருப்பதையும் , 
II- அகல வாட்டத்தில் கொள்கலன் பற்றவைக்கப்பட்டிருப் 
பதையும் குறிக்கின்றன . 


மின்கல வகைக்குறிப்பின் இறுதியில் உள்ள T என்ற எழுத்து 
அந்த மின்கல அடுக்கில் முனைகள் பக்கச் சுவற்றில் உள்ளன 
என்பதைக் காட்டுகிறது . 


படம் 32 - ல் கார மின்கலன்களின் பொதுத் தோற்றங்கள் 
காட்டப்பட்டுள்ளன . சோவியத் குடியரசில் தயாரிக்கப்படும் 
மிகவும் 

சாதாரணமான வகைக் கார மின்கலன்கள் , மின்கல 
அடுக்குகளின் பண்புகள் அட்டவணை 17 , 18 , 19 , 20 , 21 
ஆகியவற்றில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


8 


* 


B 


( a ) 


L - c ; B- அ 

படம் 32 
கார நிக்கல் கலன்களும் , மின்கல அடுக்குகளும் 
( a ) KN ( ZHN ) -22 ; KN ( ZHN) -45; FKN( ZHN) -100 வகை மின்கலன்கள் 
( b ) 4KN-10Pk வகை மின்கல அடுக்கு . 


80 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கல அடுக்குகள் , மரப் பெட்டிகளிலும் , சட்டங்களிலும் 
(frame ) வைக்கப்பட்டுள்ளனவா அல்லது உலோகச் சட்டங்களில் 
வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை இணைக்கப்பட்டிருக்கும் விதத் 
திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் . பின்னால் 

பின்னால் உள்ள வகை K. 
என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது . 


ஒரே மின்கல அடுக்குகள் மரப் பெட்டிகளிலிருந்தாலும் 
அல்லது உலோகச் சட்டங்களிலிருந்தாலும் , ஒரே எடையுடையன 
வாக உள்ளன . நீள , அகல , உயரத்தில் இரண்டிற்கும் உள்ள 
வித்தியாசம் மிகச் சிறியது . 


அட்டவணை 17 


அடைப்புச் செய்யப்படாத , நிக்கல் - காட்மியம் , நிக்கல் - இரும்பு , கார 

மின்கலன்களின் மின் பண்புகள் 


மின்கலன் வகை 


சாதாரண ( 6 - மணி ) 
மின்னூட்டம் 


மின்னிறக்கத்தில் 
மின்னோட்ட வீதம் 


நிக்கல் காட்மியம் 


நிக்கல் இரும்பு 


மின் னோட்டம் 


(1) 


மின் 
தேக்குத் திறன் (ஆ-ம) 


1-மணி 


3.36 
15 


AKN - 2 • 25 

0.56 
NKN - 10 

2.5 
NKN - 22 ZHN - 22 5.5 
NKN - 45 ZHN - 45 11 25 
NKN - 60 ZHN - 60 15 
NKN- 100 | ZHN - 130 25 


33 


675 
90 


0 • 28 
1-25 
2-75 
565 
7.5 
12.5 


2 • 25 
10 
22 
45 
60 
100 


150 


மின்னழுத்தம் 
செய்யப்படுகிறது . 


1 வோ . 


அடையும்வரை 


மின்னிறக்கம் 


** மின்னழுத்தம் 0 • 5 வோ , அடையும் வரை மின்னிறக்கம் 
செய்யப்படுகிறது . 


கார்ய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் ... குணங்கள் 


81 ) 


அட்டவணை 18 
மரப் பெட்டிகளிலும் , சட்டங்களிலும் இணைக்கப்பட்ட நிக்கல் - காட்மியம் , 
நிக்கல் - இரும்பு , கார மின்கல அடுக்குகளின் மின் பண்புகள் . இவை 
செய்திப் போக்குவரத்துக்கான கருவிகட்கும் ஏனைய மின் கருவி 

களுக்கும் ஏற்பட்டவை 


மின்கல அடுக்கு வகை 


மின்கல அடுக்கு வகை 


வரையறுக்கப் 
பட்டமின்னழுத் தம்(வோ) 


வரையறுக்கப் 
பட்டமின்னழுத் தம்(வோ) 


நிக்கல் 
காட்மியம் 


நிக்கல் 
இரும்பு 


நிக்கல் 
காட்மியம் 


நிக்கல். 
இரும்பு 


32KN - 2-25T 
64KN.2-25T 
10KN - 22T 
17KN - 22 
4KN - 45T 
7KN - 45T 
10KN - 45 
4KN - 60T 
5KN - 60 


40 7KN - 60T 7ZHN - 60T 8-75 
80 

10KN - 60T |10ZHN - 60T | 12-5 
10ZHN - 22T 12.5 4KN - 100T | 4ZHN - 100T | 50 
17ZHN - 22 | 21-25 | 10KN.100T |10ZHN - 100T | 12-5 
4ZHN - 45T 5-0 4KN - 10-1 

5.0 
7ZHN- 45T 8-751 4RN - 10-2 

5-0 
10ZHN - 45 12.5 17KN.10T 

21-25 
4ZHN - 60r | 50 25KN.10T 

31-25 
5ZHN - 60 6-25134KN - 10T 

42-5 


குறிப்பு : இயல்பான ( 6 -மணி ) வீத மின்னிறக்கத்திலும் 
8 -மணி , 1 - மணி வீதத்திலும் , கொடுக்கப்பட்ட மின்கல அடுக்கு 
களின் பண்புகள் அவற்றில் உபயோகப்படுத்தப்படும் மின்கலன் 
களின் பண்புகளுக்கு ஒத்திருக்கும் . 

அட்டவணை 19 
சுரங்கங்களுக்கும் , எடுத்துச் செல்லக்கூடிய விளக்குகளுக்கும் ஆன 
நிக்கல் - காட்மியம் , நிக்கல் - இரும்பு கார மின்கல அடுக்குகளின் பண்புகள் 


10 -மணி 
மின்கல அடுக்குகள் வகை 

வீதத்தில் 

மின்னிறக்க 

நிக்கல் . மின்னோட்டம் 
நிக்கல் - இரும்பு காட்மியம் 

( ஆ ) 


16.மணி 
வீதத்தில் 
மின்னிறக்க 
மின்னோட்டம் 


| 


2FKN - 8-1 
FKN.8-11 


2FZHN - 8-1 
2FZHN -8-11 
2SHZHN - 8-1 
2SHZHN.15-1 
2SHZH - N15-11 


0.5 
0-5 
05 


1 : 5 


1 :5 


* ஒரு கலனுக்கு மின்னழுத்தம் 1-1 வோ . வரும் வரை மின் 
புனிறக்கம் நடக்கிறது . 

6 


82 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 20 


இழுக்கும் வேலைக்கான , நிக்கல் - இரும்பு கார TZHN * வகை மின் 

கலன்களின் மின் பண்புகள் 


மின்கலன் 


சுமாரான 
வரையறை 
செய்யப்பட்ட மின்தேக்குத் 
திறன்(ஆ-ம) 


6.மணி வீத 
மின்னூட்ட வரையறை 5- மணி வீதத் 

தில் மின்னிறக் 
மின்தேக் 

கத்தில் மின் 
மின்னோட் 

னோட்டம் 
டம் ( ஆ ) குத் திறன் 

( வோ ) 


வகை . 


50 


TZHN - 200 
TZHN - 250 
TZHN - 300 
TZHN- 300 ** 
TZHN - 350 
TZHN -500 


200 
250 
300 
300 
350 
500 


65 
75 
75 
90 
125 


300 
390 
450 
420 
540 
750 


40 
50 
60 
60 
70 
62.5 


* கீழ்கண்ட மின்கல அடுக்குகளில் TZHN- வகை மின்கலன்கள் 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . மின்சார சரக்கு உந்து மோட் 
டார்களுக்கு 28TZHN - 250 ; பிரயாணிகள் செல்லும் வண்டிகளில் 
ஒளி தருவதற்கு 40TZHN- 250 ; மோட்டார்களுக்கு 24TZHN -500 , 
சுரங்க மின்சார இரயில்களுக்கு 36TZHN - 300 , 80TZHN - 350 , 
96TZHN - 350 , 126TZHN - 500 . 

* உயரமாக இருக்கும்படி அமைக்கப்பட்டது . 


அட்டவணை 21 
திறந்த குழி வகை நிக்கல் - காட்மியம் மின்கல அடுக்குகள் பலவற்றின் 

மின்னழுத்தம் 


வகை 


மின்னூட்டம் பெற்ற மின்கல 
அடுக்கின் மின்னழுத்தம் 

(வோ ) 


4KNB - 15 
4KNB - 20 
8KNB - 25 
10KNB.60 


5 
5 


10 


12.5 


காரிய - அமில , கார சேமிப்பு மீன்கலன்கள் ... குணங்கள் 


83 


அடைப்பு வைக்கப்பட்ட நிக்கல் - காட்மியம் மின்கல அடுக்குகள் 

தூக்கிச் செல்லக்கூடிய சிறிய மின் கருவிகளுக்குத் தேவை 
யான ஆற்றலைத் தருவதற்கென்றே விசேஷமாக அடைத்து வைக் 
கப்பட்ட மின்கல அடுக்குகள் அமைக்கப்பட்டன . 


இந்த வகை மின்கல அடுக்குகளைக் குறிப்பிடும்போது , எழுத்து 
களுக்கு முன்பாக உள்ள எண்கள் , அந்த மின்கல அடுக்கில் 
உள்ள மின்கலன்களைக் குறிக்கிறது . D என்ற எழுத்து மின் 
கலன் தட்டை வடிவான வகையைக் குறிக்கிறது . TSNK எழுத்து 
கள் மின்கலன் உருளை 

என்றும் , 

நிக்கல் - காட்மியம் 
முறையைச் சேர்ந்தது என்றும் குறிக்கின்றன . எழுத்துகளுக்குப் 
பின்வரும் எண்கள் , மின்கலனின் மின் தேக்குத்திறனை ஆம்பியர் . 
மணியில் குறிக்கின்றன . 


வகை 


அடைத்து வைக்கப்பட்ட நிக்கல் - காட்மியம் மின்கலன்களின் 
பண்புகளும் , மின்கல அடுக்குகளின் பண்புகளும் முறையே 
அட்டவணை 22 , 23 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 


நிக்கல் முலாம் பூசப்பட்ட எஃகுகொள்கலன்களில் அடைத்து 
வைக்கப்பட்ட தட்டை வடிவான மின்கலன்கள் இணைக்கப்படு 
கின்றன . இக்கலன் இரண்டு பகுதியாக உள்ளது : மூடி , கொள் 
கலன் . இவ்வகை மின்கலன்களைப் பிரித்து எடுக்கமுடியாது . 
தயாரிக்கும் இடத்தில் மூடி , கலனுடன் பிரித்து எடுக்கமுடியாத 
படி பூட்டிணைப்பு (lock - joint ) செய்யப்படுகிறது . உருளை வகை 
மின்கலன்கள் , நிக்கல் முலாம் பூசப்பட்ட எஃகு கொள்கலன்களைப் 
பெற்றுள்ளன . முனையுடைய பிளாஸ்டிக் மூடி , உருளையின் மேல் 
பகுதியில் அழுத்தி வைக்கப்பட்டு அடைப்புச் செய்யப்படுகிறது . 
உருளையின் சுவற்றில் உள்ள விரிந்த பள்ளங்கள் , நேர் மின் 
வாயினைப் பொருத்த உதவுகிறது . இந்தப் பள்ளங்கள் தரும் 
வெற்றிடம் , வாயு தங்கும் அறையாக அமைகிறது . இது மின் 
கலன் தரும் பயனைக் கூட்டுகிறது . 


அடைப்பு வைக்கப்பட்ட மின்கலன்கள் 0 ° செ.க்கு அதிக 
மான வெப்ப நிலையில் இயங்க அமைக்கப்பட்டவை . வெப்பநிலை 
0 ° செ . - ஐவிடக் குறையும்போது மின்கலன்களின் மின் தேக்குத் 
திறன் , குறிப்பிடத்தக்க 

அளவு குறைகிறது . உதாரணமாக 
வெப்பநிலை - 10 ° செ . - ல் தட்டை வடிவ மின்கலன்களின் மின் 
தேக்குத்திறன் 20 " செ . - ல் இருப்பதில்லை . 50 விழுக்காடிற்கும் 
குறைவாக உள்ளது . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 22 


அடைப்பு வைக்கப்பட்ட நிக்கல் - காட்மியம் மின்கலன்களின் பண்புகள் 


மின்கலன்களின் 

வகை 


மின்தேக் 


ஆ-ம) 


மின்னூட்ட 

மின்னிறக்க மின் 
வீதம் 

னோட்டம் ( மி.ஆ. ) 
மின் 10 3 

1 . 
னோட்டம் மணி மணி மணி மணி 
( மி , ஆ . ) 

வீதம் ) வீதம் | வீதம் 


D.001 
D.0-06 
D.0-07 
D.012 
D.0-2 
TSNK - 0-21 
TSNK - 0.45 
İSNK -0-85 


0 01 
0-06 
0-07 
0-12 
0-2 
02 
0 45 
0-85 


1 
6 
7 
12 
25 
20 
45 
85 


15 
15 
15 
15 
15 
15 
15 
15 


88885 


1 
6 
7 
12 
20 
20 
45 
85 


3-3 
20 
30 
40 
65 
65 
150 
280 


10 
60 
70 
120 
200 
200 
450 
850 


அட்டவணை 23 


அடைப்பு வைக்கப்பட்ட நிக்கல் - காட்மியம் 

பண்புகள் 


மின்கல அடுக்குகளின் 


மின்னூட்ட வீதங்கள் 


மின்) சுமையுடன் 
மின்னழுத்தம் 
( வோ ) 


மின் மின் 
னிறக்க | னிறக்க 
ஆரம்பம் முடிவு 


10-07 


6D - 0-07 
7D - 1-02 
2D - 0-2 
5TSNK - 0-2 
12TSNK - 0-85 


10-12 
10 •2 
10-2 
10-85 


7 
12 
20 
25 
85 


15 
15 
15 
15 


20 
12 
160 
100 
110 


3.5 
10 
0-75 
2 
7 


7-8 
9.0 
2.5 
7-0 
16 


6 
7 
2 
5 
13 


காரீய - அமில , கார சேமிப்பு மின்கலன்கள் , ... குணங்கள் 


85 


மின்கலன்களில் தன்மின்னிறக்கம் அதிகம் . 30 
நாட்கள் சேமித்துவைக்கும்போது மின்கலன்களின் மின் தேக்குத் 
திறன் 40 விழுக்காடு குறைகிறது . 


தட்டை வடிவான மின்கலன்களின் பயன் தரும் காலம் 
சுமார் 300 முதல் 500 சுற்றுகளாகும் . 


வெள்ளி- துத்தநாக மின்கலன்கள் 

ஒரு வெள்ளி- துத்தநாகமின்கலனின் திட்டமின்தேக்குத் திறன் 
( ஓர் அலகு எடைக்குக் கிடைக்கும் மின் தேக்குத்திறன் ) , ஏனைய 
வகை மின்கலன்களைவிட 4 முதல் 5 பங்கு அதிகம் . அவற்றின் 
இயங்கு திறன் அதிகம் . அவற்றின் தன்மின்னிறக்கமும் குறைவு . 


வெள்ளி - துத்தநாக மின்கலன்களைக் குறிப்பிடும்போது STS 
எழுத்துகள் , வெள்ளி- துத்தநாகத்தையும் , 

எண்கள் மின் 
தேக்குத்திறனை ஆம்பியர் - மணியிலும் தருகின்றன . 


வெள்ளி- துத்தநாக மின்கலன்கள் , 0.5 முதல் 100 ஆம்பியர் 
மணி மின் தேக்குத்திறன் தரும்படி தயாரிக்கப்படுகின்றன . 


வெள்ளி- துத்தநாக 

மின்கலன்கள் , குறை - நேர வேலை 
களுக்கும் , தொடர்ந்து நடக்கும் வேலைகளுக்கும் தக்கபடி அமைக் 
கப்படுகின்றன . இந்த மின்கலன்கள் மற்ற மின்கலன்களில் 
அனுமதிக்கப்பட்ட மின்னிறக்க மின்னோட்டத்தைவிட மிக அதிக 
மான மின்னிறக்க மின்னோட்டத்தைத் தாங்குகிறது . இவை -20 
செ.முதல் + 60 ° செ . வெப்ப நிலைகளில் இயங்க முடியும் . எதிர் மின் 
வாய்த் தட்டுகளில் , அழுத்தப்பட்ட துத்தநாக தூள் , துத்தநாக 
ஆக்ஸைடு இரண்டும் செலஃபோன் பைகளில் செருகி வைக்கப் 
பட்டுள்ளன . 

நேர் மின்வாய்த் தட்டுகள் கேப்ரான் துணியால் 
சுற்றப்பட்டுள்ளது . மின்வாய்த் தட்டுகள் தொகுத்தப்பட்ட 
பின்பு , பாலியமைடு ரெசின் பிளாஸ்டிக்கால் 

ஆன கொள் 
கலனில் அவை வைக்கப்படுகின்றன . 


இந்த மின்கலன்களின் பயன் தரும் காலம் வகைக்குத் தக்க 
படி 5 முதல் 10 சுற்றுகளுக்குக் குறையாமல் உள்ளது . சிலவகை 
மின்கலன்களின் பயன்தரும் காலம் 100 முதல் 300 சுற்று 
களாகும் . 


வெள்ளி- துத்தநாக மின்கலன்களின் முக்கியமான குறைபாடு 
அதன் அதிகமான விலையாகும் . 


2. மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


9. காய்ச்சி வடி நீர் ( Distilled water ) 

பண்புகள் : கார , காரீய - அமில மின்கல அடுக்குகளின் மின்பகு 
திரவம் காய்ச்சி வடி நீரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது , குழாய் நீர் 
அல்லது ஆற்று நீர் ஒருக்காலும் இதற்குப் பயன்படுத்தக்கூடாது . 


சோவியத் குடியரசின் படித்தரத்தின்படி காய்ச்சி வடித்த 
நீரின் PH மதிப்பு 5-4 முதல் 6.6 வரை இருக்க வேண்டும் , 

PH = -log [ H + ) 
இங்கு [ H + ] என்பது நீரில் ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவைக் 
குறிக்கிறது . 


நீரில் உள்ள அமிலங்களையும் காரங்களையும் pH மதிப்பு குறிக் 
கிறது . வேதியியல் சுத்தமான நீரில் pH ன் மதிப்பு 7 க்குச் சமமாக 
இருக்க வேண்டும் . இதன் மதிப்பு 7 க்குக் குறைவாக இருக்கும் 
போது நீர் அமில வினைவழியினையும் 7 க்கு மேல் 14 வரை 
இருக்கும் போது கார வினைவழியினையும் காட்டுகிறது . 


சாதாரணமாகப் பயன்படுத்தப்படும் கருவிகள் கொண்டு 
காய்ச்சி வடித்து எடுக்கப்படும் நீரின் pH மதிப்பை மேலே 
சொல்லப்பட்டுள்ள சோவியத் குடியரசின் படித்தரம் குறிக்கிறது . 


காய்ச்சி வடிநீரில் , உலர்ந்த கசடு ஒரு லிட்டருக்கு 5 மில்லி 
கிராமுக்கு அதிகமாகஇருக்கக்கூடாது.அம்மோனியம் , அம்மோனிய 
உப்புகள் ஒரு லிட்டருக்கு 0.05 மில்லிகிராமுக்கு அதிகமாகவும் , 
சல்ஃபேட் ஒரு லிட்டருக்கு 0-5 மி.கி , அதிகமாகவும் , குளோரைடு 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


87 


ஒரு லிட்டருக்கு 0-02 

மி.கி. அதிகமாகவும் ; கால்சியம் ஒரு 
லிட்டருக்கு 1-00 மி.கி. அதிகமாகவும் இருக்கக் கூடாது . காய்ச்சி 
வடி நீரில் கன உலோகமும் , நைட்ரேட்டும் எவ்வளவு உள்ளன 
எனச் சோதிக்கப்படுகின்றன . 


கந்தக அமில மின்பகு திரவம் தயாரிக்கப் பயன்படுத்தப்படும் 
காய்ச்சி வடிநீரில் , இரும்பு உள்ள அளவைச் சோதித்தறிய 
வேண்டும் . 


காரீய - அமில மின்கல அடுக்குகளுக்கு ( ஒரு விதிவிலக்காக ) 
மழை நீரை அல்லது உருகிய பனிக்கட்டி நீரை உபயோகிக்கலாம் , 
ஆனால் உலோகக் கூறையில் விழுந்து வரும் மழை நீரை உபயோ 
கிக்கக் கூடாது ;உலோகப்பாத்திரங்களையும் இதற்கு உபயோகிக்கக் 
கூடாது . இவ்வழிகளில் சேகரிக்கப்பட்ட மழை நீர் , சுத்தமான 
துணி அல்லது வடிகட்டு காகிதத்தில் முழுவதும் வடிகட்டப்பட 
வேண்டும் . இந் நீர் , கண்ணாடி , அல்லது எபோனைட் அல்லது 
பீங்கான் அல்லது கற் பாத்திரங்களில் சேமித்து வைக்கப்பட 
வேண்டும் . 


கார மின்கல அடுக்குகளுக்கு , காரீய - அமில மின்கல அடுக்கு 
களில் உபயோகப்படுத்தப்படுவது போன்ற நீரே தேவை . சில 
சமயங்களில் விதிவிலக்காக குடி நீரை , முன்கூட்டியே காரமாக் 
கிக் கொண்டு உபயோகிக்கலாம் . இதற்காக ஒரு லிட்டருக்கு 5 
முதல் 10 கிராம் காரம் குடி நீரில் சேர்க்கப்பட வேண்டும் . 


நீரைத் தூய்மையாக்கல் ; வடிகட்டியை வகுதி செய்தல் ( Puri cation 

of water ; design of distillator ) 

மின்கல அடுக்குகளுக்குத் தேவையான மின்பகு திரவம் 
தயாரிக்க மின் - நீர் - வாலை electrical 

water still )யிலிருந்து 
கிடைக்கும் காய்ச்சி வடித்த நீர் உபயோகப்படுத்தப்படுகிறது 
( படம் 33 ) . 


ஆய்வுக் கூடங்களில் , மின்கல அடுக்குகள் உள்ள அறை 
களில் , மருந்துக் கடைகளில் , மருத்துவ நிலையங்களில் , காய்ச்சி 
வடி நீர் பெற வாலை D - 1 வகை வகுக்கப்பட்டது . இது மணிக்கு 
4 முதல் 5 லிட்டர் நீரை வடிகட்டுகிறது . இதற்குத் தேவையான 
திறன் 4 கி.வா. 127 வோ . அல்லது 220 வோ . மின்சுற்றிலிருந்து 
தேவையான ஆற்றலை இது பெறுகிறது . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


வாலையின் முக்கியப் பகுதிகளாவன : ஆவி உருவாகும் அறை-5 ; 
குளிர்ப்பி ( condenser ) -10 ; மின் சூடேற்றிகள் -18 ; அழுத்தச் 
சமன்படுத்தி ( pressure equalizer )-17 ; மூடி-14; அடித்தளம் -1 ; 
வடிகால் குழாய் வாய் ( drain cock )-19 . 


-12 
13 ) 


7 
6 . 


220 வே மின்சுற்றுக்கா 

இணைப்புகள் 


B 


-14 ) 


-15 


16 


66215 


தரைகிணைப்பு மரையாணிக்கு 

செல்வது 


-18 ) 


5 . 
4 


=110-127வோ, மின்சுற்றுக்கான 

இணைப்புகள் 


20 ) 


21 
22 


220 
30015 


படம் 33 


நீர் - வாலை ( Water still ) 


ஆவி உருவாகும் அறை ( 5 ) யின் வெளிப்பகுதி எஃகு கவசம் 
( 14 ) கொண்டு மூடப்பட்டுள்ளது வெப்பம் வீணாவதைக் குறைக்க 
வும் , இதில் வேலை செய்வோருக்குத் தீப்புண் ஏற்படுவதிலிருந்து 
காப்பாற்றவும் இது உதவுகிறது . ஆவி உருவாகும் அறையின் 
அடிப்பகுதியில் மின் சூடேற்றிகள் ( 18 ) இரண்டு பொருத்தப் 
பட்டுள்ளன . 


நீர் , இந்தச் சூடேற்றிகளால் , காய்ச்சப்பட்டு , ஆவி உருவாகும் 
அறையில் ஆவியாக்கப்படுகிறது . இந்த அறையிலிருந்து இணைப்பு 
குழாய் ( 13 ) வழியாக நிராவி குளிர்ப்பி அறை ( 11 ) க்குச் செல் 
கிறது . குளிர்ப்பி அறை , அதன் புறப்பகுதியில் சுற்றிச் செல்லும் 
குளிர்ந்த நீரால் குளிர்ச்சியாக்கப்படுகிறது . குளிர்ப்பி அறையில் 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


89 


நீராவி குளிர்ந்து , காய்ச்சி வடி கட்டிய நீராக மாறுகிறது . இந்நீர் 
துளைவாய் ( nipple- ( 8 ) ] வழியாக வடித்து எடுக்கப்படுகிறது . 


குளிர்ப்பியை குளிரச் செய்யும் நீர் தொடர்ச்சியாகத் துளைவாய் 
( 9 ) வழியாக , குளிர்ப்பியின் புறப்பரப்பில் பாய்ந்து , குழாய் ( 15 ) 
வழியாக அழுத்தச் சமன்படுத்தி ( 17 ) யை அடைகிறது . இங் 
கிருந்து நீர் , ஆவி உருவாகும் அறைக்குப் பாய்கிறது . இங்கு நீரின் 
மட்டம் கட்டுப்படுத்தப்படுகிறது . அதற்கு மேல் வரும் நீர் துளை 
வாய் ( 16 ) வழியாக வெளியேறுகிறது . 


ஆவி உருவாகும் அறையில் அழுத்தம் அதிகரிப்பதைத் தடுப் 
பதற்காக , சிறிதளவு நீராவி துவாரம் ( 12 ) வழியாகக் குளிர்ப்பி 
அறை ( 11 ) க்குச் செல்கிறது . 


உழல்வாய் [ bush- ( 4 ) ] வழியாக வரும் மின் இணைப்புக்கால் 
கள் (leads ) ஆற்றல் தரும் வெளி மின் சுற்றுடன் , மின் சூடேற்றி 
களை இணைக்கின்றன . 


எஃகு கவசத்தின் அடியில் ( உட்புறத்தில் ) திருகிகளும் , 
வளையங்களும் (washers ) கொண்ட தனித்த மரையாணி தரை 
இணைப்புக் கம்பியுடன் இணைப்பதற்கு இருக்கிறது , 

வாலையை நிறுவி , அதை இயக்க , செய்யப்பட வேண்டியவை : 


( அ ) இணைப்புப் படத்தில் உள்ளது போல் மின் இணைப்புக் 
கால்களைச் சூடேற்றி ( 18 ) களின் முனைகளுடன் இணை . 


( ஆ ) தரை இணைப்புக் கம்பியுடன் மரையாணி ( 2 ) யைச்சேர் . 


( இ ) குளிர்ப்பியில் உள்ள துளைவாய்களுடன் ( 8 , 9 ) இரப்பர் 
குழாய்களை இணை , 


( ஈ ) தண்ணீர் குழாயுடன் துளைவாயில் ( 9 ) உள்ள இரப்பர் 
குழாயை இணை . துளைவாயில் ( 8 ) உள்ள இரப்பர் குழாயை 
காய்ச்சி வடிகட்டிய நீரைச் சேகரிக்கும் பாத்திரத்தில் விடு . 


( உ ) அழுத்தச் சமன்படுத்தியில் ( 17 ) உள்ள துளைவாயுடன் , 
( 16 ) ஓர் இரப்பர் குழாயை இணை . 


வாலையில் தண்ணீர் செல்ல , தண்ணீர் தரும் குழாயைத் 


திற ; 


90 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( எ ) துளைவாய் ( 16 ) வழியாக நீர் வெளியேறும் போது 
சூடேற்றிகளில் மின்னோட்டம் நடைபெறச் செய் , 


வாலை இயங்கும் நேரம் முழுவதும் துளைவாய் ( 16 ) வழியாக 
இடைவிடாமல் தொடர்ந்து நீர் வெளியேறிக் கொண்டே இருக்க 
வேண்டும் . முதன் முதலாக இயக்கப்படும் வாலை அல்லது நீண்ட 
காலம் இயங்காமல் ஓய்வாக இருந்த பிறகு இயக்கப்படும் வாலை 
சுமார் 8 அல்லது 10 மணி நேரம் இயங்கிய பின் அதில் வரும் 
காய்ச்சி வடி கட்டிய நீரையே மின்பகு திரவம் தயாரிக்கப் பயன் 
படுத்தவேண்டும் . 

வாலையின் 

இயக்கத்தை நிறுத்துமுன் , 
சூடேற்றிகளுக்குச்செல்லும் மின்னோட்டம் நிறுத்தப்படவேண்டும் . 
வடிகால் குழாய் வாய் (19) 5 முதல் 10 நிமிடங்கள் வரை 
திறந்திருக்க 

வேண்டும் . தண்ணீர் துளைவாய் ( 9 ) வழியாகச் 
செல்வது நிறுத்தப்படவேண்டும் . மின் சூடேற்றிகளின் மீது 
படியும் ஒட்டுப் படிவுகள் ( scales ) அடிக்கடி (உபயோகப்படுத்தும் 
நீரின் கடினத் தன்மைக்கு ஏற்ப ) நீக்கப்பட வேண்டும் என்று 
பரிந்துரைக்கப்படுகிறது . 


10. மின்கல அடுக்கிற்கான கந்தக அமிலம் 

மின்கல அடுக்கிற்கான கந்தக அமிலம் , ஒளி ஊடுருவக்கூடிய 
எண்ணெய் போன்ற , அடர்த்தி மிகக் கூடிய , எளிதில் நீரில் 
கரையக் கூடிய ஒரு திரவமாகும் . இந்த அமிலம் நீரில் கரைக்கப் 
படும்போது அக்கரைசலை அது மிகவும் சூடாக்குகிறது . இது 
காரீய - அமில மின்கல அடுக்குகளுக்குத் தேவையான , மின்பகு 
திரவம் தயாரிக்க உபயோகப்படுகிறது . 


சோவியத் குடியரசின் படித்தரத்தின்படி , மின்கல அடுக்கு 
களுக்கான அமிலம் A , B என்ற இரு தரங்களில் இருக்கலாம் . 
இவ்விரு தரங்களிலும் கந்தக அமிலம் 92 % முதல் 94 % வரை 
இருக்க வேண்டும் . 


A- தர திரவத்தில் உள்ள கலப்படமான பொருள்களின் அளவு 
0-03665 % க்கு மேற்படக் கூடாது . B- தர திரவத்தில் 
அளவு 0-0628 % க்கு மேற்படக் கூடாது . இவ்விரு வகைக் கந்தக 
அமிலங்களின் அடர்த்தி 15 ° செ . - ல் 1830 கி.கி./ க.மீ.- க்குச் சம 
மாக இருக்க வேண்டும் . 


மின்பகு திரவம் தயாரிப்பதற்கு முன் , கந்தக அமிலத்தில் 
உள்ள கலப்படமான பொருள்களின் அளவு எவ்வளவு என்று 
வேதியியல் பகுப்பு முறையில் சோதிக்கப்படுகிறது . 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


91 


கந்தக அமிலத்தில் , கலப்படப் பொருள்களாக இருக்க அனு 
மதிக்கப்பட்ட பொருள்களும் , அவற்றின் அளவுகளும் ! 


மாங்கனீஸ் 

0-0001 % 
இரும்பு 

0 • 012 % 
ஆர்ஸனிக் 

- 0 • 0001 % 
குளோரின் 

- 00005 % 
நைட்ரஜன் ஆக்ஸைடுகள் - 0 00014 


மேற்கொண்டு கந்தக அமிலத்தில் கன உலோகங்களும் எதிர் 
மின்னேற்றம் செய்யும் பொருள்களும் உள்ளனவா என்று சோதிக் 
கப்படுகிறது . 


மின்கல அடுக்கு கந்தக அமிலம் , 20 முதல் 30 லிட்டர் 
கொள்ளளவு கொண்ட கண்ணாடி அமில கொள்கலன் ( carboy ) 
களில் அடைக்கப்படுகிறது . இவை கைப்பிடியுள்ள “வில்லோ 
( willow ) கூடைகளில் அல்லது அமில கொள்கலன் கழுத்து 
வரை நீண்ட மரப் பெட்டிகளில் வருகின்றன . அமில கொள்கலன் 
களை இவற்றில் வைக்கும்போது அடிப்பகுதியிலும் , சுற்றிலும் வைக் 
கோல் அல்லது மர இழைப்புத் தூள்கள் வைத்து, கவனமாகக் 
கட்டப்படுகின்றன . ஒவ்வொரு அமில கொள்கலன் வாயும் 
தேய்க்கப்பட்ட ( grounded ) கண்ணாடி அடைப்பானால் இறுக்கமாக 
மூடப்படுகிறது . கார்பாயின் அடைப்பானும் , கழுத்தும் திரித் 
துணி ( hemp ) யால் மூடப்பட்டு கயிறு கொண்டு கட்டப்படுகிறது . 
ஒவ்வொரு அமில கொள்கலனினுடன் இணைக்கப்படும் மரப்பட் 
டையில் கீழ்கண்ட விபரங்கள் கொடுக்கப்படுகின்றன : தயாரித்த 
நிலையம் , பொருளின் பெயர் , அதன் தரம் , தயாரிக்கப்பட்ட தேதி , 
பிரிவு எண், எடை . 


தனிப்பட்ட நிறத்தில் எழுதப்பட்ட நீலப் பட்டையுடைய 
வெள்ளைக்காகிதம் அமில கொள்கலன் உள்ள பெட்டியில் அல்லது 
கூடையில் இணைக்கப்படவேண்டும் . அதில் “ எச்சரிக்கை ” , 
" அமிலம் - புண்கள் ஏற்படும் அபாயம் ” என்றிருக்கும் . 


ஓரிடத்திலிருந்து வேறோரிடத்திற்கு அமில கொள்கலன் உள்ள 
கூடைகளை எடுத்துச் செல்லும் சரக்கு உந்து அல்லது கை வண்டி 
களில் , இவைகளுக்கான கூடுகள் இருக்க வேண்டும் . அமிலம் 
நிரம்பிய அமில கொள்கலன் எப்போதும் இருவரால் 
செல்லப்பட வேண்டும் . அமில கொள்கலனை ஒருவராகத் தூக்கிச் 
செல்வதும் , கூடையில் அல்லது பெட்டியில் வைக்கப்படாமல் 


தூக்கிச் 


92 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அதை இருவர் தூக்கிச் செல்வதும் , கண்டிப்பாகத் தடை செய்யப் 
பட்டுள்ளன . தனி அறைகளில் அமிலம் வைக்கப்பட வேண்டும் . 
அவ்வறையில் இதைத் தவிர காய்ச்சி வடி நீரையும் வைக்கலாம் . 
காரீய - அமில மின்கல அடுக்குகளுக்கு மின்பகு திரவம் தயாரித்தல் 

கற்பாத்திரத்தில் அல்லது எபோனைட் அல்லது பீங்கான் பாத் 
திரத்தில் அல்லது காரீயத் தகடு உள்ளுறையாகக் கொண்ட மரப் 
பெட்டிகளில் மின்பகு திரவம் , தயாரிக்கப்படுகிறது . காரீயம் 
அல்லாத வேறு எந்த உலோகத்தால் ஆன பாத்திரங்களையும் உப 
யோகிக்கக் கூடாது . நீருடன் கந்தக அமிலம் சேர்க்கப்படும் 
போது வெளியாகும் அதிகமான வெப்பம் , கண்ணாடியை வெடிக்கச் 
செய்யலாம் என்பதால் கண்ணாடிப் பாத்திரங்களையும் பயன்படுத்த 
அனுமதி கிடையாது . 

அமிலத்தை அல்லது மின்பகு திரவத்தைக் கையாளும் போது 
காப்பு மூக்குக் கண்ணாடி ( goggles ), இரப்பர் கையுறைகள் ( gloves ), 
இரப்பர் மேலாடை ( apron ), இரப்பரும் தடித்த துணியும் 
கொண்டு தயாரிக்கப்பட்ட மேலாடை ஆகியவற்றை அணிய 
வேண்டும் . அமிலம் அல்லது மின்பகு திரவம் ஆடைகள் மீது 
அல்லது உடலின் மீது தெளிக்கப்பட்டால் , அது பட்ட இடத்தை 
உடனடியாக 5 % முதல் 104 அம்மோனியம் ஹைட்ராக்ஸைடு 
அல்லது சோடா ( சோடியம் கார்ப்பனெட் ) கொண்டு அமிலத்தின் 
வேகத்தைப் போக்கி , பின் மிக அதிகமானத் தண்ணீரால் கழுவ 
வேண்டும் . பயிற்சிபெற்ற வேலையாளுக்கு அமிலத்துடன் வேலை 
செய்யும் போது , மேலே குறிப்பிட்டுள்ள பலவித பாதுகாப்புகளும் 
எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ( படம் 34 ) . 


குளிர்ந்த 
5 முதல் 10 % 

நீர் 

5 முதல் 10 % 
அமோனியா சோடர் கரைசல் 


அமில 


நீர் 


படம் 34 
மின்பகு திரவம் தயாரிப்பும் . அமிலத்துடன் வேலை செய்யும் போது தேவைப் 

படும் பாதுகாப்புப் பொருள்களும் , 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


அட்டவணை 24 
15 ° செ.வெப்பநிலையில் , 1400 கி.கி /க.மீ . அடர்த்தியுடன் ஒரு லிட்டர் 
மின்பகு திரவம் தயாரிக்கத் தேவையான கந்தக அமிலமும் , காய்ச்சி 

வடி கட்டிய நீரும் 
15 செ..கத்தக தண்ணீரின் அளவு 

கததக அமில அளவு 
அமிலத்தின் லிட்டரில் அல்லது 

லிட்டர் 
கிலோகிராமில் 

கிலோகிராம் 
கி.கி , க , மி . 
184 ) 

0.662 0-4 ) 1 

0-738 
1330 

0-64 ) 0.416 

0-760 
1820 

0-620 0-429 

0-780 
1810 

0-604 0-44 ) 

0-796 
1800 

0.590 0-450 

0-810 
1680 

0-560 0-561 

0-940 
1670 

0-458 0.565 

0-942 
1660 

0-445 0-575 

0-955 
1650 

0-438 0 •584 

0-962 
164 ) 

0-425 0.395 

0-975 


மின்பகு திரவம் தயாரிக்கும்போது 1830. கி.கி. க.மீ. முதல் 
1840 கி.கி./ க.மீ . அடர்த்தியான கந்தக அமிலம் முதலில் 15 ° செ . 
வெப்பநிலையில் 1400 கி.கி. க.மீ. அடர்த்தி கொண்டு வரப்படு 
கிறது . இதிலிருந்து 1200 முதல் 1340 கி.கி.க.மீ. அடர்த்தியான 
மின்பகு திரவம் தயாரிக்கப்படுகிறது . மின்கல அடுக்கு தயாரிப் 
பாளர்களால் , மின்பகு திரவத்தின் , ஒப்பு அடர்த்தி அல்லது 
அடர்த்தி சிபார்சு செய்யப்படுகிறது . இது மின்கல அடுக்கின் 
வகை , பருவ காலம் , தட்பவெப்ப மண்டலங்களையும் பொருத்தது . 
மின்பகு திரவம் குளிர்வதற்கான நேரத்தைக் குறைப்பதற்காகவே 
மின்பகு திரவம் தவணை முறையில் தயாரிக்கப்படுகிறது . 


அமிலத்தின் அடர்த்தியை 1830 கி.கி. க.மீ.லிருந்து 1400 கி.கி. / 
க.மீ.க்கு குறைப்பதற்குத் தேவையான காய்ச்சி வடிகட்டிய நீர் 
முதலில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது . ( 1 லிட்டர் திரவம் 
தயாரிக்கத் தேவையான நீரும் அமிலமும் அட்டவணை 24 - ல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . ) தேவையான அமிலம் , அமில கொள் 
கலனிலிருந்து விசேஷ கருவியின் உதவியால் ஒரு 2 - லிட்டர் 
கோப்பையில் ஊற்றப்படுகிறது ( படம் 35 ) . கோப்பையிலிருந்து 
அமிலம் , சிறிது சிறிதாக , மிக மிக மெல்லிய அருவிபோல் 
தண்ணீரில் ஊற்றப்படுகிறது . நீர் ஒரு கண்ணாடித் தண்டு அல்லது 
குழாயினால் நன்கு கலக்கப்படுகிறது . பெரிய பாட்டில்களிலிருந்து 
( bottles ) அமிலம் நேராக நீரில் ஊற்றுவதற்கு அனுமதிக்கப்படுவ 


5A 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


தில்லை. அமிலம் சிறிது சிறிதாகவும் , மெல்லிய அருவி போலும் 
ஊற்றப்படும் போது நீர் ஒரே சீராக வெப்பமடைகிறது . அதனால் 
அது தெளிப்பதில்லை . இதற்கு மாறாக நாம் , நீரை அமிலத்தில் 
ஊற்றினால் , நீர் அமிலத்துடன் தொடர்பு கொண்டவுடனே விரை 
வாகச் சூடேறி , கொதித்து , வாரியடிக்கப்படுகிறது . இதனுடன் 
சூடான அமிலத் துளிகளும் கலந்துள்ளன . ஆகையால் நீரை 
அமிலத்தில் ஊற்றுவது கண்டிப்பாக தடுக்கப்பட்டுள்ளது . 


2 . 


மின்பகு திரவம் தயா 
ரிக்கத் தேவையான 
கண்ணாடிப் பாத்திரங் 
களும் கருவிகளும் 
( 
a ) மின்பகு திரவ 
தயாரிப்பிற்கான 
அமைப்பு 
( b ) மின்பகு திரவம் 
தயாரிக்கத் தேவை 
யான கண்ணாடிப் 
பாத்திரங்களும் உப 
கரணங்களும் 


{ a ) 


பெIE 


1. அமிலமும் நீரும் 
கலக்கும் தொட்டி ; 
2. செறிந்த அமி 
லத்தைச் செலுத்த 
உதவும் மூடியபகுதி ; 
3. காற்று வெளியேற் 
றும் பம்பு ( vacuum 
pump ) ; 4 , மின்பகு 
திரவத்தை மேலும் 
நீருடன் கலக்கும் 
தொட்டி . 


( b ) 


படம் 35 


உதாரணம் 

15 ° செ - ல் 20 லிட்டர் கந்தக அமில கரைசல் , 1400 கி.கி. / 
க.மீ. அடர்த்தியில் தயாரிக்கப்பட வேண்டும் . செறிந்த அமிலத் 
தின் அடர்த்தி 1840 கி.கி. க.மீ. 

அட்டவணை 24 - ன்படி , 1400 கி.கி. / க.மீ . அடர்த்தி கரைசல் 
தயாரிக்க 0.662 லிட்டர் நீரும் , 0401 லிட்டர் ( அல்லது 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


0-738 கி.கி. ) அமிலமும் தேவை என நாம் காண்கிறேம் . 20 லிட் 
டர் கரைசல் தயாரிக்க இதுபோல் 20 மடங்கு அமிலமும் நீரும் 
அவசியம் . அதாவது 0-662X20 = 13-24 லிட்டர் நீரும் , கன 
அளவுப்படி 0-401x20 = 8-02 லிட்டர் அமிலமும் அல்லது எடை 
அவவுப்படி 0-733X20 = 14-76 கி.கி. அமிலமும் தேவை .. 


1400 கி.கி.க.மீ. அடர்த்தியுள்ள மின்பகு திரவம் தயாரிக்க , 
அமிலத்தை நீரில் விடும்போது 

நீரில் விடும்போது தொடர்ச்சியாகத் திரவத்தைக் 
கலக்க வேண்டும் . அதே நேரத்தில் பாதுகாப்பிற்கான எல்லா 


அட்டவணை 25 
15 செ . வெப்பநிலையில் ஒரு லிட்டர் மின்பகு திரவம் தயாரிக்கத் தேவை 
யான 1400 கி.கி./ க.மீ . அடர்த்தியுள்ள கந்தக அமிலம் காய்ச்சி 
வடிநீர் ஆகிய இரண்டின் அளவுகள் 

15 செ . - ல் , 1400 கிகி 
15 செ . - ல் மின் தீரின் அளவு 

க.மீ. அடர்த்தியுள்ள 
பகு திரவத்தின் விட்டர் அல்லது 

அமிலத்தின் அனவு 
அடர்த்தி 
கி.கிக, மீ . 

லிட்டர் 


1100 
1110 
1120 
1200 
1230 
124 ) 
1250 
1260 
1270 
1280 
1290 
1300 
1310 
1323 
1330 
1340 


0-785 
0.761 
0739 
0-546 
0-470 
0-445 
0.418 
0-392 
0-364 
9.339 
0-313 
0.284 
0-256 
0 • 227 
0-199 
0.171 


0-225 
0-249 
0-272 
0-467 
0.543 
0.568 
0 :596 
0-620 
0.647 
0 : 672 
05693 
0726 
0-753 
0.781 
0 : 808 
0 : 835 


0-315 
0-349 
0-381 
0.654 
0.70 
0.795 
0.832 
0-868 
0-906 
0-941 
0 • 977 
1.016 
1-054 
1-093 
1.131 
1.169 


* அமிலமும் , நீரும் நாம் கன அளவுப்படி கலத்தால் ( 13.24 + 8-02 = 
21-26 லிட்டர் ) நமக்கு 21-28 லிட்டர் கிடைக்கிறது . ஆனால் உண்மையில் 
20 லிட்டர்தான் கிடைக்கும் . காரணம் இக்கலவையில் சிறிது கன அளவு 
குறைகிறது . எடை அளவுப்படி தமக்குச் சரியான அளவு 
( 1476 + 13-24 = 28 கி.கி ) நீரின் எடையும் , அமிலத்தின் எடையும் சேர்ந்து 
நமக்கு 28 கீ.கி. கரைசல் கிடைக்கிறது .1400 கி.கி.கமீ. அடர்த்தியுடைய 
0-02 கன மீட்டர் அமிலத்தின் எடை 1400x0-02 = 25 கீ.க , 


கிடைக்கிறது , 


68 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


விதிகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் . சரியான மின்பகு திரவம் 
தயாரிக்க அட்டவணை 25 - ல் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் 
உபயோகப்படுத்தப்பட வேண்டும் . 
உதாரணம் 

15 ° செ . - ல் 1400 கி.கி. க.மீ , அடர்த்தியுள்ள கந்தக அமிலத்தி 
லிருந்து 1240 கி.கி. / க.மீ , அடர்த்தியுள்ள 10 லிட்டர் மின்பகு 
திரவம் தயாரிக்கப்பட வேண்டும் . 

அட்டவணை 25 லிருந்து 1240 கி.கி. / க.மீ . அடர்த்தியான 1 
லிட்டர் மின்பகு திரவம் தயாரிக்க 0-445 லிட்டர் நீரும் , 0-568 
லிட்டர் அல்லது 0-795கி.கி , அமிலமும் தேவை என்று நாம் காண் 
கிறோம் . 10 லிட்டர் மின்பகு திரவம் தயாரிக்க இதைப் போல் 
பத்து மடங்கு நீரும் அமிலமும் தேவை . அதாவது 0-445X10 = 
4.45 லிட்டர் நீரும் , கன அளவுப்படி 0-568X10 = 5-68 லிட்டர் 
அமிலம் அல்லது எடை அளவுப்படி 0-795X10 = 7-95 கி.கி , 
அமிலமும் தேவை . 

1400 கி.கி./ க.மீ.அடர்த்தியுள்ள அமிலம் தயாராக இல்லாமல் , 
அவசரமாக மின்பகு திரவம் தயாரிக்கப்படவேண்டும் போது 
அட்டவணை 26- ல் உள்ள 

அளவுகள் உபயோகிக்கப்பட 
வேண்டும் . 

அட்டவணை 28 
மின்பகு திரவங்கள் தயாரிக்கத் தேவையான 1830 கி.கி./ க.மீ . அடர்த்தி 

யுள்ள கந்தக அமிலம் 
15 ° செ..ல் 

1830 கி.கி. / க.மீ . அடர்த்தியுள்ள 
மின்பகு திர 

கந்தக அமிலத்தின் அளவு 
வத்தின் 

லிட்டர் அல்லது 
அடர்த்தி 
கி ,கி , க.மீ. லிட்டர் 


நீரின் அளவு 


1210 

0.204 0.374 

0.836 
12201 0.215 0 • 394 

0-826 
1230 

0-227 0416 

0-814 
124 ) 0.237 0432 

0-808 
1250 0.248 0452 

0-798 
1255 0 • 253 0.462 

0-793 
1270 

0.268 0-490 ) 

0-780 
1280 0-280 0.512 

0-768 
1300 

0 • 302 0-542 

0-748 
1310 

0 •313 0 • 572 

0-738 
1340 

0-347 / 0 636 

0-704 
எந்த அளவு அடர்த்தியுடைய அமிலத்திலிருந்தும் , எவ்வளவு 
அடர்த்தியுடைய மின்பகு திரவம் தயாரிக்க வேண்டும் என்கிற 
போது , அட்டவணை 27 - ல் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை 
உபயோகிக்க வேண்டும் 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


97 


அட்டவணை 27 
வெவ்வேறு அடர்த்தியுள்ள மின்பகு திரவத்தில் உள்ள கந்தக 

அமிலத்தின் அளவு 
ஒரு லிட்டரில் ஒரு லிட்டரில் 

ஒரு லிட்டரில் 
அடர்த்தி உள்ள சுத்த அடர்த்தி உள்ள சுத்த அடர்த்தி உள்ள சுத்த 
கி.கி. கமீமான அமிலம் கி.கி. கமீ . மான அமிலம் கி.கி.கமீ . மான அமிலம் 
1040 0.062 1245 0-409 

1490 

0-875 
1045 0-071 1250 0-418 1500 / 0-895 
1050 0-077 1255 0-426 1510 0-915 
1055 0-035 1260 

0-435 

1520 0-935 
1060 0.093 1265 0-444 1530 0-955 
1065 0-102 1270 0-454 1540 0-975 
1070 0-109 1275 0-462 1550 0-995 
1075 0.117 1280 0.472 1560 1-015 
1080 0.125 1285 0-431) 1570 1.036 
1085 0-133 1290 0-490 1580 1-055 
1090 0 142 1295 0-500 

1590 

1-076 
1095 0-150 1300 0.510 1600 1 •098 
1100 0.158 1305 0-519 1610 1-117 
1105 0.166 1310 0.529 1620 1.139 
1110 0 175 1315 0-538 1630 1.160 
1115 0-183 1320 

0-5481 1640 1.181 
1120 0-191 1325 0-557 1650 

1-203 
1125 , 

0.199 1330 0-567 1660 1-223 
1130 0-207 1335 0-577 

1670 

1-244 
1135 

0-215 1340 0-586 1680 1.264 
1140 0 223 1345 0.596 169 ) 

1-288 
1145 0-231 1350 0-605 1700 1-311 
1150 0.239 13551 0 • 614 1710 1.334 
1155 0-248 1360 0.624 1720 

1-357 
1160 0-257 1365 0.633 1730 1.389 
1165 0266 1370 0-643 1740 1-402 
1170 0275 1375 0-653 1750 

1.426 
1175 0-283 1380 0-662 1760 1.450 
1180 0 292 1385 

0-672 1770 

1-477 
1185 0.301 1390 0.682 178 ) 

1.502 
1190 0 310 1395 0.692 179 ) 

1 : 532 
1195 

0.319 1400 0-702 1800 1.560 
1200 0-328 1405 0-711 1810 1.595 
1205 0 • 337 1410 0.721 1820 

1-638 
1210 

0-346 1420 0-733 ) 1830 1-690 
1215 0-315 1430 0-758 1840 1.750 
1220 

0.364 144 ) 0778 
1225 0 • 373 

1450 0-796 
1230 

0.382 1460 0-816 
0.391 1470 

0.836 . 
1240 0-400 1480 0-855 


1235 


Y 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


உதாரணம் 


1800 கி.கி. க.மீ. அடர்த்தியுள்ள கந்தக அமிலத்திலிருந்து 
1225 கி.கி : /க.மீ . அடர்த்தியுள்ள 10 லிட்டர் மின்பகு திரவம் 
தயாரிக்க வேண்டும் . இதற்குத் தேவையான அளவு அமிலம் , நீர் 
இரண்டையும் கன அளவு , எடை அளவு இரண்டிலும் காண்க . 


அட்டவணை 27 ன்படி , 1225 கி.கி./ க.மீ . அடர்த்தியுள்ள மின் 
பகு திரவத்தில் 0-373 கி.கி. அமிலம் இருக்கும் . 10 லிட்டர் மின் 
பகு திரவம் தயாரிக்க இதுபோல் 10 மடங்கு அமிலம் தேவை . 
அதாவது 0-373X10 = 9 • 73 கி.கி , தேவை . 


அட்டவணை 27 ன்படி 1800 கி.கி. / க.மீ . அடர்த்தியுள்ள 
அமிலத்தில் 1-560 கி.கி. அமிலம் ஒரு லிட்டரில் இருப்பதைக் காண் 
கிறோம் . 3.73 கி.கி. அமிலத்திற்குத் தேவையான 1800 கி.கி. / க.மீ . 
அடர்த்தியுள்ள திரவ அளவு , 3-73 : 1-580 = 2.4 லிட்டர் . இந்த 
அளவு அமிலத்தின் எடை , 2.4X1.8 கி.கி. / லிட்டர் = 4-320 கி.கி. 


அடுத்து , தேவையான காய்ச்சி வடிகட்டிய நீரின் அளவை 
கன அளவிலும் எடையிலும் காண்க . 10 லிட்டர் மின்பகு திரவம் 
வேண்டியிருப்பதால் அதன் எடை 0.010 க.மீ. X 1255 கி.கி. ) 
க.மீ. = 12.550 கி.கி. அமிலத்தின் எடை 4-32 கி.கி. ஆவதால் 
தேவையான நீரின் எடை , 12 : 550 கி.கி. - 4-320 கி.கி. = 8 • 230 
கி.கி. அல்லது 8.23 லிட்டர் . 


மின்கலன்களில் மின்பகு திரவம் ஊற்றப்படும் முன் , திரவத் 
தின் வெப்பநிலை 15 ° செ.க்கு அல்லது அதற்குக் கீழ் குறைக்கப் 
படவேண்டும் . திரவத்தின் அடர்த்தியும் “ ஹைட்ராமீட்டர் 
( hydrometer ) கொண்டு சரிபார்க்கவேண்டும் . இதற்குச் சிறி 
தளவு மின்பகு திரவத்தைக்கண்ணாடி குழாயில் எடுத்துக்கொண்டு 
அதில் ஹ்ைட்ராமீட்டரை ” மிதக்கவிட்டு , அதில் எந்த அளவு 
கோட்டுடன் திரவத்தின் மேல் மட்டம் பொருந்தியிருக்கிறதோ 
அந்த அளவு கோட்டின் மதிப்பே திரவத்தின் அடர்த்தியாகும் 
( படம் 36 ) . 


மின்கல அடுக்கில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தியைக் 
கண்டுபிடிக்க உறிஞ்சு குழல் ( syringe ) “ ஹைட்ராமீட்டர் 
உபயோகப்படுகிறது . 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


89 


உறிஞ்சு குழலிலுள்ள இரப்பர் “ பல்பை " அழுத்திக்கொண்டு 
அதன் நுனிக் குழல் , மின்பகு திரவத்தின் உள் செலுத்தப்படுகிறது . 
இரப்பர் “ பல்பின் " மீது இருக்கும் அழுத்தம் நீக்கப்படும்போது 


படம் 33 


மின்பகு திரவத்தின் அடர்த்தி அளவிடுதல் 
( a ) ஹைட்ராமீட்டர் ; ( b ) நேரடியாக மின்கலனில் மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி அளத்தல் ; ( c ) கண்ணாடிப் பாத்திரத்தில் மின்பகு திரவத்தின் 

அடர்த்தி அளத்தல் . 


மின்பகு திரவம் உறிஞ்சு குழலில் ஏறி நிலையாக ஓர் உயரத்தில் 
நிற்கிறது . ஹைட்ராமீட்டர் இத் திரவத்தில் மிதக்கிறது . திரவத் 
தின் கீழ் பிறைத்தளத்திற்கு ( lower meniscus ) நேராக ஹைட்ரா 
மீட்டரில் அளவு எடுக்கப்படுகிறது . 


மின்பகு திரவத்தின் அடர்த்தி வெப்ப நிலைக்கு ஏற்ப மாறுபடு 
வதால் , அது 15 ° செ . வெப்பநிலை எவ்வளவு என்று கணக்கிடப் 
படவேண்டும் . மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 15 ° செ.க்கு 
அதிகமானால் ஒவ்வொரு 15 ° கூடுதலுக்கும் , ஹைட்ராமீட்டரின் 
அளவுடன் 10 ஐக் கூட்டிக் கொள்ளவேண்டும் . மின்பகு திரவத் 
தின் வெப்ப நிலை 15 செ.க்குக் குறைவாக உள்ளபோது , ஒவ்வொரு 
15 ° குறைவுக்கும் ஹைட்ராமீட்டரின் அளவிலிருந்து 10 ஐக் 
கழித்துக் கொள்ளவேண்டும் . மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 


100 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


15 ° செ.லிருந்து 15 ° க்குக் குறைவாக மாறுபட்டால் , ஹைட்ரா 
மீட்டர் அளவுக்குத் திருத்தம் தேவையில்லை . 


ஓர் இயங்கும் மின்கலத்தின் மின்பகு திரவத்தின் அளவில் 
ஏற்படும் மாறுதல்களைக் கணக்கிட ஃபாரடே ( Faraday )யின் விதி 
பயன்படுத்தப்படுகிறது . இவ்விதியின்படி , 96,500 கூலும் 
( coulomb ) ( அல்லது 26.8 ஆ - ம ) மின்சாரம் பாயும்போது உரு 
வாகும் வேதியியல் பொருளின் எடை , அப் பொருளின் சமான 
எடை எண் ( equivalent weight ) ணிற்கு நேர் விகிதத்திலிருக்கும் . 


காரீய - அமில மின்கலத்தில் நடைபெறும் வினை வழியைக் 
குறிக்கும் சமன்பாடு : 

PbO : + Pb + 2HqSO-- > 2PbSO / + 2HAO 
இதிலிருந்து மின்னிறக்கத்தின் போது ஊக்கப் பொருளின் 
( Pb , PbO ) ஒவ்வொரு கிராம் - சமான எடை ( gram - equivalent ) க்கு 
இரண்டு கிராம்.சமான எடை அமிலம் பிரிந்து இருண்டு கிராம் . 
சமான எடை நீர் உருவாவது தெரிகிறது . கந்தக அமிலத்தின் 
மூலக்கூறு எடை எண் 93-082 [ 1 • 008X2 + 32-066 + 16X4 = 
99 • 082 ] . எனவே , கந்தக அமிலத்தின் கிராம் - மூலக்கூறு எடை 
( gram - molecule ) 93.082 கிராம் . அமில உறுப்பின் 

அமில உறுப்பின் ( radical ) 
இணை திறன் 2. எனவே, கந்தக அமிலத்தின் கிராம் - சமான 
எடை = 98-082 + 2 = 49-041 கிராம் . 


கிராம் - சமான எடை ( gm . - equivalent ) பொருள் உருவாக 26.8 
ஆம்பியர் - மணி , மின் தேக்குத் திறன் செலவிடப்படுகிறது . ஒரு 
மணிக்கு ஓர் ஆம்பியர் வீதம் மின்னிறக்கம் நடைபெறும்போது 
பங்கு பெறும் அமிலத்தின் எடை , 

49.041 
2X 

3 66 கிராம் , 
26.8 


எடை 


இவ்வாறே ஓர் ஆம்பியர் - மணி மின்னிறக்கம் நடைபெறும் 
போது உருவாகும் தண்ணீரின் எடையைக் கணக்கிடலாம் . நீரின் 
மூலக்கூறு 

எண் ( molecular weight ) GMH20 = 
1-0080x2 + 16 = 18-016 . அதன் கிராம் - மூலக்கூறு எடை 
( gm .- molecule ) 18 : 016 கிராம் . நீரின் கிராம் - சமான 

எடை 
( gm . - equivalent )18-016 + 2 = 9-008கிராம் . 

ஆகையால் , 
வாகும் நீரின் எடை , 

9-008 

= 0 • 672 கிராம் . 


2X 26-8 


மின்பகு திரவமும், இடையீட்டுப் பிரிவுகளும் 


101 


உதாரணம் 

பூரணமாக மின்னூட்டம் பெற்ற , 5,040 ஆ - ம மின் தேக்குத் 
திறன் உடைய S - 140 வகை மின்கல அடுக்கில் 1205 கி.கி. / க.மீ . 
அடர்த்தியுடைய மின்பகு திரவம் 278.355 கிராம் இருக்கிறது . 
5,040 ஆ - ம மின்னிறக்கம் நடை பெற்றபின் , மின்பகு திரவத் 
தின் அடர்த்தி 1180 கி.கி. / க.மீ.ஆகக் குறையுமானால் , அதில் 
உள்ள 

மின்பகு திரவத்தின் எடையையும் , கன அளவையும் 
கணக்கிடு . 


அட்டவணை 27 - லிருந்து , 1205 கி.கி. க.மீ. அடர்த்தியுள்ள 
மின்பகு திரவத்தில் 0.337 கி.கி . சுத்தமான கந்தக அமிலம் இருப் 
பது தெரிகிறது . எனவே , மின்கலத்தில் உள்ள சுத்தமான கந்தக 
அமிலம் , 
278.355 கி.கி. X0-337 கி.கி./ லிட்டர் 

= 77.847 கி.கி . 
1 • 205 கி.கி./ லிட்டர் 
மின்கலனில் உள்ள நீரின் எடை = 278.355 கி.கி. - 77-847 
கி.கி. = 200-508 கி.கி. 5040 ஆ - ம மின்னிறக்கம் நடைபெற்ற 
பின் பிரிக்கப்பட்ட அமிலம் , 3.66 கிராம் , 5040 = 18,446 
கிராம் = 18.446 கி.கி. அதே நேரத்தில் உருவான நீர் , 0-672 
கிராம்X5040 = 3,387 கிராம் = 3-387 கி.கி. 


மின்னிறக்கத்திற்கு முன்பும் , பின்பும் மின்பகு திரவத்திலுள்ள 
அமிலம் , நீர் இரண்டின் அளவுகளை ஒப்பிடுவோம் . 


ஆரம்பத்தில் 

இறுதியில் 
கந்தக அமிலம் 77-847கி.கி . 77.847கி.கி. 18-446கி.கி . 
( எடையில் ) 

59.401 கி.கி . 
நீர் ( எடையில் ) 200-50 
200 : 508 ,, 200-508கி.கி . + 

203.895 

3.387 கி.கி. 
மொத்த எடை 278.355 

263-296 


+ } = 2 


மின்னிறக்கத்தின் இறுதியில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
யும் , எடையும் தெரிந்தால் மின்பகு திரவத்தின் அளவை லிட்டரில் 
நாம் கணக்கிடலாம் . 


263-296 கி.கி. 

= 0 : 22313 க.மீ. 
1180 கி.கி . க.மீ. 


அல்லது 223.13 லிட்டர் . 


ios 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


12. கந்தக அமில கரைசல்களின் பௌதிக குணங்கள் 
கரைசலுடன் நீரைச் சேர்க்கும் போது ஏற்படும் கன அளவு சுருக்கம் 

ஒரு கன அளவு அமிலத்துடன் , ஒரு கன அளவு நீரைக் 
கலந்து , அக்கரைசலை ஆரம்பத்திலிருந்தவெப்ப நிலைக்குக் கொண்டு 
வந்து , அளந்து பார்த்தால் , அதன் மதிப்பு ஆரம்பத்தில் எடுத்துக் 
கொண்ட அமிலம் , நீர் இரண்டின் அளவுகளின் கூடு தலைவிடச் 
சற்று குறைவாக இருக்கும் . நீர் சேர்த்த பின்பு ஏற்படும் கன அளவு 
சுருக்கம் அட்டவணை 28 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


அட்டவணை 28 
மின்பகு திரவத்தில் ஏற்படும் கன அளவு குறைவு 


அடர்த்தி 
கி.கி. க.மீ. 


கன அளவு 
குறைவு 


அடர்த்தி 
கி.கி. க.மீ. 


கன அளவு 
குறைவு 


25 


1100 
1200 
1300 
1400 


42 


1500 
1600 
1700 
1800 


60 
62 
60 
48 


51 
57 


* 1 கி.கி. கரைசலுக்கு இத்துணை க.செமீ . என்ற அளவில் குறைவு குறிப் 
பிடப்பட்டுள்ளது . 


உதாரணம் 


பக்கம் 98 - ல் உள்ள உதாரண 

கணக்குப்படி 10 லிட்டர் 
மின்பகு திரவத்தின் மொத்த எடை , 4.320 + 8-230 = 12-550 
கி.கி. கன அளவு கூடுதல் 10 லிட்டரைவிட அதிகம் (2.4+ 
8-230 = 10-630லிட்டர் ) அட்டவணை 28 - ன்படி 1255 கி.கி . க.மீ. 
அடர்த்தியுள்ள மின்பகு திரவத்தில் ஒவ்வொரு கிராம் அமிலத் 
திற்குச் சரியான கன அளவு குறைவு 50 க . செமீ . நாம் இதைச் சரி 
பார்ப்போம் : 12.550x50 = 627 க.செமீ . அல்லது 0-627 லிட்டர் . 
10-630-0.627 = 10 லிட்டர் . 


தன்தடை எண் ( Specific resistance) 

உலோகங்களின் தன்தடை எண் பின்வருமாறு வரையறுக்கப் 
படலாம் . ஒரு சதுர மில்லிமீட்டர் குறுக்கு வெட்டுப் பரப்பும் , ஒரு 


மீன்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


105 


மீட்டர் நீளமும் உள்ள உலோகத்தின் மின் தடையே அவ் 
வுலோகத்தின் தன்தடை எண் . தன் தடை எண்ணின் பரிமாணங் 
கள் ( dimensions ) , 


ஓம்X மி.மீ. 

மீ 


மின்பகு திரவத்தின் தன்தடை எண் என்பது 1 சதுர செமீ . 
குறுக்கு வெட்டுப் பரப்பும் , 1 செமீ . நீளமும் உள்ளமின்பகு திரவம் 
தரும் மின் தடையாகும் . மின்பகு திரவத்தின் தன்தடை எண் 
ணின் பரிமாணங்கள் : 


ஓம்X செமீ . 
செமீ . 

= ஓம் - செமீ . 


தன் தடை எண் , P , கீழ்கண்ட சூத்திரத்திலிருந்து கணக்கிடப் 
படலாம் . 


r = " 


இங்கு = மின் தடை ( ஓம் ) 


S = குறுக்கு வெட்டுப் பரப்பு ( ச.செமீ . ) 
I = நீளம் ( செமீ .). 


மின்பகு திரவத்தின் தன்தடை எண் அதன் செறிவுக்குத் 
தக்கவாறும் வெப்ப நிலைக்குத் தக்கவாறும் மாறுபடுகிறது . 


மின்கலனில் , மின்னாற்றல் விரயமாவதைக் குறைக்க , குறை 
வான தன்தடை எண் கொண்ட மின்பகு திரவத்தைப் பயன் 
படுத்துவது விரும்பத்தக்கது . 15 ° செ . - ல் 1223 கி.கி. / க.மீ . 
அடர்த்தியுள்ள மின்பகு திரவம் மிகக் குறைந்த தன் தடை எண் 
மதிப்பு பெற்றுள்ளது . மின்பகு திரவத்தின் தடை , வெப்பநிலை 
குறையும் போது , வேகமாக உயர்கிறது . அதுவும் முக்கியமாக 
வெப்பநிலை 0 செ.க்குக் கீழ் , இவ்வுயர்வு குறிப்பிடத்தக்கது 
( அட்டவணை 29 ) . 


104 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 29 
கந்தக அமில கரைசலின் தன்தடை எண் 


வெப்ப கீழ்க்கண்ட அடர்த்தியில் கீழ்க்கண்ட அடர்த்தியில் 

மிகக் குறைந்த தன் தடை 
நிலை தன் தடை எண் ( ஓம் - செமீ . ) 

எண் 


0 செ . 


1105 | 1185 ) 


1265 | 1355 அடர்த்தி தன்தடை எண் 


301 
25 
20 
10 

0 
- 10 
--20 
-30 
-40 


1 :596 1-180 | 1-140 | 1.312 
1 689 1.261 ] 1 • 231 1.422 
1-800 1.357 1 : 334 1.549 
2.090 | 1-6061-602 1-885 
2.510 1-961 | 1 998 | 2 • 371 

2.5 2 : 600 | 3-100 
3-35 3-570 | 4-310 

5-290 | 6 • 350 
8-39 9.89 


12351 
1230 
1225 
1220 
1210 
1205 
1195 


1-129 
1.310 
1.310 
1-562 
1-923 
2.430 
3-340 


- 


உதாரணம் 


நிலை மின்கலனில் ( stationary cell ) உள்ள இரு தட்டுகளுக்கு 
இடையேயுள்ள மின்பகு திரவத்தின் தடையைத் தீர்மானி . தட்டு 
களின் பரிமாணங்களாவன : உயரம் 166 மி.மீ. அகலம் 168 மி.மீ. 
தட்டுகளுக்கு இடையேயுள்ள தூரம் 12 மி.மீ. 20 செ .- ல் மின் 
பகு திரவத்தின் அடர்த்தி 1260 கி.கி. /க.மீ . 


தட்டின் பரப்பு S = 16.6x16-8 ச.செமீ . 

= 278.9 


அட்டவணை 29 ன்படி தன்தடை எண் = 1-934 ஓம் - செமீ . 


1-334ஓம் - செமீ . X1 . ? செர் . 
தடை = 

278 

செமீ .2 


= 0.0058 ஓம் . 


மின்பகு திரவத்தின் உறை நிலை 

மின்பகு திரவத்தின் செறிவுக்குத் தக்கவாறு அதனுடைய 
உறை நிலை மாறுபடுகிறது . மின்பகு திரவத்தின் செறிவின் மீது 
சார்ந்துள்ள அதன் உறை நிலைகளில் பல உயர்ந்த அளவுகளும் , 
குறைந்த அளவுகளும் உள்ளன . இதை அட்டவணை 30 - ல் 
காணலாம் . 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


165 


அட்டவணை 30 
மின்பகு திரவத்தின் உறை நிலை 


15°செ.-ல்மின் பகுதிரவத்தின் 

அடர்த்தி கி.கி/கமீ. 


உறைநிலை 

°செ. 


15°செ.-ல்மின் பகுதிரவத்தின் 

அடர்த்தி கி.கி/க.மீ. 


உறைநிலை 


°செ. 


15°செ.-ல்மின் பகுதிரவத்தின் 

அடர்த்தி கி.கி.க.மீ. 


உறைநிலை 

செ. 


- 


1000 
1050 
1100 
1110 
1120 
1130 
1140 
1150 
1160 
1170 
1180 


- 


0 
3 
7 
9 

9 
- 10 

-12 
-14 
--16 
--18 
-20 


1190 
1200 
1210 
1220 
1230 
1250 
1260 
1270 
1280 
1290 


- 22 
- 25 
--28 
-34 
--40 
--50 
-54/ 
---58 
-68 
- 74 


1300 
1320 
1330 
1340 
1360 
1400 
1700 
1750 
1800 
1835 


- 72 
--64 
- 57 
- 54 
-50 

-38 
-14 


- 


+ 5 
+6 


- 


-34 


மிகக் குறைந்த உறை நிலையை 1290 கி.கி. / க.மீ . அடர்த்தி 
யுள்ள கரைசல் காட்டுகிறது . கார்களில் உள்ள மின்கல அடுக்கு 
களில் 1260 கி.கி. / க.மீ . முதல் 1300 கி.கி. க.மீ. அடர்த்தி 
யுள்ள மின்பகு திரவங்கள் உபயோகப்படுத்தப் படுகின்றன . 

மிகக் குறைந்த உறை நிலைகளை உடையதால் , மிகக் 
கடுமையான குளிர் காலங்களிலும் உறைவதில்லை . இத்தகைய 
மின்கல அடுக்கில் 75 % மின்னிறக்கம் ஏற்பட்டால் , அதன் மின் 
பகு திரவம் -10 ° செ . - ல் உறையும் . 50 % மின்னிறக்கம் ஏற் 
பட்டால் மின்பகு திரவம் -18 ° செ..ல் உறையும் . மின்னிறக்கம் 
நடைபெற்ற மின்கல அடுக்கில் உள்ள மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி குறைந்திருப்பதே இதற்குக் காரணம் ஆகும் . எனவே , 
குளிர் காலத்தில் மின்கல அடுக்கில் மின்னிறக்கம் 25 % க்கு அதிக 
மாக நடைபெறும்படி விடக்கூடாது . 1225 முதல் 1400 கி.கி. / 
க.மீ. வரை அடர்த்தியுள்ள மின்பகு திரவங்கள் சாதாரண காலங் 
களில் உறைவதில்லை . ஆனால் , மின்பகு திரவத்தின் அடர்த்தி , 
1800 கி.கி. க.மீ. மதிப்பிற்கு அருகில் இருந்தால் அது + 6 ° செ . - ல் 
உறைகிறது . 1835 கி.கி. க.மீ. அடர்த்திகொண்ட மின்பகு திரவம் 
-34 ° செ..ல் உறைகிறது . 
பாகியல் ( Viscosity ) 

மின்வாய்த் தட்டுகளின் நுண் துளைகளில் மின்பகு திரவத்தின் 
வீரவல் ( difusion ) வீதம் , மின்பகு திரவத்தின் பாகியலைச் சார்ந் 


106 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


திருப்பதால் , மின்கல அடுக்கின் இயக்கத்திற்குப் பாகியல் முக்கிய 
ஆதாரமாக உள்ளது . பாகியலின் மதிப்பு அதிகமானால் , விரவல் 
வீதம் குறையும் . வெப்பநிலை 25 செ.லிருந்து 0 செ.க்குக் குறை 
யும் போது , மின்பகு திரவத்தின் பாகியலின் மதிப்பு இரு மடங்கா 
கிறது . 0 ° செ . வெப்பநிலைக்குக் கீழ் பாகியல் மதிப்பு மிக விரை 
வாக உயர்கிறது . -50 ° செ . வெப்ப நிலையில் , பாகியலின் மதிப்பு 
சாதாரண வெப்ப நிலைகளில் இருப்பதைப்போல் சுமாராக 30 
மடங்காகிறது . 


} 


மின்பகு திரவத்தின் பாகியல் மதிப்பு அதிகரிக்க , அதிகரிக்க , 
மின்கல அடுக்கின் ஆம்பியர் - மணி மின் தேக்குத்திறன்குறைகிறது . 
எனவே , குறைந்த வெப்பநிலையில் காரீய - அமில மின்கல அடுக்கு 
கள் குறைவான இயங்குதிறன் கொண்டு இயங்குகின்றன . 


13. கார மின்கல அடுக்குகளில் பயன்படுத்தப்படும் ஹைட்ராக்ஸைடுகள் 

கார மின்கல அடுக்குகளில் மின்பகு திரவம் தயாரிக்கப் 
பொதுவாக 

பொட்டாஷியம் , ஹைட்ராக்ஸைடு கரைசலும் , 
லித்தியம் ஹைட்ராக்ஸைடு கரைசலும் பயன்படுத்தப்படுகின்றன . 


பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு ( KOH ) 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு 

கடினமான 
வெண்மை நிற , படிகப் பொருள் ஆகும் . இது நீரில் உடனே 
கரையக் கூடியது . இது நீரில் கரையும் போது வெப்பத்தை 
வெளியிடுகிறது . தகுந்த படித்தரங்களின்படி கடைகளில் 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு , 3 

3 தரங்களில் விற்பனை 
யாகிறது . அவை உயர் தரம் , A தரம் , B தரம் என்பன . உயர்ந்த 
தரத்தில் பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு 96 % க்குக் குறையா 
மலும் , A தரத்தில் 92 % க்குக் குறையாமலும் , B தரத்தில் 88 % 
க்குக் குறையாமலும் இருக்கிறது . இவற்றைத் தவிர , கலப்படம் 
குறைந்த மிக உயர்ந்த தரத்திலும் பொட்டாஷியம் ஹைட்ராக் 
ஸைடு கிடைக்கிறது . இது வேதியியல் வினைவழிகளுக்குப் பயன் 
படுத்தப்படுகிறது . 


செறிந்த பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு பிராணிகளின் 
“ சவ்வு ” களையும் ( tissue ) , தாவரங்களின் “ சவ்வு ” களையும் அழித்து 
விடும் . இத்தகைய கரைசலில் நனைக்கப்படும் கம்பளி இழை 
கள் , பருத்து , பாகுப் ( gelatin ) பொருள் போல் ஆகிவிடுகிறது . 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கரைசல் , மனித அல்லது மிரு 
சத்தின் தோல் மீது படுமானால் , அது பட்ட இடம் புண்ணாகிறது . 


மீன்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


i07 


இக்கரைசல் ஆடைகளையும் , தோல் அணிகளையும் சேதப் படுத்து 
கிறது . ஆகையால் பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கட்டி 
களும் , கரைசல்களும் மிகவும் கவனத்துடன் கையாளப்பட 
வேண்டும் . 


பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடின் குணங்கள் சோடியம் 
ஹைட்ராக்ஸைடின் குணங்களை ஒத்தவை ஆகும் . இவ்விரண்டிற் 
கும் இடையில் பேதம் காணுதல் உண்மையிலேயே கடினம் 
ஆகும் . பொட்டாஷியம் சேர்மங்களை அடையாளம் காண , அதில் 
சிறிதளவு , முன் கூட்டியே எரித்துச் சுத்தமாக்கப்பட்ட இரும்புக் 
கம்பியின் ஒரு முனையில் வைத்து , நெருப்புச் சுடரில் வைக்க 
வேண்டும் . இப்பொருள் சுடருக்கு “ வைலட் ” ( violet ) நிறத்தை 
அளிக்கிறது . பொட்டாஷியத்துடன் சோடியம் கலந்திருந்தால் , 
சுடரின் நிறம் வைலட்டாக இல்லாமல் மஞ்சளாக மாறுகிறது . 
காரணம் சோடியம் கலந்த 
பொருள்கள் அல்லது சோடியம் 
மஞ்சள் நிறச் சுடர் தருவது தான் . 
50 அல்லது 

109 லிட்டர் 
எஃகு தகடுத் தொட்டிகளில் , 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு 
கொடுக்கப்படுகிறது . தரை மார்க் 
கத்தில் எடுத்துச் செல்லப்படும் 
தகடுத் தொட்டிகளின் தகடு 0.4 
மி.மீ. முதல் 0.6 மி.மீ தடிப்புடனும் , 
கடல் மார்க்கத்தில் எடுத்துச் 
செல்லப்படும் தகடுத் தொட்டி 
களின் தகடு 0.6 மி.மீ. தடிப் 
புடனும் இருக்கும் . தகடுத் 
தொட்டியின் அடிப் பகுதியில் 
உள்ள லாக்டு - சீம் . (locked - seam ) 
இணைப்புகளும் , அதன் வளைந்த 

படம் 37 
பகுதியும் , மேல் மூடியும் தகடுத் 
தொட்டியைத் 

காரம் உள்ள தகடுத் தொட்டி 
தேவையானபடி 

திறக்கப்படுதல் 
அடைப்பு செய்ய உதவுகின்றன . 
தகடுத் தொட்டியின் புறப்பகுதி அழிக்க முடியாத கருப்பு 
“ வார்னிஷ் ” ( varnish ) ஆலும் , அடிப்பாகம் நீல நிற வர்ணத்தாலும் 
பூசப்படுகின்றன . ஒவ்வொரு தகடுத் தொட்டியின் மீதும் கீழ் 
கண்ட விபரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன : தயாரிப்பாளர் பெயர் , 
பொருளின் பெயர் , அதன் தரம் , பிரிவு எண் , வேதியியல் பகுப் 
பாய்வு ாண் . 


168 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்பகு திரவம் தயாரிக்கும் முன்பு பொட்டாஷியம் ஹைட் 
ராக்ஸைடை , வேதியியல் பகுப்பாய்வு முறையில் அதில் உள்ள 
கலப்பட பொருள்களின் அளவு எவ்வளவு என்று சோதிக்க 
வேண்டும் . 


முதலில் தகடுத் தொட்டியைச் சுற்றி சுத்தியலால் நன்கு 
தட்டி பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு உடைக்கப்படுகிறது . 
படம் 37 - ல் காட்டியிருப்பது போல் நீள வாட்டத்தில் தகடுத் 
தொட்டியில் இணைக்கப்பட்ட விளிம்பிற்குச் சரியாக வெட்டித் 
திறக்கப்படுகிறது . தகடுத் தொட்டியின் மேல் பகுதியில் , கீழ் 
பகுதியில் , நடுப்பகுதியில் ஆக மூன்றிடத்திலும் மொத்தமாக 1கி.கி. 
குறையாத அளவு பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு எடுக்கப் 
படுகிறது . 

பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு வாயு மண்டலத்திலுள்ள 
ஈரத்தினால் பாதிக்கப்படும் . ஆகையால் மாதிரிக்கு எடுக்கப்படும் 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு எவ்வளவு விரைவாக முடியுமோ 
அவ்வளவு விரைவாக எடுக்கப்படுகிறது . 

இவ்வாறு மாதிரிக்காக எடுக்கப்பட்ட பொட்டாஷியம் ஹைட் 
ராக்ஸைடு , ஓர் உலர்ந்த , சுத்தமான , கண்ணாடிப் பாத்திரத்தில் 
போட்டு தேய்க்கப்பட்ட கண்ணாடி மூடியால் நன்கு மூடி , பகுப் 
பாய்வு சோதனைக்கு அனுப்பப்படுகிறது . காரத்தைக் கையாளும் 
போது எப்போதும் காப்பு மூக்குக் கண்ணாடியும் இரப்பரால் ஆன 
மேலாடையும் , கையுறைகளும் . இரப்பரால் 

ஆன காலணி 
களும் அணிய வேண்டியது அவசியம் ஆகும் . 

பகுப்பாய்வு முறையில் பொட்டாஷியம் ஹைட்ரர்க்ஸைடில் 
உள்ள ஹைட்ராக்ஸைடு , கார்பன் ஆக்ஸைடு ( Cl ) ) என்று 
குறிக்கப்படும் குளோரைடு , ( SO4 ) என்று குறிக்கப்படும் 
சல்ஃபேட் , இரும்பு ஆகியவற்றின் அளவுகள் நிர்ணயிக்கப் 
படுகின்றன . 


லித்தியம் ஹைட்ராக்ஸைடு 

இது மானோ ஹைட்ரேட் ( LiOH.HAO ) ஆகத் தரப்படுகிறது . 
கார மின்கல அடுக்குகளில் உள்ள மின்பகு திரவத்திற்கு ஒரு 
சேர்க்கையாக உபயோகப்படுத்தப்படுகிறது . உயர்ந்த வெப்பச் 
சூழ் நிலைகளில் நேர் மின்வாய்த் தட்டில் உள்ள ஊக்கப் பொருள் 
களின் அமைப்பு மாறுவதை இது தவிர்க்கிறது . அதனால் இது 
பொதுவாக மின்கலனின் மின் தேக்குத்திறன் பண்புகளை உயர்த்து 


கிறது . 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


109 


14. கார மின்பகு திரவங்களைத் தயாரித்தல் 

தயாராக முன் கூட்டியே தயாரித்து வைக்கப்பட்ட மின்பகு 
திரவத்துடன் நீர் சேர்த்து அல்லது திடப் பொருளாக உள்ள 
காரத்தை , காய்ச்சி வடிகட்டிய நீரில் கரைத்து , கார மின்பகு 
திரவம் தயாரிக்கப்படுகிறது . பற்றவைக்கப்பட்ட எஃகு தொட்டி 
களில் அல்லது உருக்கி வார்க்கப்பட்ட இரும்புத் தொட்டிகளில் 
தான் மின்பகு திரவம் தயாரிக்கப்பட வேண்டும் . 


மின்பகு திரவம் தயாரிக்கும் போது அதிகமான வெப்பம் 
வெளியிடப்படும் . இதனால் கண்ணாடிப் பாத்திரங்கள் உடைய 
ஏதுவாகும் . ஆகையால் மின்பகு திரவம் கண்ணாடிப் பாத்திரங் 
களில் தயாரிக்கப்படக்கூடாது . மின்பகு திரவங்கள் தயாரிக்க 
கீழ்கண்டவகை பாத்திரங்களை உபயோகிக்கக்கூடாது : நாகம்பூசிய , 
ஈயம் பூசிய பாத்திரங்கள் , அலுமினியத்தாலான , செம்பாலான , 
மெருகிட்ட அல்லது மெருகிடப்படாத கற்பாத்திரங்கள் , அமில 
மின்பகு திரவங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் . 


| 


சுத்தமான உளியால் , காரம் திடப் பொருளாக உள்ள எஃகு 
தகடுத் தொட்டி வெட்டித் திறக்கப்படுகிறது . எஃகு தட்டில் 
காரத்தை வைத்து சுத்தி கொண்டுசிறு சிறு துண்டுகளாக உடைக் 
கப்படுகிறது . இவ்வாறு செய்யும் போது சிறு துண்டுகள் தெறித்து , 
முகத்தில் படாமலிருக்க , சுத்தமான மெல்லிய துணியால் காரம் 
மூடப்படுகிறது . இவ்வாறு தூளாக்கப்பட்ட காரம் கையால் , 
கரைக்கும் பாத்திரத்தில் எடுத்து வைக்கப்படக்கூடாது . எஃகு 
இடுக்கி , அல்லது சாமணம் அல்லது உலோக அல்லது பீங்கான் 
கரண்டிகள் உதவி கொண்டு , தூளான காரம் கரைக்கும் பாத்திரத் 
தில் வைக்கப்படவேண்டும் . பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு 
கட்டிகளை உடைக்கும் பணியாட்கள் எப்போதும் எஃகுகளாலான 
ஒரு வகை மண் வெட்டியையும் திரித் துணி " (hemp ) யாலான 
மூடும் துணியையும் உபயோகிக்க வேண்டும் . அவர்கள் காப்பு 
மூக்குக் கண்ணாடியையும் , இரப்பர் மேலாடையையும் , கையுறை 
களையும் அணிய வேண்டும் . 


திறக்கப்பட்ட தகடுத் தொட்டியில் காரப் பொருளை பிறகு 
பயன்படுத்தலாம் 

என சேமித்து வைக்கக் கூடாது . ஏனெனில் 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு காற்று வெளியிலிருக்கும் போது 
காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்ஸைடை ( carbon dioxide ) 
உறிஞ்சி , பொட்டாஷியம் கார்பனேட் ( KqCOS) ஆக உருவாகிறது . 
இந்த பொட்டாஷியம் கார்பனேட் , மின்பகு திரவத்தில் இருப்பது 
விரும்பத் தக்கதல்ல . எனவே , எல்லா பொட்டாஷியம் ஹைட்ராக் 


--110 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


திரவமாகத் 


ஸைடு கட்டிகளையும் நீரில் கரைத்து மின்பகு 
தயாரித்து வைக்கப்பட வேண்டும் . 


தகடுத் தொட்டியை திறக்கப் போகும்போது அது நன்கு 
மூடப்படாமலிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் , அதிலுள்ள பொட் 
டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கொண்டு மின்பகு திரவம் தயாரிப்ப 
தற்கு முன் , அக்காரப் பொருளின் தரத்தைப் பார்வையால் 
சோதிக்க வேண்டும் . காரக் கட்டிகள் பச்சை நிறம் கலந்த திடமான 
வெண்மை மேற்பரப்புடன் இருப்பின் அவை மின்பகு திரவம் 
தயாரிக்கத் தகுதியானவை ஆகும் . இவ்வாறின்றி அவை பழுப்பு 
அல்லது மஞ்சள் நிறத்துடன் இருந்தால் அவை மின்பகு திரவம் 
தயாரிக்கத் தகுதியற்றவையாகும் . 

கவனமாகக் கழுவப்பட்ட எஃகு தொட்டிகளில் தேவையான 
நீரை நிரப்பி , காரக் கட்டிகள் அல்லது செறிந்த மின்பகு திரவம் 
சிறிது சிறிதாகச் சேர்க்கப்படுகிறது . இவ்வாறு செய்யும் போது 
கண்ணாடி அல்லது எஃகு தண்டினால் அக்கரைசல் கலக்கப்படு 
கிறது . பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு , லித்தியம் ஹைட்ராக் 
ஸைடு ஆகிய இரண்டினாலும் மின்பகு திரவம் தயாரிக்கப்பட 
வேண்டுமானால் , முதலில் பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு 
கரைக்கப்படுகிறது . பின்பு ஒரு லிட்டர் மின்பகு திரவத்திற்கு 10 
முதல் 20 கிராம் விகிதத்தில் லித்தியம் ஹைட்ராக்ஸைடு சேர்க்கப் 
படுகிறது . புதிதாகத் தயாரிக்கப்பட்ட மின்பகு திரவத்தில் கரை 
யாத , ஒளி ஊடுருவ முடியாத சிறு துகள்கள் எப்போதும் இருக்கும் . 
இவை அடியில் படியவும் , மின்பகு திரவத்தின் வெப்பநிலை குறை 
யவும் , மின்பகு திரவம் , நன்கு இறுக்கமாக மூடப்பட்டத் தொட்டி 
யில் குழப்பாமல் 16 மணி முதல் 20 மணி வரை விட்டு வைக்கப் 
படுகிறது . 


இக்கால அளவு கடந்ததும் , ஒரு சுத்தமான பாத்திரத்தில் 
மேலே , உள்ள ஒளி ஊடுருவிச் செல்லும் மின்பகு திரவம் மட்டும் 
மேலாக கவனத்துடன் இறுத்தெடுக்கப்படுகிறது . ஒரு ஹைட்ரா 
மீட்டர் கொண்டு அந்தத் திரவத்தின் அடர்த்தி கண்டுபிடிக்கப் 
படுகிறது . அடர்த்தியின் தேவையான அளவு நீர் அல்லது காரம் 
அல்லது செறிந்த மின்பகு திரவம் சேர்க்கப்பட்டு அடர்த்தியின் 
மதிப்பு தேவையான அளவிற்குக் கொண்டுவரப்படுகிறது . 


மின்பகு திரவத்தைத் 

திரவத்தைத் தெளியவைத்து இறுத்தெடுக்கவும் , 
தொட்டியின் அடியில் படிந்துள்ள வண்டலைச் சுத்தம் செய்வதற் 
கும் வசதியாக அத்தொட்டியில் இரண்டு எஃகு வடி குழாய்கள் 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


111 


சாதாரணமாகப் பொருத்தப்பட்டிருக்கின்றன . ஒரு குழாய் தொட்டி 
யின் அடியிலும் , மற்றொன்று தொட்டியின் பக்க வாட்டில் , 
முந்தைய குழாயின் வாயிலிருந்து 20 முதல் 30 மி.மீ. உயரத்திலும் 
பற்ற வைக்கப்பட்டுள்ளன ( படம் 38 ) . 


400 


தெளிய வைத்து இறுத்து எடுக்கப் 
பட்ட சுத்தமான மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி தேவையான 

அளவிற்குக் 
கொண்டு 

வரப்பட்ட பின்பு, மின்கல 
அடுக்குகளை நிரப்பப் பயன்படுகிறது . 


2 


700 


5 


1450 


மின்பகு திரவம் , கார்பனேட்டால் 
மாசு படாமலிருக்க , அது , இறுக்கமாக 
( காற்று நுழையாதபடி ) மூடக் கூடிய 
இரப்பர் மூடி 

கொண்ட 

கண்ணாடி 
அமில கொள்கலன்களில் வைக்கப்படு 
கிறது . அமில கொள்கலனின் வாயை , 
தேய்க்கப்பட்ட கண்ணாடி மூடி ( ground 
glass stopper ) யால் மூடினால் , சிறிது 
நேரத்திற்குப்பின் , மூடியைச் சுற்றி 
பொட்டாஷியம் கார்பனேட் படிந்து 
விடுகிறது . இது மூடியை எடுக்க முடி 

படம் 38 
யாதபடிச் செய்கிறது . 

ஆகையால் கார மின்பகு திரவ க ைசல் 
தேய்க்கப்பட்ட கண்ணாடி மூடியால் தொட்டி 

கள் தயாரிக்கப்படும் இரும்பு 
அமில கொள்கலன்களை மூடக்கூடாது . 

மின்கல அடுக்கிற்கான மின்பகு திரவத்தின் அடர்த்தி , 
தயாரிப்பாளர்களால் கொடுக்கப்படுகிறது . இவ்வாறு குறிப்பிட்ட 
அடர்த்திக்கான சிபார்சு இல்லாதபோது 15 ° செ . வெப்பநிலையில் , 
ஒரு லிட்டருக்கு 10 முதல் 20 கிராம் லித்தியம் ஹைட்ராக்ஸைடு 
கொண்ட , 1190 முதல் 1210 கி.கி /க.மீ . அடர்த்தியுடைய பொட் 
டாஷியம் ஹைட்ராக்ஸைடு மின்பகு திரவத்தை உபயோகிக்க 
முடியும் . மின்கல அடுக்கு --20 ° செ . வெப்பநிலைக்குக் கீழ் இயங் 
காத போது இந்த மின்பகு திரவம் உபயோகிக்கப்படுகிறது . குறை 
வான வெப்பநிலையில் மின்கல அடுக்கு இயங்க வேண்டுமானால் , 
1250 முதல் 1275 கி.கி. க.மீ. அடர்த்தி கொண்டதும் , லித்தியம் 
ஹைட்ராக்ஸைடு இல்லாததுமான மின்பகு திரவம் உபயோகப் 
படுத்தப்படுகிறது . 

பழைய கார மின்கலன்களைப் புதுப்பிக்க 1255 முதல் 1279 
கி.கி. க.மீ. அடர்த்தி கொண்ட பொட்டாஷியம் - லித்தியம் மின்பகு 


ப 


112 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


திரவம் உபயோகப்படுத்தப்படுகிறது . இந்த மின்பகு திரவத்தில் , 
ஒரு லிட்டருக்கு 69 கிராம் லித்தியம் ஹைட்ராக்ஸைடு சேர்க்கப் 
படுகிறது . தேவையான அடர்த்தியுடன் மின்பகு திரவம் தயாரிக்க 
அட்டவணை 31 உபயோகப்படும் . 

அட்டவணை 31 
கார மின்பகு திரவம் தயாரித்தல் 


மின்பகு திரவ வகை 


தேவையான நீர் 
+ 20 ° செ . - ல் 

லிட்டர் 
மின்பகு திர 
வத்தின் 1கி.கி. 1400 கி.கி .1 க.மீ . 
அடர்த்தி கார அடர்த்தியுள்ள 

கட் 
டிக்கு காரதிரவத்திற்கு 


ஒரு லிட்டர் 


பொட்டாஷியம் - லித்தியம் ) 
சேர்ந்தது 


யம் ) 


1150 -1120 


31 


1 


குளிர் காலத்திற்கு பொட் 
டாஷியம் - லித்தியம் 


1250--1270 


2 


0.55 


குளிர் காலத்திற்கு பொட் 

பொட் 
டாஷியம் 


1250-1270 


2 


பல்வேறு அடர்த்திகள் கொண்ட செறிந்த கார கரைசலிருந்து 
மின்பகு திரவம் தயாரிக்கப்படுவதானால் அட்டவணை 32 உதவி 
யாக இருக்கும் . 
உதாரணம் 

1410 கி.கி. க.மீ அடர்த்தியுடைய செறிந்த கார கரைசல் 
உள்ளது . இரண்டு 3X3 - SZHN - 70 வகை உந்துவியல் துவக்க 
வகை மின்கல அடுக்குகளை ( தொகுதிக்கு மூன்று நிக்கல் - இரும்பு 
கலன்கள் வீதம் 3 தொகுதிகள் உள்ளன . ஒரு தொகுதியின் மின் 
தேக்குத்திறன் 70 ஆ - ம ) நிரப்ப 1210 கி.கி. க.மீ. அடர்த்தியுடைய 
மின்பகு திரவம் தயாரிக்கவேண்டும் , 

இரு மின்கல அடுக்குகளை நிரப்பத் தேவையான மின்பகு திரவ 
அளவு 1-5X3X3X2 = 27 லிட்டர் . 

அட்டவணை 32 ன்படி 
1210 கி.கி. க.மீ அடர்த்தி கொண்ட மின்பகு திரவம் கிடைக்க 
ஒவ்வொரு லிட்டர் செறிந்த கரைசலுடன் 1-006 லிட்டர் நீர் 
சேர்க்க வேண்டும் . கிடைக்கும் மின்பகு திரவ அளவு 1 + 1 + 006 = 
2.006 = 2 லிட்டர் . 27 லிட்டர் மின்பகு திரவம் கிடைக்க , 27 + 2 
அல்லது 13.5 லிட்டர் செறிந்த கரைசலுடன் 13-5X1-006 = 
13-381 அல்லது 13.6 லிட்டர் நீர் சேர்க்க வேண்டும் . 


கின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


113 


அட்டவணை 32 


செறிந்த கரைசல்களிலிருந்து கார மின்பகு திரவம் தயாரித்தல் 


செறிந்த 
கார 

( d = கி.கி. / க.மீ . ) அடர்த்தியுடைய மின்பகு திரவம் 
கரைசலின் 

தயாரிக்கத் தேவையான நீரின் அளவு 
அடர்த்தி 

லிட்டர் அல்லது கி.கி. 
கி.கி. க.மீ.) d = 1190 / d = 1200 | d = 1210 | d = 1250 | d = 1260 | d = 1270 


1220 
1230 
1240 
1250 
1260 
1270 
1280 
1290 
1300 
1320 
1332 
1345 
1357 
1370 
1383 
1397 
1410 
1424 
1438 
1453 
1468 
1483 
1498 
1514 
1530 
1546 
1563 
1580 
1597 
1615 
1634 


0-1567 
0-2072 
0-2674 
0 • 3133 
0 • 3685 
0-4193 
0-470 
0 • 530 
0-5807 
0.696 
0 763 
0-844 
0.916 
0-991 
1-053 
1.137 
1-217 
1-292 
1 385 ) 
1-492 
1 589 
1-686 
1.797 
1-897 
1-998 
2 : 089 
2-222 
2 • 340 
2-463 
2.594 
2.753 


0-0959 
0-144 
0 •2008 
0-2445 
0 • 2969 
0-3448) 
0.3929 
0-4498 
0-4977 
0.607 
0671 
0.747 
0.815 
0 • 887 
0-946 
1.025 
1.102 
1-172 
1-261 ) 
1.362 
1.454 
1 : 546 
1651 
1.747 
1-842 
1.929 
2.055 
2.167 
2 • 284 
2-409 
2.559 


0-0458 
0-0916 
0.1459 
0-1874 
0-2375 
0-2833 
0 • 3291 
0.3834 
0.4992 
0-534 / 
0-595 
0.667 
0-733 
0-801 
0-857 
0-933 
1-006 
1-073 
1-158 
1 • 254 
1.342 
1.430 
1.531 
1.693 
1-714 
1-795 
1.917 
2-024 
2.136 
2-255 
2 • 399 


0-0422 
0.0808 
0.1192 
0-1652 
0-2038 
0-292 
0-343 
0.405 
0.460 
0 : 518 
0.565 
0 629 
0-690 
0748 
0819 
0.901 
0976 
1-050 
1.136 
1-214 
1 291 
1.360 
1.463 
1.554 
1.653 
1-750 
1-873 


0.0369 
0.0739 
0.118 
0.1549 
0-240 
0 • 289 
0-343 
0.401 
0-457 
0.502 
0.563 
0-623 
0.677 
0.746 
0-825 
0-897 
0 968 
1 • 051 
1.125 
1.199 
1.266 
1.369 
1.454 
1.544 
1.642 
1.760 


0-0356 
0.0782 
0.1138 
0-196 
0-243 
0.300 
0 • 352 
0.405 
0-448 
0-508 
0.565 
0.618 
0.685 
0.761 
0.830 
0-899 
0.978 
1-051 
1 122 
1 : 187 
1 • 282 
1.367 
1-455 
1 :549 
1.664 


8 


114 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


15. கார மின்பகு திரவங்களின் பௌதிக குணங்கள் 

மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் , விழுக்காடில் அதில் உள்ள 
ஹைட்ராக்ஸைடின் அளவும் 

பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு மின்பகு திரவத்தின் முக்கிய 
குணங்கள் அட்டவணை 33 - ல்கொடுக்கப்பட்டுள்ளன . இக்குணங் 

யாவும் லித்தியம் ஹைட்ராக்ஸைடு கலவாத , தனித்த 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கரைசல்களுடையவை . 
லித்தியம் ஹைட்ராக்ஸைடு குறைந்த அளவில் சேர்க்கப்படுவ 
தால் , மின்பகு திரவத்தின் குணங்களை , தனித்த கரைசலின் 
குணங்களால் குறிப்பிடலாம் . 
தன்தடை எண் 

கார மின்பகு திரவத்தின் தன் தடை எண் , அதன் அடர்த் 
திக்குத் தக்கவாறும் , வெப்பநிலைக்குத் தக்கவாறும் மாறுபடுகிறது . 
அட்டவணை 33 - ல் காணப்படுவது போல் , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி 1292 கி.கி. க.மீ.க்கு உயரும் போது அதன் தன்தடை 
எண் குறைகிறது . இக்குறைவு மின்கல அடுக்கின் இயங்கு 
திறனை உயர்த்துகிறது . இதற்கு மேலும் அடர்த்தி உயரும்போது ,, 
தன்தடை எண்ணும் உயருகிறது . மிகக் குறைந்த தன் தடை எண் 
மதிப்பை , 1270 கி.கி. / க.மீ . அடர்த்தியில் மின்பகு திரவம் அடை 
கிறது . வெப்பநிலை உயர , மின்பகு திரவத்தின் தன்தடை எண் 
குறைகிறது . 

அட்டவணை 33 
பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கரைசலின் குணங்கள் 


வ 


- 


1 
5 
10 
15 
20 
25 
30 
35 
40 
45 
50 


1010 
1047 
1094 
1142 
1190 
1241 
1292 
1346 
1401 
1458 
1516 


5.363 
3-183 
2• 302 
1.961 
1-820 
1-796 
1.912 
1-966 
1.966 


0-0186 
0-0187 
00190 
0.0196 
0 • 0206 
0-0220 
0.0280 
0-0287 
0-0298 


1 
3 

8 
-15 
--24 
-38 
59 


10-1 
52.2 
109-2 
171.0 
237.6 
309-6 
387.0 
470-4 
559-6 
655-2 
757-0 


மீன்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


115 


To 


உதாரணம் 

18 ° செ . வெப்பநிலையில் , 1241 கி.கி . க.மீ அடர்த்திகொண்ட 
மின்பகு திரவத்தின் தன் தடை எண் மதிப்பைத் தீர்மானி . 

அட்டவணை 33 ன்படி , 1241 கி.கி. / க.மீ . அடர்த்தி கொண்ட 
மின்பகு திரவத்தின் தன்தடை எண் 

1 820 ஓம் - செமீ . 
20 ° செ . - ல் அதன் தன் தடை வெப்பநிலை எண் (temperature 
coefficient of resistivity ) 0-0208 . வெப்ப நிலை 20 ° செ . - 18 ° செ . 
= 2 ° செ . குறைவாக இருப்பதால் தன்தடை எண் 1 820லிருந்து 
[ [ 1 •820 + ( 0-0206X2 ) = ] 1 • 860 ஓம் - செமீ . அளவிற்கு உயரு 
கிறது . 


உறை நிலை 


.40H 


கார மின்பகு திரவம் உறையும் வெப்ப நிலை அட்டவணை 38 - ல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . மின்பகு திரவத்தின் அடர்த்தி உயரும் 
போது அதன் உறை நிலை குறைகிறது . 

1292 கி.கி.க.மீ. 
அடர்த்தியில் , மின்பகு திரவத்தின் உறை நிலை மிகக் குறைவான 
அளவுக்கு இயங்குகிறது . அதாவது அவ்வெப்பநிலை -59 ° செ.க்குத் 
தாழ்ந்துவிடுகிறது . அடர்த்தி மேலும் கூடும்போது படம் 38 - ல் 
காட்டியுள்ளபடி உயருகிறது . 
16. இடையீட்டுப் பிரிவுகள் 

° C 
நேர் மின்வாய்த் தட்டுகளும் , எதிர் 
மின்வாய்த் தட்டுகளும் ஒன்றை -20 
யொன்று தொடாமலிருக்கவும் , இவ் 
விரு வகைத் தட்டுகளுக்கிடையே -30 
மின்பகு திரவம் தேவையான அளவு 3 
இருந்து மின்பகு திரவ கடத்து திறன் 
அதிக 

அளவில் நடைபெறவும் , 
இடையீட்டுப் பிரிவுகள் உபயோகப் 
படுத்தப்படுகின்றன . இடையீட்டுப் 

-60 
பொருள்கள் கீழ்கண்ட பொருள் 
களால் உருவாக்கப்படுகின்றன : 

-701 

1100 1200 1300 
( அ ) மரம் ( ஆல்டர்- alder , சீடர் . 

1400 
cedar , எலுமிச்சை-lime ); ( ஆ ) மிக 

மினபகு திரவத்தின அடர்த்தி 
நுண்ணிய துளைகள் கொண்ட கடின 

படம் 39 
மான இரப்பர் ( மீஃபோர்- mipor ) ; பொட்டாஷியம் உஹட்ரம் 
(இ ) கம்பளி கொண்ட கண்ணாடி ஸைடு மின்பகு திரவத்தின் 
நுண்ணிழைகள் ; ( ஈ ) மிக நுண்ணிய உறை நில , அதன் அடர்த் 

தியைச் சார்ந்திருக்கும் வித 
துளைகள் கொண்ட பிளாஸ்டிக் தைக் காட்டுகிறது . 
பொருள்கள் ( மிப்ளாஸ்ட்- miplast ; பிளாஸ்டிஃபோர்-plastipor ); 
( உ ) துனைகள் கொண்ட வினைல் ( vinyl ) பிளாஸ்டிக் ; ( ஊ ) நீண்ட , 
அகலக் குறைவான துனைகள் கொண்ட எபோனைட் , 


-501 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


சமீபத்தில் பி.வி. ஷிவோடின்ஸ்கி ( V.P.Zhivotinsky ) மிக நுண் 
ணிய துளைகள் கொண்ட மலிவான புதியதொரு இடையீட்டுப் பிரி 
வைச் சொல்லியுள்ளார் . இது மரமும் , அமிலத்தால் பாதிக்கப்படாத 
கல்நாரும் ( asbestos ) கலந்த கலவையிலிருந்து செய்யப்படுகிறது . 
( இது ஆஸ்போபோர்டு- asboboard என அழைக்கப்படுகிறது ) . 
மிக நுண்ணிய துளைகள் கொண்ட பல்வேறு வகை இடையீட்டுப் 
பிரிவுகளைப் படங்கள் 40 , 41 - ல் காணலாம் . 


( 6 ) 


( e ) 

படம் 40 
மீக நுண்ணிய துளைகள் கொண்ட இடையீட்டுப் பிரிவுகள் 
( a ) மிப்பிளாஸ்ட் ; ( b ) மீஃபோர் ; ( c ) ஆஸ்போபோர்டு 


சில இடங்களில் இரண்டு , மூன்று இடையீட்டுப் பிரிவுகள் 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . துவக்க வகை மின்கல 
அடுக்குகளில் இரண்டு இடையீட்டுப் பிரிவுகள் ( மரமும் ; கம்பளி 
கொண்ட நுண்ணிழைகளும் ) உபயோகப்படுத்தப்படுகின்றன . 
டீசல் -மின்சார இரயில் வண்டி ( diesel - electric locomotive ) மின் 
கல அடுக்குகளில் 3 இடையீட்டுப் பிரிவுகள் ( மிக நுண்ணிய துளை 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


117 


a 


b 


HHHH 


C 


படம் 41 


மிக நுண்ணிய துளைகள் கொண்ட இடையீட்டுப் பிரிவுகள் 

( a ) துளைகளுடைய பி.வி.சி .; ( b ) துளைகளுடைய எபோனைட் ; 
( c ) விலா எலும்பு போல் உயர்ந்த எபோனைட் (ribbed and raised ebonite) , 


118 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கள் கொண்டது ) துளைகள் கொண்ட எபோனைட் , கம்பளி 
கொண்ட கண்ணாடி நுண்ணிழைகள் உபயோகப்படுத்தப்படு 
கின்றன . இந்த இடையீட்டுப் பிரிவுகளுக்குக் கீழ்கண்ட பண்புகள் 
இருக்க 

வேண்டும் : ( 1 ) தேவையான கட்டுமான உறுதி , 
( 2 ) மீட்சியியல் ( elasticity ), ( 3 ) நுண் துளைகள் ( porosity ) , 
( 4) வேதியியல் தடை ( chemical resistance), ( 5) நுண்துளைகளில் 
உள்ள மின்பகு திரவம் குறைந்த மின்தடையுடனிருக்க உதவ 
வேண்டும் . மேலும் இவை எளிதில் கிடைக்கக்கூடிய , மலிவான 
கச்சா பொருள்களால் , சுலபமாகத் தயாரிக்கக்கூடியதாகவும் 
இருக்க வேண்டும் . 


மின்வாய்த் தட்டுகளை சீர்கெடச் செய்து , தன்மின்னிறக்கம் 
நடைபெறும்படித் தூண்டும் தீமை பயக்கக் கூடிய எப்பொருளும் 
இடையீட்டுப் பிரிவில் இருக்கவோ , அதில் உருவாகவோ கூடாது 


மர இடையீட்டுப் பிரிவுகள் 


இவை வெனீரி " ( veneer ) லிருந்து தயாரிக்கப்படுகின்றன . 
இதில் பதப்படுத்தப்பட்ட ( treated ) மரத்தினாலான , மெல்லிய 
தட்டையான பலகைகள் உள்ளன . இந்த வெனீர் , வெட்டப்பட்ட 
விதத்திலிருந்தும் , அது பயன்படும் விதத்திலிருந்தும் , இரு வகை 
யாகப் பிரிக்கப்படுகிறது . மரத்தில் நீள வாட்டத்தில் பள்ளங்கள் 
வெட்டப் பட்டது ஒரு வகை ; மற்றொரு வகை வழவழப்பாக 
இருக்கும் . 


ஆல்டர் , சீடர் , எலுமிச்சை மரத்தின் கட்டைகளிலிருந்து 
வெனர் வெட்டப்படுகிறது . 


மர இடையீட்டுப் பிரிவுகள் வெனீர் தயாரிப்பாளர்களிட 
மிருந்து இறுக்கமாக மூடப்பட்ட , வலுவான பெட்டிகளில் வருகின் 
றன . இப் பெட்டிகள் பலகைகளைக் கெடாமலும் , உடையாமலும் 
பூரணமாகக் காப்பாற்ற உதவுகின்றன . ஒவ்வொரு பெட்டியும் , 
படித்தரத்திற் கேற்ப , கீழ்கண்ட விபரங்களுடன் இருக்கவேண்டும் . 
( 1 ) தயாரிப்பாளர் பெயர் , ( 2 ) வெனீர் 

அளவுகள் , 
( 3 ) எந்த மரத்திலிருந்து செய்யப்பட்டது என்ற விபரம் , ( 4 ) ஒரு 
பெட்டியில் உள்ள பலகைகளின் எண்ணிக்கை . இந்தப் பலகைகள் 
பெட்டிகளிலிருந்து கவனமாக எடுக்கப்பட்ட பின் அவை " லீச்சிங் 
முறைக்கு (leaching treatment ) உட்படுத்தப்படுகின்றன . 


பலகை 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


115 


தவீன மின்கல அடுக்குகளில் மர இடையீட்டுப் பிரிவுகள் 
மட்டான அளவில் தான் உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


கடினமான இரப்பரால் ஆன இடையீட்டுப் பிரிவுகள் ( மீஃபோர்- mipor ) 

குறைந்த அளவில் கிடைக்கும் இயற்கை இரப்பரால் , தற் 
போது இந்த இடையீட்டுப் பிரிவுகள் தயாரிக்கப்படுகின்றன . 
இயற்கை இரப்பருடன் “ சிலிக்கா ஜெல் " ( silica gel ) , கந்தகம் 
இரண்டையும் சேர்த்து வல்கனைசேஷன் ( vulcanization ) மூலம் 
மீஃபோர் தயாரிக்கப்படுகிறது . 

காடி வெட்டப்பட்ட ( grooved ) மீஃபோர் இரண்டு வழிகளில் 
தயாரிக்கப்படுகிறது . மீஃபோர் தடித்த பலகைகளாகத் தயாரிக் 
கப்பட்டு , மில்லிங் கட்டர் " ( milling cutter) வெட்டு இயந்திரத் 
தின் உதவியால் காடிகள் அவற்றில் வெட்டப்படுகின்றன . இது 
பலகையின் மேற்பரப்பில் விலா எலும்பு போன்ற அமைப்பைத் தரு 
கிறது . காடி வெட்டும்போது அதிகமான இரப்பர் சேதமாவது 
தான் இம் முறையில் உள்ள முக்கிய குறைபாடு ஆகும் . இதனால் 
நீண்ட , அகலக் குறைவான துளைகள் கொண்ட மீஃபோர் , வழ 
வழப்பான மீஃபோரின் விலையைவிடப் பல மடங்கு அதிகம் . 
இரண்டாவது வழியில் வழவழப்பான மீஃபோர் பலகைகள் 
அச்சுகளில் வைத்து அழுத்தப்படுகின்றன . இவ்வச்சுகள் , பல 
கையில் இரப்பர் வட்டமாக அல்லது நீண்ட வட்டமாகத் தூக்கிக் 
கொண்டிருக்கும்படி செய்கின்றன . இவ்வாறு தூக்கிக் கொண் 
டிருக்கும் அமைப்பு , விலா எலும்பு போன்ற அமைப்புக்குச் சரியான 
தாக அமைகிறது . இவ்வழியில் இயற்கை இரப்பர் சேதமாக்கப் 
படாமல் சேமிக்கப்படுவதால் , இது முன்னதைவிடச் சிறந்த வழி 
ஆகும் . 

மிகச் சிறந்த வகை இடையீட்டுப் பிரிவுகளில் மீஃபோர் 
ஒன்றாகும் . எங்கு குறுக்குச் சுற்று ஏற்படாமல் நம்பிக்கையுடன் 
தடுக்கவேண்டுமோ அங்கு இது மிகவும் 

மிகவும் தேவைப்படுகிறது . 
மீஃபோர் இடையீட்டுப் பிரிவாக உபயோகிப்பதால் , நீண்ட கால 
உழைப்புத் தரக்கூடிய இரு தட்டுகளுக்கு இடையே குறைந்த 
இடைவெளி கொண்ட பல்வேறு 

மின்கலன்களை 
உருவாக்க முடிகிறது . 

மீஃபோரின் குறைகளாவன : ( 1 ) மின்பகு திரவம் இதனுள் 
செல்லும் வீதம் , மற்றவற்றுடன் ஒப்பிடும் போது குறைவு , ( 2 ) இது 


வகையான 


*சிலிக்கா ஜெல் , சிலிக்கா டைஆக்லைடும் , நீரும் கலந்த கூழ் போன்ற 
பொருள் . 


" 120 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


குறைவாகக் கிடைப்பது , ( 3 ) மிக மெல்லிய ( 0.2 மி.மீ. முதல் 0.3 
மி.மீ. வரை) வகையில் இவை மிகத் தேவையானபோதிலும் , 
இன்னும் இவை தயாரிக்கப்படுவதில்லை . 


மிப்பிளாஸ்ட் 


மிப்பிளாஸ்ட் , மிக நுண்ணிய துளைகள் கொண்ட வினைல் 
குளோரைடு பிளாஸ்டிக் பொருளால் ஆனது . இது “ பேக்கிங் ” 
( backing ) முறையில் தயாரிக்கப்பட்டது . இவ்வகை இடையீட்டுப் 
பிரிவுகள் , மின்பகு திரவத்தால் உடனடியாக நிரப்பப்படுகின்றன . 
இவை தேவையான , கட்டுமான வலிமை உடையவை . மேலும் 
இவை மிக அதிக , நிலைத்த வேதியியல் அமைப்பு கொண்டவை . 
இவற்றின் நுண்துளைகளில் உள்ள மின்பகு திரவத்தின் மின் 
தடை , ஏனையவற்றுடன் ஒப்பிட , சுமாரான குறைந்த மதிப்பு 
உடையது ஆகும் , 


மிப்பிளாஸ்ட் இடையீட்டுப் பிரிவுகள் பல்வேறு அளவுகளில் 
தயாரிக்கப்படுகின்றன . இதில் 0 • 2 முதல் 0 3 மி.மீ. தடிப்புள்ள 
மெல்லிய வகை இடையீட்டுப் பிரிவுகள் கூடத் தயாரிக்கப்படுகின் 
றன . மிப்பிளாஸ்ட் தயாரிக்க முதலில் தேவைப்படும் ( வினைல் 
குளோரைடு பிசின் , vinyl chloride resin ) பொருள் எப்போதும் 
உடனே 

கிடைக்கக் கூடியது . இவ்வனுகூலங்கள் யாவும் , 
மிப்பிளாஸ்டை இடையீட்டுப் பிரிவுகள் தயாரிக்க ஒரு சிறந்த 
பொருளாகச் செய்கின்றன . 


தற்சமயம் , துவக்க வகை மின்கல அடுக்குகளிலும் , ஏனைய 
வகை மின்கல அடுக்குகளிலும் மிப்பிளாஸ்ட் இடையீட்டுப் 
பிரிவுகள் உபயோகப்படுத்தபடுகின்றன . 


துளைகள் கொண்ட இடையீட்டுப் பிரிவுகள் 
அலை போல் மேடு 

பள்ளமுள்ள துளைகள் கொண்ட 
வினைல் குளோரைடு பிளாஸ்டிக்கால் ஆன இடையீட்டுப் பிரிவு 
களும் , துளைகளும் , அகலம் குறைந்த , நீண்ட துளைகள் கொண்ட 
எபோனைட் இடையீட்டுப் பிரிவுகளும் ( படம் 41 ) , வேறு பல நுண் 
துளைகள் கொண்ட இடையீட்டுப் பிரிவுகளுடன் சேர்த்து , மின் 
வாய்த் தட்டுகளுக்கு இடையே இடம் தரும் பொருள்களாக 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . அமிலம் நேர் மின்வாய்த் தட்டு 
களை அடையவும் இவை பயன்படுகின்றன . காரீய பெராக்ஸைடு 
நுண்துளைகள் கொண்ட இடையீட்டுப் பிரிவுகள் மீது நேரடியாக 
ஆக்ஸிகரணம் செய்யாமல் தடுக்கவும் இவை 

இவை உதவுகின்றன . 


மின்பகு திரவமும் , இடையீட்டுப் பிரிவுகளும் 


121 


நேர் மின்வாய்த் தட்டுகளிலிருந்து ஊக்கப் பொருள்கள் உதிராம 
லிருக்கவும் இவை ஓரளவு உதவுகின்றன . 


கம்பளி கொண்ட கண்ணாடி நுண்ணிழை இடையீட்டுப் பிரிவுகள் 

நேர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள்கள் 
அத்தட்டுகளிலிருந்து இடம் பெயராமலிருக்க இவ்வகை இடை 
யீட்டுப் பிரிவுகள் முக்கியமாக உபயோகப்படுத்தப்படுகின்றன . 
அதே நேரத்தில் இவை மின்பகு திரவத்தைத் தேக்கி வைக்கவும் 
உதவுகின்றன . இவை மரம் அல்லது தொகுப்பு முறையில் 
தயாரிக்கப்பட்ட இடையீட்டுப் பிரிவுகளுடன் சேர்த்தே 
எப்போதும் பயன்படுத்தப்படுகின்றன . இவற்றை உபயோகிப்ப 
தால் துவக்க வகை காரீய - அமில மின்கல அடுக்குகளின் பயன் 
தரும் காலம் கணிசமான அளவு கூடுகிறது . 


கம்பளி கொண்ட கண்ணாடி நுண்ணிழை இடையீட்டுப் 
பிரிவுகள் மெல்லிய தகடுகளாகத் தயாரிக்கப்பட்டு மாவுப் பொருள் 
( starch ) அல்லது செயற்கை ஒட்டுப் பிசின் ( synthetic resin 
binder ) கொண்டு ஒட்டி வைக்கப்படுகின்றன . 


ப்ளாஸ்டிபோர் ( Plastipor ) 

இந்த இடையீட்டுப் பிரிவு நுண் துளைகளில் உள்ள மின்பகு 
திரவத்திற்கு மிகக் குறைந்த தடையைத் தருகின்றன . இவற்றில் 
உள்ள வளைந்த நுண்துளைகள் காரீய “ டென்ட்ரைடீஸ் ” ( lead 
dendrites ) மரம்போல் உருவாவதைத் தடுக்கின்றன . 

வி . ஈ . வோய்ட்சிகோவிட்ச் ( V.E. Voitsekhovich ) குறிப்பிட்ட 
இந்த இடையீட்டுப் பிரிவுகள் வினைல் பர்குளோரைடு , ரெஸின் , 
அசிடோன் , சோடா ஆகியவற்றால் செய்யப்படுகின்றன . சோடா 
நுண் துளைகள் உண்டாக்க உதவுகிறது . இடையீட்டுப் பிரிவுகள் 
தயாராகும் போது சோடா நுண் துளைகளிலிருந்து கழுவி விடப்படு 
கின்றது . சோடாவின் அளவை மாற்றி , இடையீட்டுப் பிரிவுகளில் 
உள்ள நுண் துளைகளையும் , அவற்றின் பரிமாணத்தையும் கட்டுப் 
படுத்த முடிகிறது . கிடைக்கும் நல்ல இடையீட்டுப் பிரிவுகளில் 
இது ஒன்றாகும் . 


ஆஸ்போபோர்டு ( Asboboard ) 

கல்நார் அட்டைப் பலகை ( asbestos cardboard ) என்பது 
சுருக்கமாக ஆஸ்போபோர்டு எனப்படுகிறது . இது தரத்தில் 
குறைந்த , மலிவான இடையீட்டுப் பிரிவு . 


-122 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மர இடையீட்டுப் பிரிவுகளுக்குப் பதிலாக உபயோகிக்க 
இவ்வகை, ப்பி , பி . ஷிவோடின்ஸ்கி( P. B. Zhivotinsky ) யால் 
தயாரிக்கப்பட்டது . தயாரிப்பதில் உள்ள எளிமையின் காரணத் 
தாலும் , இதற்குத் தேவையான பொருள்கள் எப்போதும் தயாராக 
இருப்பதாலும் , உலர்ந்த நிலையில் மின்னூட்டமுற்ற மின்கலன் 
களில் உபயோகிக்கப்படலாம் . மர இடையீட்டுப் பிரிவுகள் போல் 
இவையும் கந்தக அமிலத்தால் சிதைவுறுகின்றன . மிப்பிளாஸ்ட் , 
பிளாஸ்டிபோர் , அல்லது மீஃபோர் இடையீட்டுப் பிரிவுகள் 
கொண்ட மின்கலன்களைவிட ஆஸ்போபோர்டு இடையீட்டுப் 
பிரிவுகள் கொண்ட மின்கலன்கள் குறைந்த பயன் தரும் காலம் 
கொண்டவையாகும் . 


3. மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


எல்லா மின்கல அடுக்குகளின் பயன்தரும் காலமும் , தடங்க 
லில்லாத இயக்கமும் , அவற்றை இயக்கவேண்டிய விதிமுறைகளைக் 
கடைப்பிடிப்பதிலும் , அவற்றை முறையாகக் கவனிப்பதிலும் , 
சரியான காலங்களில் பரிசோதனை செய்வதிலும் , எல்லாவித 
சிக்கல்களை நீக்குவதிலும் மிக அதிகமாகச் சார்ந்துள்ளன . 


மின்கல அடுக்குகளின் கவனிப்பு , இயக்கம் இரண்டிற்கும் 
சொல்லப்பட்டுள்ள விதிகள் , முக்கியமாக , பின்வருவனவற்றைக் 
குறிப்பிடுகின்றன : சரியான வீதத்தில் மின்கல அடுக்குகள் 
மின்னூட்டத்தையும் மின்னிறக்கத்தையும் பெறுதல் , மின்பகு 
திரவம் தேவையான அடர்த்தியில் வைக்கப்படுதல் , திரவம் சுத்த 
மாக வைக்கப்படுதல் , மின்கல அடுக்குகள் சுத்தமாக வைக்கப் 
படுதல் . 


17. காரீய-அமில மின்கல அடுக்குகளின் கவனிப்பிற்கான பொது 

விதிகள் 

எதிர் மின்னேற்றம் (reduction ) செய்யமுடியாத காரீய 
சல்ஃபேட் உருவாகி , மின்கல அடுக்குகள் பழுதடையாமலிருப் 
பதைத் தவிர்க்க கீழ்கண்ட விதிகளைக் கவனமாகக் கடைப்பிடிக்க 
வேண்டும் : 

( 1 ) தட்டுகளுக்கு மேல் 10 முதல் 15 மி.மீ. உயரம் வரை 
மின்பகு திரவம் நிற்கும்படி வை . முறையாக அத்திரவத்தின் 
அடர்த்தியைச் சோதிக்கவும் . 


( 2 ) மின்வாய் கோடி முனைகளுக்கு இடையே உள்ள மின் 
னழுத்தம் 1-7 வோல்ட்டுக்குக் குறைய ஒருபோதும் அனுமதிக்கக் 
கூடாது . 


124 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


| 


( 3 ) மின்கல அடுக்குகளை , அவற்றிற்கென வரையறை செய் 
யப்பட்ட மின் தேக்குத்திறனின் முழு அளவிற்கு எப்போதும் 
மின்னூட்டம் செய் . 


(4 ) மின்கல அடுக்குகளுக்குச் செய்யவேண்டிய மறு மின் 
னூட்டத்தை முறையாகச் செய் . 


( 5 ) மின்கல அடுக்குகள் , பாதி அல்லது முழு மின்னிறக்கம் 
நடந்த நிலையில் இருக்கும்படி ஒருபோதும்விடக் கூடாது . 


கடைகளில் விற்கப்படும் கந்தக அமிலமும் , சுத்தமான நீரும் 
மின்வாய்த் தட்டுகளை அழித்துவிடும் என்பதால் இவை இரண் 
டையும் உபயோகிக்க ஒருபோதும் அனுமதிக்கப்படுவதில்லை . 
மின்பகு திரவம் அசுத்தமாகும்போது , அந்நிய , வேண்டாப் 
பொருள்கள் தட்டுகளுக்கு இடையே வந்துவிடலாம் . மின்வாய்த் 
தட்டுகளிலிருந்து ஊக்கப் பொருள்கள் உதிரும்போதும் இம்மாதிரி 
ஏற்படலாம் . பலதரப்பட்ட வண்டல்கள் , அதிகமான அளவில் 
மின்கலனின் அடிப்பாகத்தில் குவியலாம் . இதன் காரணமாகத் 
தட்டுகளுக்கிடையே குறுக்குச் சுற்று ( short circuit ) நடைபெறு 
கிறது . இது மின்பகு திரவத்தின் அடர்த்தியைக் குறைக்கிறது . 
மேலும் மின்கல அடுக்கின் மின்னழுத்தத்தையும் குறைக்கிறது . 
மின்பகு திரவத்தில் அசுத்தமிருப்பது தெரிந்ததும் , மின்பகு 
திரவம் , ஒவ்வொரு மின்கலனிலிருந்தும் வெளியே எடுக்கப்படு 
கிறது . இந்த மின்கலன்கள் , காய்ச்சி வடிகட்டிய நீரால் நிரப்பி , 
2 அல்லது 3 மணி நேரம் விட்டுவைக்கப்படுகிறது . மின்கலன் 
களைக் கழுவி , வெளிவரும் நீர் சுத்தமாக வெளிவரும்வரை , அவை 
காய்ச்சி வடிகட்டிய நீரால் கழுவப்படும் . இதற்குப்பின் , மின் 

மின்பகு திரவத்தால் மறுமுறை நிரப்பப்பட்டு , மின் 
னூட்டம் செய்யப்படுகிறது . 


கலன் 


வழக்கமான மின்னோட்டத்தில் மின்கலன்களை அதிக நேரம் 
மின்னூட்டம் நடைபெறச் செய்வதும் , மிக அதிக மின்னோட் 
டத்தில் குறைந்த நேரம் மின்னூட்டம் நடைபெறச் செய்வதும் , 
மின்கல அடுக்குகளுக்குச் சம அளவில் ஆபத்தைத் தரும் . அபரி 
மிதமான , நீண்ட நேர மின்னூட்டத்தால் , மின்கலன்களின் 
அடியில் ஏராளமான வண்டல் படிகிறது . எதிர் மின்வாய்த் தட்டு 
களின் மேல் ஓரங்களில் பாசிபோல் கடற்பஞ்சு போன்ற காரீயம் 
வளர்கிறது , மின்வாய்த் தட்டுகள் கூனுகின்றன . அவற்றின் ( முக் 
கியமாக நேர் மின்வாய்த் தட்டுகளின் ) உழைப்புக் காலம் குறைக் 
கப்படுகிறது . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


125 


அதிகமான மின்னோட்டத்துடன் கூடிய மிக நீண்ட நேர 
அதி மின்னூட்டம் நேர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் 
பொருள்களைச் சிதைவுற வழிவகுக்கிறது . இதனால் மின்கலன்கள் 
அவற்றின் மின் தேக்குத்திறனை இழக்க எடுத்துக்கொள்ளும் 
வழக்கமான கால அளவுக்கு முன்பே தங்கள் மின் தேக்குத் 
திறனை இழந்துவிடுகின்றன . 


மின்பகு திரவத்தின் , மிதமிஞ்சிய அடர்த்தி , “ கிரிடு ” களை 
அரிக்கவும் , மின்கல அடுக்குகளின் உழைக்கும் காலத்தைக் 
குறைக்கவும் , அவற்றின் இயக்கத்தின் தன்மையைக் குறைக்கவும் 
செய்கிறது . குறைந்த வெப்ப நிலைகளில் அதிக அடர்த்தியுள்ள 
மின்பகு திரவத்துடன் மின்கல அடுக்குகளை இயக்குவது தகுந்த 
தாகும் . இதற்குக் காரணம் அதிக அடர்த்திகொண்ட மின்பகு 
திரவம் இதைவிடக் குறைந்த வெப்பநிலையில் உறைவதுதான் . 


துவக்க 


வகை மின்கல அடுக்குகளை 


18 , மின்பகு திரவத்தால் 

நிரப்புதல் 


துவக்க வகை மின்கல அடுக்குகள் உபயோகப்படுத்தப் 
படும் மண்டலங்களின் தட்பவெட்பநிலை , மின்கலன்களில் 
உபயோகப்படுத்தப்பட்டுள்ள இடையீட்டுப் பிரிவுகளின் வகை 
ஆகிய இரண்டிற்கும் தக்கபடி வெவ்வேறு அடர்த்தி கொண்ட 
மின்பகு திரவத்தால் , இந்த மின்கல அடுக்குகள் நிரப்பப்படு 
கின்றன ( அட்டவணை 34 ) . 


அட்டவணை 35 - ல் பல்வேறு துவக்க வகை மின்கல அடுக்கு 
களுக்குத் தேவையான மின்பகு திரவத்தின் சுமாரான அளவு 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


மின்கல அடுக்குகளை நிரப்ப ஊற்றப்படும் மின்பகு திரவத்தின் 
வெப்ப நிலை 25 ° செ . - ஐவிட அதிகமாக இருக்கக் கூடாது . பாது 
காப்பிற்காக வைக்கப்பட்டுள்ள வினைல் குளோரைடு ( vinyl 
chloride ) திரையின் மேல் மட்டத்திற்கு மேலாக 10 முதல் 
15 மி.மீ. உயரத்திற்கு மின்பகு திரவத்தின் மேல் மட்டம் இருக்க 
வேண்டும் (படம் 42 ) . விசேஷமான வால்வு (valve) கொண்ட 
இரப்பர் குழாய் உதவியுடன் மின்பகு திரவத்தை மின்கலன்களில் 
ஊற்றுவது சௌகரியமானது ( படம் 43 ) . 


120 


சேமிப்பு மீன்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இந்த வால்வினுள் ஒரு இரப்பர் குழாய் பொருத்தப்பட் 
டுள்ளது . வினைல் பிளாஸ்டிக்காலான ஊற்றும் நுனிக்குழலுடன் 
அந்த இரப்பர் குழாயின் ஒரு முனையும், அடுத்த முனை மின்பகு 
திரவம் உள்ள ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும் அல்லது 
எடுத்துச் செல்லக்கூடிய பாத்திரத்துடன் நன்கு இணைக்கப் 


படம் 43 


படம் 42 
மின்பகு திரவத்தின் மேல் மட்டத் 

தைச் சரிபார்த்தல் 


மின்பகு திரவத்தை நிரப்பப் பயன்படும் 

குழாயும் வாலவும் 
1. இரப்பர் குழாய் ; 2. வால்வு ; 3. ஸிக் 
னல் 

விளக்கு ( signal lamp ) ; 
4 , PVC நுனிக் குழல் ; 5. முன்னிரு 

இருந்த 
நிலைக்குக் . கொண்டுவரும் விற்சுருள் 
கொண்ட கைப்பிடி ( handle with 
return spring ) 


பட்டுள்ளது . 

இந்த வால்வினில் உள்ள திருகு கொண்ட 
கைப்பிடியை ஒரு விற்சுருள் அழுத்திக் கொண்டுள்ளது . கைப் 
பிடியின் வெளியே தெரியும் முனை அழுத்தப்படாத நிலையிலிருக்கும் 
போது அதன் மறு முனை இரப்பர் குழாயை வால்வின் உடலோடு 
நன்றாக நெருக்கி , மின்பகு திரவம் மின்கலன்களின் உள் செல்லாத 
படி செய்கிறது . 


மின்கலனிலுள்ள மின்பகு திரவத்தின் மட்டத்தைக் கட்டுப் 
படுத்த வால்வில் ஒரு குறிகாட்டும் ( signal ) கருவி இருக்கிறது . 
பாதுகாப்பிற்காக உள்ள திரையின் மேல் மட்டத்திற்கு மேல் 
15 மி . மீ . உயரத்திற்கு அதிகமாக மின்பகு திரவத்தின் மட்டம் 
உயரும்போது குறிகாட்டும் மின் விளக்கு எரிகிறது . உடனே 
மின்பகு திரவத்தின் ஓட்டம் நிறுத்தப்படுகிறது . 


முதல்மின் 


அட்டவணை34 மின்பகுதிரவத்தின்தேவைப்படும்அடர்த்திபருவகாலத்தையும்,மண்டலங்களின்தட்பவெட்பநிலையையும்சார்ந்திருத்தல் 

15செ.க்குச்சரிசெய்யப்பட்டமின்பகுதிரவத்தின்அடர்த்திகி.க.க.மீ. 

முதல்மின்னூட்டத்திற்குமுன்லவக்கப்படவேண்டியது 
மரத்தாலான இடை 

யீட்டுப்பிரிவுகள்அல்மீட்போர்,மீப்பிளாஸ்ட்,ஆஸ்போ மண்டலத்தின்தட்பவெட்ப 

லதுமரசம்பந்தப்போர்டுஇடையீட்டுப்பிரிவுகள் பருவகாலம் 

பட்டஇடையீட்டுப் நிலை(climaticregion) 

அல்லதுஇவைசம்பந்தப்பட்டனூட்டஇறு பிரிவுகள்கொண்ட 

பிரிவுகள்யில்ஊற்றப் 
மின்கல 

அடுக்குகொண்டமின்கலஅடுக்குகள்படவேண்டி கள் 

யது 
மின்னூட்டம்செய்யப்மின்னூட்டம்செய்முன்னதாகமின் பட்ாத 

யப்படாதனூட்டமான 

( 
non 
- 
charged 
) (non-charged)(dry-charged) 1.ஐரோப்பியகண்டத்தின் குளிர்காலம் 

1340 12801310 

1310 தட்பவெட்பநிலையுடைய மண்டலமும்,-40°செ.க் குக்குறைந்தகுளிர்கால வெப்பநிலை" 

கோடை 

1300 12401270 

1270 
2.--40•செ.க்குக்குறைந்த 
குளிர்காலவெப்பநிலை யுடையவடக்குமண்ட லங்கள் 

வருடமுழுவதும் 

1510 1250/1290 

1290 
8.-80°செ.வரைசெல்லும் குளிர்கால வெப்பநிலை யுள்ளமத்தியமண்டலங் கள் வருடமுழுவதும்1300 

12401270 

1270 4.தெற்குமண்டலங்கள் வருடமிழுவதும் 1280 

12201250 

1250 


128 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


எல்லா மின்கலன்களும் , மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்டதும் 
அவற்றின் வெளிப்புறம் முழுவதும் சுத்தமான , துடைப்புப் பொரு 
ளால் ( waste ) ஈரமில்லாமல் துடைக்கப்படுகிறது . 

அட்டவணை 35 
துவக்க வகை மின்கல அடுக்குகளை நிரப்பத் தேவையான 

மின்பகு திரவத்தின் அளவு 


மின்கல 


மின்கல 
அடுக்கு 
வகை 


ஒரு மின்கல 
அடுக்கிற்குத் 
தேவையான 
மின்பகு திர 
வம் ( லிட்டர் ) 


அடுக்கு 


ஒரு மின்கல 
அடுக்கிற்குத் 
தேவையான 
மின்பகு திர 
வம் ( லிட்டர் ) 


வகை 


3ST - 60 
3ST - 70 
3ST.841 
3ST - 98 
3ST - 135 


2 : 2 
2-5 
2.7 
3.5 
4.8 


6ST- 42 
6ST- 54 
6ST- 68 
6ST - 128 


3.0 
3.8 
50 
7.2 


ய 


19. துவக்க வகை காரீய - அமில மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் 

செய்தல் 
மின்னூட்டம் செய்வதற்கு மின்கல அடுக்குகளைத் தயாரித்தல் : மின் 
கல அடுக்குகளை மின்னூட்டம் செய்வதற்குக் கீழ்கண்ட வழிமுறை 
கடைப்பிடிக்கப்படுகிறது . 

மின்கல அடுக்குகள் ஈரமில்லாமல் துடைக்கப்படுகின்றன . 
கோடி மின்வாய் முனைக் கம்பங்களிலும் கேபிள் ” ( cable ) 
இணைப்புகளிலும் ஆக்ஸைடுகளில்லாமல் துடைக்கப்படுகின்றன . 
மின்கலனின் மூடிகளிலுள்ள செருகிகள் நீக்கப்படுகின்றன . 


( 


-- 


( 0 ) 


( b ) 


படம் 44 
மின்கலன்களின் தொடர் இணைப்பு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் . இயக்கமும் 


மின்வாய் கோடி முனைகளுக்கும் , மூடிக்கும் பாதுகாப்பிற்காக 
மூடிகள் ( ஏதாவது ) இருக்குமானால் அவைகள் நீக்கப்படுகின்றன . 


மின்கலன்களில் , மின்பகு திரவத்தின் மட்டம் சோதிக்கப் 
படுகிறது . ஒருக்கால் திரவ மட்டத்தின் உயரம் குறைவாக 
இருக்குமானால் , காய்ச்சி வடிநீர் சேர்க்கப்பட்டு திரவ மட்டம் 
தேவையான உயரத்திற்குக் கொண்டுவரப்படுகிறது . மின்கலனில் 
மின்பகு திரவம் ஊற்றி வைக்கப்பட்டுள்ள துவாரத்தை மூடியுள்ள 
செருகியின் அடியிலுள்ள அடைப்பு ( seal ) செய்யும் வளையங்களும் 
( washers ), துளைகளிலுள்ள “ துளை ” குழாய்களும் நீக்கப்படு 


கின்றன . 


சூடேற்றப்பட்ட குத்தூசி ( awl ) யை “ வென்ட் துவாரங் 
களில் 3 மி.மீ. ஆழத்திற்குச் செலுத்தி , அத் துவாரங்கள் சுத்தம் 
செய்யப்படுகின்றன . 


மின்கல 

அடுக்குகள் , மின்னூட்டம் நடைபெறுமிடத்தில் 
அடுக்கு மாடத்தில் (rack ) வைக்கப்பட்டு . பக்க இணைப்பாகவோ , 
தொடர் இணைப்பாகவோ மின்னூட்டம் செய்யப்படும் வழிக்குத் 
தக்கவாறு சேர்க்கப்படுகின்றன . 


மின்கலன்களின் தொடர் இணைப்பு ( நேர்திசை மின்னோட்டம் 
தரும் வேறு மூலங்களுடன் ) இந்த ( தொடர் ) இணைப்பில் ஒரு 
மின்கலனின் எதிர் மின் வாய் முனை அடுத்த மின்கலனின் நேர் மின் 
வாய் முனையுடன் சேர்க்கப்படுகிறது . இவ்வாறு இது தொடரப் 
படுகிறது [ படம் 44 ( a ) ] . 


இந்த வித இணைப்பு மின் சுற்று படத்தில் வசதியாகக் 
காட்டப்பட்டுள்ளது ( படம் 44 , b )] . எதிர் மின்வாய் தடித்த , சிறிய 
கோட்டினாலும் , நேர் மின்வாய் மெல்லிய ( நீண்ட ) கோட்டினாலும் 
படத்தில் குறிக்கப்படுகின்றன . 


மின்கலன்கள் தொடர் இணைப்பில் உள்ளபோது , மின்கல 
அடுக்கின் 

மின் இயக்குவிசை , எல்லா மின்கலன்களின் மின் 
இயக்குவிசைகளின் கூட்டுத் தொகைக்குச் சமம் . 


E = E1 + Ez + E3 + . - + En 
இங்கு E- மின்கல அடுக்கின் மின் இயக்குவிசை , E1 , Eg , E3 . . . 
En - தனிப்பட்ட மின்கலன்களின் மின் இயக்குவிசைகள் , 

8 


180 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ஒவ்வொரு மின்கலனுக்கும் , அக மின்தடை ( internal 
resistance ) இருப்பதால் , மின்கல அடுக்கின் மொத்த அக மின் 
தடை , எல்லா மின்கலன்களின் அக மின்தடையின் கூட்டுத் 
தொகைக்குச் சமம் . 

ro = r1 + ra + rs + . . . + ra 
இங்கு 10 - மின்கல அடுக்கின் மொத்த அக மின்தடை ; 11 , / srs ,. . . 
re- தனிப்பட்ட மின்கலன்களின் அக மின் தடைகள் . 

தொடர் இணைப்பில் உள்ள மின்கலன்களைக் கொண்ட ஒரு 
மின்கல அடுக்கு புறமின் தடை ( external resistance ) r-உடன் 
இணைக்கப்பட்டால் அந்த மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் 

E 
I = 

1. + 
இங்கு E - மின்கல அடுக்கின் மின் இயக்குவிசை 

ro - மின்கல அடுக்கின் அக மின்தடை 
r - மின் சுற்றிலுள்ள புற மின்தடை . 


உதாரணம் 

கொடுக்கப்பட்டுள்ள மின்கல அடுக்கின் மூன்று மின்கலன் 
களின் மின் இயக்குவிசை E1 = 1 5 வோ .; Eg = 1-3 வோ .; Es = 
1-25 வோ . அவற்றின் அக மின்தடை 1 = 0 • 2 ஓம் , g = 0 • 3 ஓம் , 
rs = 0 • 1 ஓம் . புற மின் தடை = 4-4ஓம் உடன் மின்கல அடுக்கைத் 
தொடர்பாக இணைக்கும்போது , அந்த மின் சுற்றிலுள்ள மின்னோட் 
டத்தைக் கணக்கிடு . 


மின்கல அடுக்கின் மின் இயக்கு விசை 

E = E1 + E : + Es 
= 1 : 5 + 1 • 3 + 1 • 2 

= 4 வோ . 
மின்கல அடுக்கின் அக மின்தடை 

ro = 0 • 2 + 0 + 3 + 0-1 ஓம் 

= 0.8 ஓம் 
ஃசுற்றிலுள்ள மின்னோட்டம் 

E 
I = . 
ro + r 

4 ( வோ . ) 
( 0-6 + 4-4 ) ( ஓம் ) 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


181 


உதாரணம் 

ஒவ்வொரு மின்கலனின் அக மின் தடை 0.2 ஓம் கொண்ட 
நான்கு ஒத்த மின்கலன்கள் தொடர் இணைப்பிலுள்ளது ; மொத்த 
மின் இயக்குவிசையைக் கணக்கிடு . மின்சுற்றில் உள்ள புற மின் 
தடை 3 ஓம் என்பதும் மின்சுற்றுக்குக் கொடுக்கப்படும் மின் 
னழுத்தம் 4-42 வோ . என்பதும் அறிக . 


ஓமின் விதிப்படி புற மின் சுற்றில் செல்லும் மின்னோட்டம் 


1 = * 


4-42 ( வோ . ) 

3 ( ஓ ) 
1 : 475 ஆ . 


- 


4 மின்கலன்களின் மொத்த அக மின்தடை 

Te = r1 + ra + rs + r4 
= 0-2X4 ஒ. 


= 0.8 ஓ . 


அக மின் தடையில் ஏற்படும் மின்னழுத்த குறைவு 

to = lr 

= 1475 ( ஆ ) x 0.8 ( ஓ ) 
= 1 18 ( வோ . ) 


புற மின் சுற்றுக்குத் தரப்படும் மின்னழுத்தம் , அக மின்னழுத் 
தக் குறைவு ஆகிய இரண்டின் கூட்டுத் தொகையே , மின்னோட் 
டம் தரும் மூலத்தின் ( source ) மொத்த மின் இயக்குவிசையாகும் . 


மொத்த மின் இயக்குவிசை 

E = u + u . 
= [ 4 : 42 + 1-18 ) வோ , 
= 5 : 6 வோ . 


( மின்கலன்களின் மின் இயக்குவிசை சம் மதிப்பு உடைய 
தாகக் கொண்டால் ) ஒவ்வொரு மின்கலனின் மின் இயக்குவிசை 
5.6 

= 1 • 4 வோ . 
4 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


எங்கெங்கு மின் சுற்றில் மின்னோட்டம் நடைபெற ஒரு மின் 
கலத்தின் மின் இயக்குவிசை போதவில்லையோ அங்கெல்லாம் 
மின்கலன்களின் தொடர் இணைப்பு கையாளப்படுகிறது . 
உதாரணமாக திறன் நிலையங்களில் ( power stations ) கட்டுப் 
படுத்தும் சுற்றுக்கும் , “ ஸிக்னல் ” சுற்றுக்கும் , 120-220 வோ . 
நேர் திசை மின்னோட்டம் ( D. C. ) தேவைப்படுகிறது ; ஆகையால் 
திறன் நிலைய மின்கல அடுக்கில் பல காரீய - அமில மின்கலன்கள் 
தொடராக இணைக்கப்பட்டிருக்கவேண்டும் . 


H 


மின்கலன்களின் பக்க 
இணைப்பு : இதில் எல்லா 
மின்கலன்களின் நேர் 
மின்வாய்களும் ஒன்றாக 
இணைக்கப்பட்டு அது 
மின்கல அடுக்கின் பொது 
நேர் மின்வாயாகிறது . 
இவ்வாறே எல்லா மின் 

கலன்களின் எதிர் மின் 
( b ) 

வாய்களும் ன் 
இணைக்கப்பட்டு 

அது 
படம் 45 

அடுக்கின் 
மின்கலன்களின் பக்க இணைப்பு பொது எதிர் மின்வாயா 

கிறது [ படம் 45 ( a ) ] . 
இத்தகைய இணைப்பு மின் சுற்று படம் 45 ( b ) - ல் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


மின்கல 


வெவ்வேறு மின் இயக்குவிசையுடைய பல மின்கலன்களைப் 
பக்க இணைப்பாகச் சேர்த்தால் , எந்த மின்கலனின் மின் இயக்கு 
விசை பெரியதாக உள்ளதோ அந்த மின்கலன் , புற மின் சுற்றில் 
மின்னோட்டம் செலுத்துவதுமட்டுமின்றி ஏனைய மின்கலன் 
களிலும் மின்னோட்டத்தைச் செலுத்தும் . இதனால் ஆற்றல் 
( energy ) விரயமாகிறது ; ஆகையால் பக்க இணைப்பிற்கு முக்கிய 
மான தேவை எல்லா மின்கலன்களும் சம மின் இயக்குவிசை 
உடையனவாக இருக்கவேண்டும் . பக்க இணைப்பிலுள்ள மின் 
கலன்களில் ஓடும் மின்னோட்டங்கள் சமமாக இருக்க , மின்கலன் 
களின் மின் இயக்குவிசைகள் மட்டும் 

இருப்பது 
போதாது ; அவற்றின் அக மின் தடையும் சம மதிப்பு உடையன 
வாக இருக்கவேண்டும் . 


சமம 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இபக்கிமும் 


13 


பக்க இணைப்பில் உள்ள பல மின்கலன்களின் தட்டுகளின் 
பரப்பிற்குச் சமமான . பரப்புடைய தட்டுகள் கொண்ட ஒரு ] மின் 
கலத்தின் மின் இயக்குவிசை பல மின்கலன்களைப் பக்க இணைப் 
பாகக் கொண்ட மின்கல அடுக்கின் மொத்த மின் இயக்கு 
விசைக்குச் சமமாக இருக்கும் ; ஆகையால் பல மின்கலன்களைப் 
பக்க இணைப்பாகக் கொண்ட மின்கல அடுக்கின் மொத்த மின் 
இயக்குவிசை எப்போதும் , ஒரு 

மின்கலனின் மின் இயக்கு 
விசைக்குச் சமம் . 

E = E1 = Es = E8 ! 


பக்க இணைப்பிலுள்ள எல்லா மின்கலன்களின் அக மின்தடை 
களும் சம மதிப்பு உடையதாக இருக்குமானால் , பல சம மதிப்பு 
உடைய தடைகளை பக்க இணைப்பாக உள்ள சுற்றில் , அவற்றின் 
சம மின் தடை : ( equivalent resistance ) ro = ஆகும் . 


இங்கு P1 = ஒரு மின்கலனின் அக மின்தடை 

n = பக்க இணைப்பில் உள்ள மின்கலன்களின் எண்ணிக்கை. 


மின்கலன்களைப் பக்க இணைப்பாகக்கொண்ட மின்கல அடுக்கு , 
புற மின்தடை r கொண்ட மின் சுற்றில் இணைக்கப்படும்போது , 
மின் சுற்றிலுள்ள மின்னோட்டம் 


I = 
rotr 

ஆகும் . 


ஒரு மின் சுற்றுக்கு மின்கல அடுக்கிலிருந்து தரப்படும் மீன் 
னோட்டம் அதிகப்படுத்த வேண்டியபோதெல்லாம் , மின்கலன் 
களின் பக்க இணைப்பு கைக்கொள்ளப்படுகிறது . 


உதாரணம் 

மின் இயக்குவிசை E = 2 வோ , அக மின் தடை ri = 0-6 
ஓமும் கொண்ட 3 கலன்கள் பக்க இணைப்பாகக்கொண்ட ஒரு 
மின்கல அடுக்கு , புற மின் தடை r = 3 ஓம் கொண்ட மின் சுற்றி 
லிருந்தால் , அச்சுற்றில் நடைபெறும் 

மின்னோட்டத்தைக் 
காண்க . 


மின்கல அடுக்கின் மின் இயக்குவிசை 

E = E = Eq = E - 2 வோ . 


154 . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கல அடுக்கின் அக மின்தடை 


R 


0.6 ( ஓ ) 


3 


- 


0.2 ஓம் 


மின் சுற்றிலுள்ள மின்னோட்டம் 

E 
rotor 


I = 


2 ( வோ . ) 
( 0.2 + 3 ) ( ஓ ) 


0.625 ஆ . 


உதாரணம் 

5 மின்கலன்களைப் பக்க இணைப்பாகக் கொண்ட ஒரு மின்கல 
அடுக்கு , 2.4 ஓ . புற மின் தடை கொண்ட மின் சுற்றிற்கு 
1.44 வோ . மின்னழுத்தத்தையும் , தன்னகத்தே நடைபெறும் 
அக மின்னழுத்தக் குறைவுக்கு 0.06 வோ -ஐயும் தருமானால் , 
ஒரு மின்கலனின் 

மின் இயக்குவிசையையும் , அக மின் தடை 
யையும் கணக்கிடுக . 


ஓமின் விதிப்படி புற மின் சுற்றில் நடைபெறும் மின்னோட்டம் 


4 


I 


-- 


1 


1 + 44 ( வோ .) 

2.4 ( ஓ ) 


0.6 ஆ . 


ஓமின் விதிப்படி மின்கல அடுக்கின் அக மின்தடை 


To = 


E - 1 
I 


= 


4o | 
T 


0.06 ( வோ .) 


-- 


0-1 ஓ . 


10-6 ( ஆ ) - 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


185 


ஒரு மின்கலனின் அக மின்தடை / = nra 

= 0.1 ( ஓ ) X5 

= 0-5 ஓ 
மின்கல அடுக்கின் மின் இயக்குவிசை 

E = u + us 
= ( 1 * 44 + 0-06 ) வோ . 

= 1.5 வோ , 
எனவே , ஒரு மின்கல அடுக்கின் மின் இயக்குவிசை 

E1 = Eg = Eg = Eq = E , = E = 1-5 வோ . 
தொடர் - பக்க இணைப்பு : பல மின்கலன்களைத் தொடராக 
இணைத்தத் தொகுதிகள் பல , பக்க இணைப்பில் உள்ள அமைப்பு 
தொடர் - பக்க இணைப்பாகும் [ படம் 48 ( a ) ] . 


HE 


பா 


-- 


( a ) 


( 5 ) 


படம் 46 

தொடர் பக்க இணைப்பில் மின்கலன்கள் 
இந்த அமைப்பின் மின்சுற்று படம் ( b ) - ல் கொடுக்கப்பட்டுள்ளது 
உதாரணம் : 

படம் 47 - ல் , நான்கு மின்கலன்கள் தொடராக இணைக்கப் 
பட்ட மூன்று தொகுதிகள் பக்க இணைப்பில் உள்ளன . ஒரு மின் 


--- + H 


படம் 47 


4 மின்கலன்களைத் தொடராகக் 
கொண்ட 3. தெ குதிகள் பக்க 
இணைப்பில் உள் 


----- 


136 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கலனின் மின் இயக்குவிசையும் அக மின் தடையும் முறையே 
1.4 வோ . , 0.3 ஓ ஆனால் , ஒரு தொகுதியின் மின் இயக்குவிசை , 

E = EI + E + Es + E4 
= 1.4 ( வோ .) X 4 
= 5.6 வோ . 


ஒரு தொகுதியின் அக மின்தடை 

தொ = r1 + is + rs + rt . 

= 0-3 + 03 + 0.3 + 0 • 3 (ஓம் ) 


- 


= 1.2 ஓம் . 


மின்கல அடுக்கின் அக மின்தடை 

1 • 2 ( ஓம் ) 

= 0 •4 ஓம் 
To = 

3 . 


Fro தொ 


n 


3.9 ஓம் . புற மின்தடை கொண்ட மின் சுற்றில் இந்த மின்கல 
அடுக்கு தரும் மின்னோட்டம் 

E 
I = 
rotr 

5-6 ( வோ ) 
( 04 + 3.9 ) ஓ . 


1.3 ஆ . 


மின்னூட்டத்திற்குத் தேவையான மின்னோட்டத்தைத் தரும் 
மூலத்தின் நேர் மின்வாய் முனையுடன் , மின்கல அடுக்கின் நேர் 
மின் வாய் முனையும் , மூலத்தின் எதிர் மின்வாய் முனையுடன் , மின் 
கல அடுக்கின் எதிர் மின்வர்யும் இணைக்கப்படுகின்றன . 

மின் சுற்றில் , மின்கல அடுக்குடன் ஒரு சுமை மின்தடை 
மாற்றி , தொடராக இணைக்கப்படுகிறது . இதில் உள்ள வழுக்குத் 
தொடுகை ( sliding contact) . சுமை மின்தடை மாற்றி உயர்ந்த 
பட்ச மின் தடை தருமாறு வைக்கப்படுகிறது . மின்னூட்ட 
மூலத்தில் உள்ள மின் தடை மாற்றியின் உதவியால் , ஒரு மின் 
கலனுக்கு 2.7 வோ . என்ற வீதத்தில் , மூலத்தின் மின்னழுத்தம் 
சரி செய்யப்படுகிறது . 


சுமை மின் தடை மாற்றியின் உதவியால் மின்னூட்டத்திற்குத் 
தேவையான அளவிற்கு மின்னோட்டம் கொண்டுவரப்படலாம் . 


குறைகடத்தி ( semi - conductor )வகை திருத்தியால் ( rectifier ) 
மின்னூட்டம் செய்யப்படவேண்டியதிருந்தால் , மின்கல அடுக்கு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


197 


அல்லது மின்கல அடுக்குகளைத் திருத்தியுடன் இணைக்காமல் , 
திருத்தியை மாறுதிசை மின்னோட்ட மூலத்துடன் இணைக்கக் 
கூடாது . இந்த நியதி மீறப்பட்டால் , திருத்தி பழுதடையலாம் . 


மின்கல அடுக்கை மின்னூட்டம் செய்ய , மின்கல அடுக்கின் 
+ குறியிட்ட கோடி மின்வாய் முனை , நேர் திசைமின்னோட்ட 
மூலத்தின் நேர் மின்வாய் முனையுடனும் , - குறியிட்ட கோடி மின் 
வாய் முனை , நேர் திசை மின்னோட்ட மூலத்தின் எதிர் மின்வாய் 
முனையுடனும் இணைக்கப்படுதல் வேண்டும் . நேர்திசை மின் 
னோட்ட மூலத்தின் மின்வாய் முனைகள் மீது , நேர் , எதிர் மின் 
வாய்கள் என்பதைக் காட்டும் + , - குறியீடுகள் இல்லாதபோது , 
இக்குறியீடுகளுடன் உள்ள எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய 
வோல்ட்மீட்டரின் உதவியுடன் , நேர் , எதிர் மின்வாய் முனைகள் 
கண்டுபிடிக்கவேண்டியது அவசியம் . வோல்ட்மீட்டர் இல்லாத 
போது கீழ்கண்ட முறைகளில் ஒன்றைக் கையாளலாம் . 


( 1 ) நேர்திசை மின்னோட்ட மூலத்தின் இரு மின்வாய் முனை 
களிலிருந்து வரும் இரு கம்பிகளின் முனைகளை , ஒன்றையொன்று 
நொடாமல் , ஒரு கண்ணாடிப் பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ள 
சிறிது அமிலம் கலந்த நீரில் அமிழ்த்து . எந்தக் கம்பி முனையின் 
அருகிலிருந்து அதிகமான வாயுக் குமிழிகள் வருகின்றதோ அக் 
கம்பி எதிர் மின்வாயாகும் . 

( 2 ) ஓர் உருளைக்கிழங்கை இரு பகுதிகளாக வெட்டிக் கொள் . 
நேர்திசை மின்னோட்ட மூலத்தின் மின்வாய் முனைகளிலிருந்து 
வரும் கம்பிகளின் முனைகளை ஆக்ஸைடும் , வெள்ளீயமும் (tin ) 
இல்லாதபடி 

சுத்தம் செய்துவிட்டு , முனைகள் ஒன்றோ 
டொன்று தொடாமல் சிறிது இடம் விட்டு உருளைக்கிழங்கின் 
வெட்டுவாயில் சொருகு . எந்தக் கம்பியின் அருகில் கிழங்கின் 
நிறம் பச்சை நிறமாக மாறுகிறதோ , அக்கம்பி நேர் மின்வாயாகும் . 


முன்னதாக மின்னூட்டமான ( dry charged ) தட்டுகள் கொண்ட மின்கல 
அடுக்குகளை இயக்கத்திற்குத் தயாரித்தல் 

இத்தகைய மின்கல அடுக்குகளை இயக்கத்திற்குக் கொண்டு 
வர , அவைகள் தட்பவெட்ப நிலைக்குத் தக்கபடி மின்பகு திரவத் 
தால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் . அதாவது , அது செயல் 
பட வேண்டிய வெப்பநிலைக்குத் தக்கபடி அடர்த்தி 

கொண்ட 
மின்பகு திரவம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் . ( அட்டவணை 
84 - ஐக் காண்க. ) 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


னூட்டம் 


மின்பகு திரவம் , தட்டுகளை நன்கு ஊடுருவி நிரப்புவதற் 
காக , மின்கல அடுக்குகள் மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்ட பின் 
2 முதல் 3 மணி நேரம் வரை விட்டுவைக்கப்படவேண்டும் . 
இந்தச் செயலால் மின்பகு திரவத்தின் அடர்த்தி குறை 
யலாம் . 

இதைத் தொடர்ந்து , மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை 
35 ° செ.க்கு மேல் அதிகரிக்காமலிருப்பின் மின்கல அடுக்கு மின் 
செய்யப்படலாம் . 

மின்கல 

அடுக்கு மின்னூட்டம் 
பெறும் முன் மின்பகு திரவத்தின் மேல் மட்டம் பாதுகாப்புத் 
திரைக்குமேல் 10 மி.மீ. உயரத்திற்கு இருக்கவேண்டும் . 

மின்பகு திரவத்தின் மட்டம் மிகக் குறைவாக இருப்பின் , 
இக்குறை நிவர்த்திக்கப்படவேண்டும் . 

அட்டவணை 36 - ல் கொடுக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்தின் 
படி மின்கல அடுக்கு மின்னூட்டம் செய்யப்படுகிறது . 

அட்டவணை 36 
காரீய் - அமில துவக்க வகை மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் 
செய்யத் தேவையான மின்னோட்டம் * 

மின்னோட்டம் ( ஆ ) 
முதல் மின்னூட்டம் 

பொதுவான 
மின்னூட்டம் 

மின்னூட்டம் 
மின்னூட்டம் முன்னதாக செய்யப் 
செய்யப் 

மின்னூட்ட படாததும் , 
படாத 

முன்னதாக 
(non - charged ) ( dry charged ) மின்னூட்ட 

மானதும் 


வகை 


மான 


3ST. 60 
3ST- 70 
3ST- 84 
3ST- 98 
3ST- 135 
6ST . 42 
6ST - 54 
6ST- 68 
6ST- 128 


35 
5.0 
6.0 
6.5 
7.5 
3 : 5 
35 
4-5 
7.0 


5.0 
6-5 
8.0 
9.0 
10.0 
40 
5.0 
6.0 
10.0 


50 
6.5 
80 
9 • 0 
1000 
4.0 
5.0 
6.0 
10-0 


விசேஷ சமயங்களில் முடுக்கப்பட்ட ( accelerated ) இரு தவணை ( two 
stage ) - மின்னூட்டம் அனுமதிக்கப்படுகிறது . இதற்கு , முதல் தவணையில் 
அட்டவணை 36 - ல் கொடுக்கப்பட்ட மின்னோட்டத்தைப் போல் 15 மடங்கு 
மின்னோட்டத்தில் , மின் கலன் 2-4 வோ மின்னழுத்தம் பெறும் வரை மின்னூட் 
டம் செய்யப்படுகிறது . இரண்டாவது தவணை மின்னூட்டத்தை ஆரம்பிக்கும் 
போது , மின்னோட்டம் , அட்டவணை 36 - ல் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பிற்குக் 
கொண்டு வரப்படுகிறது . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


150 


மின்னூட்டம் நடைபெறும் போது மின்பகு திரவத்தின் வெப்ப 
நிலை 45 ° செ . க்கு மேற்படாமலிருக்கும்படி கவனிப்பது அவசியம் . 
வெப்ப நிலை இந்த அளவை மீறிவிட்டால் , மின்னூட்டம் நிறுத்தப் 
பட்டு , மின்பகு திரவம் 30 ° முதல் 35 ° செ.க்குக் குளிர அனுமதிக் 
கப்படவேண்டும் . 


மின்பகு திரவத்தின் அடர்த்தியிலிருந்து மின்னூட்டத்தின் 
முடிவு தீர்மானிக்கப்படுகிறது . 15 ° செ . வெப்பநிலைக்குச் சரி 
செய்யப்பட்ட மின்பகு திரவத்தின் அடர்த்தி அது இருக்க 
வேண்டிய மதிப்பைவிட +50 க்கு மேற்படாமல் இருந்தால் , 
மின்கல அடுக்கு பூரணமாக மின்னூட்டம் அடைந்ததாகக் கருதப் 
படுகிறது . ஒரு சில மின்கலன்களில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி , 
அது இருக்க வேண்டிய மதிப்பிலிருந்து 50 க்கு மேல் வித்தியாசப் 
பட்டால் , எல்லா மின்கலன்களையும் தொடர்ந்து மின்னூட்டம் 
செய்ய வேண்டியது அவசியம் . 


இதனால் மின்னூட்ட முடிவில் ஒரு சில மின்கலன்களில் , 
மின்பகு திரவத்தின் அடர்த்தி மிக அதிகமாக இருக்கலாம் . அந்த 
மின்கலன்களில் காய்ச்சி வடி நீர் சேர்க்கப்படவேண்டும் . 


மின்னூட்டம் செய்யப்படாத மின்கலன்களைச் செயலாற்றும் நிலைக்குக் 

கொணர்தல் 
மின்னிறக்கமடைந்த தட்டுகளைக்கொண்ட 

மின்கலனில் 
உபயோகிக்கவேண்டிய மின்பகு திரவத்தின் அடர்த்தி , அந்த 
மின்கலனில் உள்ள இடையீட்டுப் பிரிவு வகைகளையும் , அது 
செயல்படவேண்டிய தட்பவெட்ப நிலைகளையும் 

பொருத்தது 
( அட்டவணை 34 ) . 

மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்ட மின்கலன்களில் உள்ள 
இடையீட்டுப் பிரிவுகளும் , மின்வாய்த் தட்டுகளும் இத்திரவத்தால் 
தெவிட்டிய ( saturated ) நிலையை அடைவதற்காக 4 முதல் 6 மணி 
காலத்திற்கு , மின்கலன்கள் விட்டு வைக்கப்படவேண்டும் . இக் 
கால அளவுக்குப்பின் , மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை 35 செ.க்கு 
மேற்படாமலும் , மின்பகு திரவத்தின் மேல் மட்டம் பாதுகாப்புத் 
திரைக்குமேல் 10 முதல் 15 மி.மீ. வரையிலும் இருக்குமானால் 
அட்டவணை 36 - ல் உள்ளபடி 

மின்கலன்கள் மின்னூட்டம் 
செய்யப்படலாம் . 

இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் , 
மின்னூட்ட நேரம் 25 முதல் 50 மணி என்ற கால அளவுக்குத் 
தகுந்தது . 


140 


சேய்ப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கலன்களில் மின்னூட்டம் பூர்த்தியாகும் சமயத்தில் 
அதிகமான வாயு வெளியேற்றம் காணப்படவேண்டும் . மின்கல 
அடுக்கின் மின்னழுத்தம் , மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
இரண்டும் 3 மணி நேரத்திற்கு மாறாமலிருக்கவேண்டும் . 


மின்னூட்டம் நடைபெறும் முறைகள் 

பொதுவாக இரண்டு முறைகள் உபயோகத்தில் உள்ளன : 
( 1 ) மாறாத மின்னோட்ட மின்னூட்டம் , ( 2 ) மாறாத மின்னழுத்த 
மின்னூட்டம் . 


மாருத மின்னோட்ட 
மின்னோட்ட மின்னூட்ட 

மின்னூட்ட முறையில் , மின்கல 
அடுக்குகள் தொடர் இணைப்பில் தொகுதி தொகுதியாக , படம் 
48 - ல் உள்ளபடி , வைக்கப்பட்டு சுமை மின்தடை மாற்றியின் 
உதவியுடன் மின்னூட்ட மூலத்தால் மின்னூட்டம் செய்யப்படு 
கிறது . ஒவ்வொரு தொகுதியிலும் எத்துணை மின்கல அடுக்குகள் 
வைக்கலாம் என்பது மின்னூட்டம் செய்யும் சுற்றின் மின்னழுத் 
தத்தைப் பொருத்தது , இந்த மின்னழுத்தத்தின் மதிப்பு ஒரு 
மின்கலனுக்கு 2.7 வோ . என்ற அளவிற்குக் குறையக் கூடாது . 


மின்னூட்ட சுற்றிலுள்ள அதிகப்படியான மின்னழுத்தம் 
மின்தடை மாற்றியால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றாலும் , 
மின்னூட்டம் செய்யப்படவேண்டிய மின்கலன்களின் தொகுப் 
புகள் , சுமை மின் தடைமாற்றியில் எவ்வளவுக்கெவ்வளவு 


T 


+ 
| 3CT - 60 


ICT- 60 


3CT- 60 


O + 
6CT - 68 ) 


6CT - 6 


சுவிட்சு 


+ 
ICT - 1351 


3CT- 135 
o + 


சுமை மின்தடை மாற்றி 


படம் 48 
மாறாத மின்னோட்டத்தில் மின்னூட்டம் செய்வதற்கான மின் சுற்று 
குறைவாக ஆற்றல் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு 
இருக்கும்படிச் சேர்க்கப்படவேண்டும் . மின்னூட்ட மூலத்தின் 
மின்னழுத்தத்திற்குத் தகுந்தபடி உயர்ந்தபட்ச மின்கலன்களை 
மின்னூட்டம் செய்து , மேலே சொல்லப்பட்ட நியதி அனுசரிக்கப் 
படுகிறது . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


141 ) 


சம மின் தேக்குத்திறன் கொண்ட மின்கல அடுக்குகளையே 
தொகுதிகளுக்குத் தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . மின்கல அடுக்கு 
களின் மின் தேக்குத்திறன் வெவ்வேறாக இருக்குமானால் , மின் 
னூட்டம் செய்வதற்கான மின்னோட்டம் மிகக் குறைந்த மின் 
தேக்குத்திறன் உள்ள மின்கல அடுக்கிற்குப் போதுமான அளவில் 
வைக்கப்படவேண்டும் . இது மின்னூட்டத்தைத் தாமதப்படுத் 
தவும் சிக்கலாக்கவும் செய்யும் . 

மாறாத மின்னோட்டத்தில் மின்னூட்டம் நடைபெற , மின்கல 
அடுக்குகள் மேலும் மேலும் மின்னூட்டம் பெறும்போது , சுமை 
மின்தடை மாற்றியின் தடை படிப்படியாகக் குறைக்கப்பட 
வேண்டும் . 


ti - Us 


தேர்ந்தெடுக்கப்படும் தடையின் மதிப்பு = 


மின்னூட்டம் 


இங்கு ! 1 = மின்னூட்ட மூலத்தின் 

முனைகளுக்கு 
இடையேயுள்ள மின்னழுத்தம் . 
up = மின்கல அடுக்கின் இரு மின்வாய் முனைகளுக்கு 

இடையேயுள்ள மின்னழுத்தம் . 
| மின்னூட்டம் = மின்னூட்டத்திற்கான மின்னோட்டம் . 


உதராணம் 


வகை 


6ST -128 

மின்கல அடுக்குகளில் மின்னழுத்தம் , 
ஒரு மின்கலனுக்கு 2.4 வோ . வரும்வரை முதல் தவணை மின் 
னூட்டத்தில் 15 முதல் 7 ஆ . வரை மின்னோட்டமிருக்கலாம் . 
மின்கலன் , 2-4 வோ . மின்னழுத்தமடைந்தபின் மின்னோட்டம் , 
7 முதல் 4 ஆ . வரை ( இரண்டாவது தவணை ) இருக்கும்படி 
குறைக்கப்படவேண்டும் . 


மின்னூட்ட மூலத்தின் மின்னழுத்தம் 120 வோ : ஆக இருந் 
தால் , அதற்குத் தகுந்த மின்தடை மாற்றி 

எது என்று 
தீர்மானிப்பது அவசியம் : மின்னூட்டம் செய்யப்படவேண்டிய 
ஒரு தொகுதியில் 7 மின்கல அடுக்குகள் எப்போதும் இருக்கும் . 

15 ஆ . அல்லது அதற்கு மேற்பட்ட மின்னோட்டத்தைத் 
தாங்கும் திறனுடைய , குறுக்கு வெட்டுப் பரப்புடைய மின் தடை 
மாற்றிக் கம்பியைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் , இல்லாவிடின் 
மின் தடை மாற்றி அதிகச் சூடாகி , கம்பியை எரித்துவிடும், 


142 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


முதல் , இரண்டாவது தவணைகளில் மின்னூட்டத்தின்போது 
தேவைப்படும் தடைகளின் மதிப்பைக் கணக்கிட்ட பிறகே 
மின்தடை மாற்றியின் தடை தீர்மானிக்கப்படுகிறது . மின்னூட்ட 
மின் சுற்றில் , முதல் தவணையில் இணைக்கவேண்டிய தடையின் 
மதிப்பை நாம் முதலில் கணக்கிடுவோம் . 

கணக்கிடுவோம் . 6STÉ -128 வகை 
மின்கல அடுக்கில் 6 மின்கலன்கள் உள்ளன . ஒவ்வொரு மின் 
கலனின் மின்னழுத்தம் 2 : 0 வோ . என நாம் எடுத்துக்கொள் 
வோம் . மின்கல அடுக்குகளின் மின்னழுத்தம் ug = 7x6X2 = 
84 வோ : 


முதல் தவணை மின்னூட்டத்தின்போது மின்னோட்டம் 7 முதல் 
15 ஆ . வரை இருக்கலாம் . 


ul - 09 
r முதல் நிலை = 

I 


ஓம் 


120--84 

7 
= 5-14 ஓம் 


இரண்டாவது தவணை மின்னூட்டத்தின்போது , மின்னழுத் 
தத்தைக் குறைப்பதற்கு இந்தத் தடை போதுமானதா என்று 
சோதிப்போம் ; அதாவது மின்கலன்களின் மின்னழுத்தம் 2-4 வோ . 
ஆகும்போது மின்னூட்ட , மின்னோட்டம் குறைக்கப்பட 
வேண்டும் . 


இதற்கு மின்கல அடுக்குகளின் தொகுதியின் இருமுனைகளுக்கு 
இடையே உள்ள மின்னழுத்தத்தைத் தீர்மானிப்போம் . 

up = 7X6X2 • 4 = 100-8 வோ . 
இரண்டாவது தவணை மின்னூட்டத்தில் மின்னோட்டம் 
குறைந்த எல்லையில் , அதாவது 4 ஆ . இருக்கும்போது மின்னழுத் 
தக் குறைவு ஏற்படும் எனக் கருதி , இத்தவணைக்கான தடையைக் 
கணக்கிடலாம் . 


இரண்டாவது தவணை 


120-100-8 . 

= 5 ஓம் 
4 


இங்கு மின் தடை மாற்றியின் உயர்ந்தபட்ச அளவு , முதல் , 
இரண்டாவது தவணைகளில் மின்னூட்டம் நடைபெறப் போது 
மானதாக உள்ளது . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


143 


மாறாத 


மின்கல அடுக்குகளின் மின்னழுத்தம் சம மதிப்புடையதாக 
இருக்கும்போது ( உதாரணமாக 6 அல்லது 12 வோ . ) 
மின்னழுத்த மின்னூட்டத்தை நிறைவேற்றலாம் . இதற்கு மின் 
னூட்ட மூலத்தின் மின்னழுத்தம் 7 5 அல்லது 15 வோ . - ஆக 
இருக்கவேண்டும் . இந்த மின்கல அடுக்குகள் பக்க இணைப்பு 
முறையில் மின்னூட்ட மின் சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளன 
( படம் 49 ) . 


A 


453CT-135 


1536T-60 


33GI-112) 


4 . 


படம் 49 


மாறாத மின்னழுத்த மின்னூட்டத்திற்கான மின் சுற்று . 
மாறாத மின்னழுத்த மின்னூட்டத்தின் வசதி என்னவெனில் 
மாறுபட்ட மின் தேக்குத்திறன் கொண்ட மின்கலன்களையும் , வெவ் 
வேறு நிலையில் மின்னிறக்கம் கொண்ட மின்கலன்களையும் மின் 
னூட்டம் செய்ய முடிகிறது . 


மின்னூட்ட ஆரம்பத்தில் 

மின்கல அடுக்குகளின் 
மின்னழுத்தத்திற்கும் மின்னூட்ட மூலத்தின் 

மின்னழுத் 
தத்திற்கும் உள்ள வித்தியாசம் மிக அதிகம் . ஆகையால் இச் 
சமயத்தில் மின்னூட்ட மின்னோட்டம் , வழக்கமான மதிப்பைவிட 
11 முதல் 2 பங்கு அதிகமாக இருக்கலாம் . மின்னூட்டம் நடை 
பெற , நடைபெற மின் கல அடுக்கின் மின்னழுத்தம் உயரும் . அதே 
நேரத்தில் மின்னூட்ட மின்னோட்டத்தின் மதிப்பு குறையும் . ஆரம் 
பத்தில் உள்ள அதிகமான மின்னோட்டம் மிகக் குறைந்த நேரமே 
நடைபெறுவதால் அது மின்கலன்களுக்குக் கெடுதல் விளை 
விக்காது . 


மின்னூட்டத்தின் இறுதியில் மின்கல அடுக்கின் மின்னழுத் 
தம் மின்னூட்டம் வழங்கும் மூலத்தின் மின்னழுத்தத்திற்கு ஏறக் 
குறையச் சமமாகி விடுவதால் மின்னூட்ட மின்னோட்டம் அநேக 
மாக பூஜ்யத்தின் அளவுக்குக் குறைந்துவிடுகிறது . 


உந்து வண்டிகளில் மின்கல அடுக்குகளுக்கு மின்னூட்டம் அளித்தல் 

உந்து வண்டியில் வைக்கப்பட்டுள்ள , ஒவ்வொரு மின்கல 
அடுக்கிலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் , என்ஜின் ஓடிக் 


144 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கொண்டிருக்கும்பொழுதெல்லாம் ,மின்கல அடுக்கை மின்னூட்டம் 
செய்யும் மின்னாக்கி ( generator ) யால் மின்னூட்டம் நடை 
பெறுகிறது . 


இரண்டு வகை மின்னாக்கிகள் பொதுவாக உபயோகத்தில் 
உள்ளன : மூன்று- தொடுவி (three -brush ) வகையும் , இரண்டு 
தொடுவி ( two - brush ) வகையுமாகும் . மூன்று - தொடுவி மின்னாக் 
கியில் , மின்னூட்ட மின்னோட்டத்தின் மதிப்பு , தேவையான அள 
விற்கு , மூன்றாவது தொடுவியை நகர்த்துவதன் மூலம் சரி செய்யப் 
படுகிறது . மின்னூட்ட மின்னோட்டத்தை அதிகப்படுத்த வேண்டு 
மானால் மூன்றாவது தொடுவி , மின்னகம் ( armature ) சுற்றும் 
திசையில் நகர்த்தி , பொருத்தப்படுகிறது . மின்னூட்ட மின்னோட் 
டத்தைக் குறைக்க மூன்றாவது தொடுவி மின்னகம் சுற்றும் 
திசைக்கு எதிர் திசையில் நகர்த்தி , பொருத்தப்படுகிறது . 

எளிமையும் , நம்பிக்கையான இயக்கமும் மூன்று தொடுவி 
மின்னாக்கியின் அனுகூலம் ஆகும் . இருந்த போதிலும் இதில் 
முக்கியமான குறைபாடு ஒன்றுண்டு. இதில் மின்னோட்டத்தின் 
அளவு மூன்றாவது தொடுவியை நகர்த்துவதால் கட்டுப்படுத்தப் 
படுவதுதான் அக்குறை . கோடையிலும் , குளிர் காலத்திலும் , 
பகலிலும் , இரவிலும் மின்கல இயக்கம் மாறுபட்ட சூழ்நிலைகளில் 
நடைபெறுகின்றது . 


குளிர் காலத்தில் விளக்குகள் நீண்ட நேரம் பயன்படுத்தப்படு 
கின்றன . குளிர்ந்த என்ஜினை குளிர் காலத்தில் துவக்குவதற்கு 
அதிக ஆற்றல் செலவிடப்படுகிறது . ஆகையால் கோடைக் 
காலத்தைவிட குளிர் காலத்தில் மின்னூட்ட மின்னோட்டம் அதிக 
மாக இருக்கவேண்டும் . மேலும் * குளிர்ந்த என்ஜின் ( cold 
engine ) மின்கல அடுக்கினை மின்னூட்டம் செய்ய அதிக நேரத்தை 
எடுத்துக்கொள்கிறது . இந்த நேரத்தைக் குறைக்க , அதிகப்படி 
யான மின்னோட்டம் தேவைப்படுகிறது . மூன்று - தொடுவி மின் 
னாக்கியை இரவு , பகல் இரண்டிலும் ஒரே அளவுள்ள மின்னூட்ட 
மின்னோட்டத்தைத் தரும்படி செய்ய முடியாது . 


வழக்கமான மின்னூட்டம் மின்கல அடுக்கில் இரவில் நடை 
பெற மின்னாக்கியின் மின்னோட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் . 
பகலில் விளக்குகள் அணைக்கப்பட்டிருப்பதால் மின்னூட்ட மின் 
னோட்டம் அதிகமாகும் . இதனால் மின்கல அடுக்கு தேவைக்கு 
அதிகமான மின்னோட்டத்தால் மின்னூட்டம் செய்யப்படும் . 
மின்னாக்கியின் 3 - வது தொடுவியைப் பகலுக்குத் தகுந்த அளவு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


145 


மின்னோட்டத்திற்குச் சரிசெய்து வைக்கப்பட்டால் இரவில் விளக்கு 
கள் எரியும்போது மின்னூட்ட மின்னோட்டம் (சில நேரங்களில் 
மின்னிறக்க மின்னோட்டம் நடைபெறுவதைத் தவிர்க்கமுடியாத 
அளவிற்கு ) குறைத்துவிடும் . இதனால் , மின்கல அடுக்கு மின் 
னிறக்கம் அடைய அனுமதிக்கப்படுகிறது . 


+ 


சிறந்த மின்னூட்டச் சூழ்நிலைகளுக்கு மின்னூட்டமின்னோட்டம் 
பகலில் குறைந்த அளவிலும் , இரவில் கூடுதல் அளவிலும் இருப்ப 
தற்கு 3 ஆவது தொடுவியைச் சரிசெய்வது சிறந்தது . என்றாலும் 
ஒரு நாளில் இரு முறை இவ்வாறு செய்வது நடைமுறையில் நடக் 
கக் கூடியதல்ல . ஆகையால் 3 ஆவது தொடுவி ஏதோ ஒரு சராசரி 
நிலையில் வைக்கப்படுகிறது . உந்து வண்டிகள் சீராக 
உபயோகப்படுத்தப்பட்டால் இரவிலும் , பகலிலும் ஓடும் காலங் 
களின் விகிதம் ஏறக்குறைய ஒரே அளவுடையதாக இருக்கும் . 
இரவில் மின்கல அடுக்கில் அதிகமாக எடுக்கப்படுகிற சக்திக்குச் 
சமமான ஆற்றலைப் பகலில் மின்னியக்கி , மின்கல அடுக்கிற்குத் 
தரும்படி 3 ஆவது தொடுவியை அமைக்க முடியும் . 


உந்து வண்டி ஒரே சீராகப் பயன்படுத்தப்படாவிட்டால் 
மிகவும் சாதகமான நிலையில் 3 ஆவது தொடுவியை மின்னாக்கியில் 
வைப்பது இயலாது . 


மூன்று தொடுவி , மின்னியக்கியால் மின்கல அடுக்கு மின்னூட் 
டம் பெறும்போது , ரிலே கட்டுப்படுத்தியுடன் (relay regulator ) 
இயங்கும் மின்னியக்கியால் மின்கல அடுக்கு மின்னூட்டம் பெறு 
வதைவிடச் சிரமமான சூழ்நிலைகளில் 

மின்கல அடுக்கு 
இயங்குகிறது . 


இரு - தொடுவி மின்னியக்கியுள்ள உந்து வண்டிகளில் 
மின்னூட்ட மின்னோட்டம் ரிலே கட்டுப்படுத்தியால் தானாகவே 
கட்டுப்படுத்தப்படுகிறது . 


உந்து வண்டிகளில் உள்ள மின் சாதனங்கள் 

மின் சாதனங்கள் எவ்வாறு 
பராமரிக்கப்படவேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் 

கூறியுள் 
ளார்கள் . மின்னியக்கி இயங்கவேண்டிய மின்னழுத்த அளவுகளை 
அந்தக் குறிப்புக் காட்டுகிறது . மின்கல அடுக்குகளைச் சரியாக 
மின்னூட்டம் செய்ய , ரிலே கட்டுப்படுத்தி மின்னியக்கியின் மின் 
னழுத்தத்தைக் குறிப்பிட்ட அளவுகளுக்குள் கட்டுப்படுத்தி 
வைக்கவேண்டும் . 

10 


148 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


எதிர் மின்னோட்ட ரிலே ( reverse current relay ),மின்னழுத்தச் 
சமப்படுத்தி ( voltage regulator ) , மின்னியக்கியின் மின்னோட்ட 
மட்டுப்படுத்தி ( generator current limiter ) ஆகிய மூன்றும் 
சேர்ந்தது ரிலே கட்டுப்படுத்தியாகும் . 


மின்னகத்தின் வேகம் குறையும்போது , அதாவது மின்னியக் 
சியின் மின்னழுத்தம் மின்கல அடுக்கின் மின்னழுத்தத்தைவிடக் 
குறையும்போது , காரிலுள்ள மின்னியக்கியை , மின்னூட்ட மின் 
சுற்றிலிருந்து விடுபட எதிர் மின்னோட்ட ரிலே உதவுகிறது . 
மின்னியக்கியின் மின்னழுத்தம் குறையும்போது , மின்கல அடுக்கி 
லிருந்து மின்னியக்கியின் மின்னகத்தில் மின்னோட்டம் அதிகமாக 
நடத்து மின்னகம் வெகுவாகச் சூடேறுவதையும் , அதே நேரத்தில் 
மின்கல அடுக்கில் மின்னிறக்கம் நடப்பதையும் எதிர் மின்னோட்ட 
ரிலே தடுத்து , மின்னகத்தையும் மின்கல அடுக்கையும் பாதுகாக் 
சிறது . 


மின்னகத்தின் வேகம் மாறுபடும்போது , மின்னியக்கியின் 
மின்னழுத்தம் மாறுபடும் . இம் மாறுதல் ஏற்படாமல் மின்னழுத்தச் 
சமப்படுத்தி நிர்வகிக்கிறது . 


மின்னியக்கியில் , மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்தி , மின் 
னியக்கி மிகையான சுமையை அடைவதிலிருந்து , மின்னோட்ட 
மட்டுப்படுத்தியால் ( current limiter ) பாதுகாக்கப்படுகிறது . 


உந்து வண்டிகளில் உள்ள மின்னியக்கியுடன் உள்ள ரிலே 
சமப்படுத்திகள் , மின்னழுத்தத்தை 13.6 முதல் 14.8 வோ .. 
இருக்கும்படி பராமரிக்கின்றன . 


ரிலே சமப்படுத்திகளுடன் இயங்கும் மின்னியக்கி , உந்து 
வண்டிகளில் உள்ள மின்கல அடுக்குகள் பெறும் மின்னூட்டச் 
சூழ்நிலைகளைச் செம்மைப்படுத்துகின்றன . 

இதனால் மின்கல 
அடுக்குகளின் உழைப்புக் காலம் நீட்டிக்கப்படுகிறது . 


19. மின்னூட்டம் நடைபெறும்போது மின்கல அடுக்குகளை மேற்பார்வை 

யிடுதல் 

அதிக வெப்ப நிலையில் மின்வாய்த் தட்டுகள் கூனுதல் ஆகக் 
கூடிய பயமிருப்பதால் , மின்கலனில் உள்ள மின்பகு திரவத்தின் 
வெப்பநிலை , ஒரு முழு மின்னூட்டச் சுற்றின்போது + 40 ° செ.க்கு 
அதிகப்படக்கூடாது . ஆகையால் மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 
கவனமாகக் கண்காணிக்கப்படுகிறது . மின்னூட்டம் இறுதி நிலை 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


147 


அடையுமுன் வெப்ப நிலை அபாயகரமான அளவை நெருங்கும் 
போது , மின்கல அடுக்குக் குளிரும்வரை ஒன்று மின்னூட்ட மின் 
னோட்டத்தைக் குறைக்கவேண்டும் அல்லது மின்னூட்டத்தை 
நிறுத்தி வைக்கவேண்டும் . 


மின்கல அடுக்குகள் உள்ள அறைகளில் உள்ள காற்றாடிகள் 
மின்னூட்டம் நடைபெறும் நேரங்களில் தொடர்ந்து ஓடிக்கொண் 
டிருக்க வேண்டும் . மின்னூட்டத்தின் இறுதிக் கட்டத்தில் வெளி 
வரும் அபாயகரமான ஆக்ஸிஜன் , ஹைட்ரஜன் வாயுக்களை 
அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற இது மிக மிக அவசிய 
மாகும் , 


மின்கல அடுக்குகளில் உள்ள எல்லா மின்கலன்களையும் , 
மின்னூட்டம் முடிவுறுவதற்குள் அவசியம் சோதித்து அவற்றில் 
ஒரே சமயத்தில் வாயுக்கள் ஒரே செறிவுடன் (intensity ) வெளியேறு 
கின்றனவா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளவேண்டும் . 
மின்கல அடுக்குகளில் உள்ள மின்கலன்களின் மின்னழுத்தத் 
தையும் , அவற்றிலுள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தியையும் 
அளவிடுவதும் அவசியமாகும் . 


(மின்னூட்டம் பெறுவதில் ) பின் தங்கியுள்ள , அல்லது 
குறுக்குச் சுற்றுள்ள அல்லது பழுதுபட்ட மின்கலன்களைப் பற்றிய 
விவரம் அவற்றினுடைய ( வரிசை ) எண்ணுடன் குறிப்புப் புத்த 
கத்தில் எழுதப்படவேண்டும் . மின்கலன் பழுதுபட்டதாக இருந் 
தால் எத்தகைய பழுது என்றும் எழுதப்படவேண்டும் . 


மின்கலன்களுக்குப் பயிற்சி மின்னூட்டங்கள் ( training charges ) 
அளிக்கப்படுவதற்கு முன்னும் பின்னும் மின்கலன்களின் மின் 
னழுத்தங்களும் மின்பகு திரவங்களின் அடர்த்திகளும் அளவிடப் 
படுகின்றன . கட்டுப்பாட்டு மின்னூட்டம் ( control charge ) நடை 
பெறும் காலம் முழுவதும், மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாறுதல் , 
மின்வாய்களின் மின்னழுத்தங்கள் , மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
ஆகிய மூன்றையும் முறையாகச் சரிபார்க்கவேண்டும் . மின் வாய் 
களின் மின்னழுத்தங்கள் , 

மின்கலனின் 

மின்னழுத்தம் 
மின்பகு திரவத்தின் வெப்பநிலை , அடர்த்தி ஆகியவை 3 அல்லது 
4 மணிக்கு ஒரு முறை அளவிடப்படுகின்றன . மின்கலன்களின் 
மின்னழுத்தம் 2-4 வோ..ஐ அடைந்ததும் இந்த அளவுகள் ஒன்று 
முதல் இரண்டு மணிக்கு ஒரு தரம் எடுக்கப்படவேண்டும் . 
தொடர்ச்சியாக மூன்று முறை அளவிடப்பட்ட மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி , மின்கலனின் மின்னழுத்தம் இரண்டும் மாறாமலிருந்தால் 


148 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அந்த மின்கலனின் மின்னூட்டம் முடிவுற்றதாக எடுத்துக் கொள் 
ளப்படுகிறது . "இந்த அளவுகளிலிருந்து , மின்னழுத்தத்திற்கும் , 
மின்னூட்டக்கால அளவிற்கும் உள்ள உறவைக் காட்ட ஒரு வரை 
- படம் வரையப்படலாம் . இதே போல் மின்வாய் மின்னழுத்தங் 
களுக்கும் , மின்னூட்டக் கால அளவிற்கும் உள்ள உறவைக்காட்ட 
ஒரு வரைபடம் வரையப்படலாம் . 


2 


க 


3 


படம் 50 

ஒத்துப்பார்க்கும் காட்மியம் மின்வாய் 
1. செப்புத்தண்டு ; 2 : காட்மியம் மின்வாய் ; 3. துளைகள் கொண்ட. P.V , C , 

உறை; 4. இணைக்கும் லக் ; 5. மின்வாய் இணைப்புக் கம்பி ( electrode 
A lead ). 


மின்பகு திரவத்தில் அமிழ்த்தப்பட்ட காட்மியம் துணை மின் 
வாயின் உதவியுடன் மின்வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தம் 
அளவிடப்படுகிறது . அளவிடும் காலம் முழுவதும் இந்த மின்வாய் 
மின்பகு திரவத்தில் மூழ்கியிருக்கும் . செப்புத் தண்டுடன் பற்ற 
வைக்கப்பட்டுள்ள 6மி.மீ. குறுக்களவுள்ள காட்மியம் தண்டுதான் 
மின்வாய் . இதனுடைய முனை , துளைகள் கொண்ட பி.வி.ஸி. 
குழாயினுள் உள்ளது . இத் துளைகள் மின்பகு திரவம் மின்வாயை 
அடைய வசதியாக உள்ளன . பி.வி.ஸி. குழாயின் அடிப்பாகம் , 
மின்வாய் நேரடியாக மின்வாய்த் தட்டுகளுடன் தொடர்பு கொள் 
வதைத் தடுக்கவேண்டும் . உருவாக்கப்பட்ட மின்வாய் , முதலாவ 
தாக 1 முதல் 2 மணி நேரத்திற்கு 1,200 முதல் 1,250 கி.கி. க.மீ. 
அடர்த்தியுள்ள மின்பகு திரவத்தில் அமிழ்த்தி வைக்கப்பட 
வேண்டும் . இதற்குப் பின்பே இந்த மின்வாயினை உபயோகிக்க 
லாம் . 


காட்மியம் மின்வாய் உபயோகிக்கப்படாதபோது 1,200 முதல் 
1,250 கி.கி. / க.மீ . அடர்த்தியான மின்பகு திரவத்தில் மூழ்கிய 
நிலையிலோ , கவனமாகத் துடைக்கப்பட்டு உலர்ந்த நிலையிலோ 
சேமித்து வைக்கப்படுகிறது . உலர்ந்த நிலையில் வைக்கப்பட்ட 
மின்வாய் மறுபடி உபயோகப்படுவதற்குமுன் , 1,200 முதல் 1,250 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


145 


கி.கி. க.மீ. அடர்த்தியுள்ள திரவத்தில் 1 முதல் 2 மணி கால 
அளவுக்கு அமிழ்த்தப்பட்டிருக்கவேண்டும் . இவ் விதிகள் கடைப் 
பிடிக்கப்படாவிட்டால் இதனால் எடுக்கப்பட்ட அளவுகளின் 
மதிப்பு அவ்வளவு சரியாக இருக்காது . 


சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி காட்மியம் மின்வாய் 
பராமரிக்கப்பட்டிருந்தாலும் , இதனால் எடுக்கப்பட்ட அளவுகளில் 
உள்ள பிழை 0-01 முதல் 0-03 வோ . மதிப்பிலிருக்கும் . இப் பிழை 
நேர் மின் வாய்த் தட்டின் மின்னழுத்தத்துடன் எப்போதும் 
கூட்டிக் கொள்ளப்படவேண்டும் . உதாரணமாக , நேர் மின்வாய்த் 
தட்டின் அளவிடப்பட்ட மின்னழுத்தம் 2 வோ . ஆகவும் எதிர் 
மின்வாய்த் தட்டின் மின்னழுத்தம் 0-20 வோ . ஆகவும் இருந் 
தால் , மின்கலனின் மொத்த மின்னழுத்தம் 1.83 வோ . நேர் மின் 
வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தம் 1-83 + 0-20 = 2 • 03 வோ.க்குச் 
சமமென எடுத்துக் கொள்ளவேண்டும் . 


காட்மியம் மின்வாயுடன் உபயோகப்படுத்தப்படும் வோல்ட் 
மீட்டரின் தடை 3,000 ஓம்களுக்குக் குறையாமலிருக்கவேண்டும் . 
மேலும் வோல்ட்மீட்டரில் அளவீடுகள் 3-0-3 என்றிருப்பது 
விரும்பத்தக்கது . இங்குச் சொல்லப்பட்ட தடையுடைய வோல்ட் 
மீட்டர் கிடைக்காதபோது , எதிர் மின்வாய்த் தட்டின் மின் 
னழுத்தம் மட்டுமே அளவிடப்படுகிறது . மின்கலனின் மொத்த 
மின்னழுத்தத்திலிருந்து இதைக் கழித்து நேர் மின்வாய்த் தட்டின் 
மின்னழுத்தம் 

கணக்கிடப்படலாம் . மேலே சொல்லப்பட்ட 
நியதிகள் பின்பற்றப்படாவிட்டால் எடுத்த அளவுகள் சரியானவை 
ஆகமாட்டா . 


நேர் மின்வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தத்தை அளவிடக் 
காட்மியம் மின்வாய் மின்பகு திரவத்தில் அமிழ்த்தப்படுகிறது . 
அதன் மறுமுனை வோல்ட்மீட்டரின் ஒரு முனையுடன் இணைக்கப் 
படுகிறது . வோல்ட்மீட்டரின் அடுத்த முனை மின்கலனின் நேர் 
மின்வாய் முனையுடன் சேர்க்கப்படுகிறது . நேர் மின்வாயின் 
மின்னழுத்தம் 

பொதுவாக + K ( + காட்மியம் ) எனக் குறிக்கப் 
படுகிறது . 


விடப்படுகிறது . 


இவ்வாறே எதிர் மின்வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தம் அள 

ஆனால் , இதில் வோல்ட்மீட்டரின் மறுமுனை 
மின்கலனின் எதிர் மின்வாயுடன் இணைக்கப்படுகிறது . எதிர் மின் 
வாய்த்தட்டின் மின்னழுத்தம் பொதுவாக -K( - காட்மியம் ) என்று 
குறிக்கப்படுகிறது . மின்னூட்டத்தின்போது , எதிர் மின்வாயின் 


150 


சேமிப்பு மின்கல் அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்னழுத்தம் எதிர்த் திசையில் ( - திசையில் ) நகர்கிறது . இதனால் 
எதிர் மின்வாயின் மின்னழுத்தத்தை அளவிடும்போது வோல்ட் 
மீட்டரின் இணைப்புகளின் முனை மை ( polarity ) மாற்றப்படவேண் 
டியது அவசியம் . அல்லது இதை மொத்த மின்னழுத்தத்திற்கும் , 
நேர் மின்வாயின் மின்னழுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தி 
லிருந்து கணக்கிடலாம் . 

மின்னூட்ட இறுதியில் , மின்கல அடுக்கிலுள்ள எல்லா மின் 
கலன்களில் உள்ள மின்பகு திரவங்களின் அடர்த்திகள் ஒரே 
மதிப்புடையதாக இருக்க வேண்டும் . வழக்கமான அளவிலிருந்து , 
அடர்த்தி 5 கி.கி. க.மீ.ஐவிட வித்தியாசமாக இருக்கக் கூடாது . 

ஏதாவது ஒரு மின்கலனில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
மேலே குறிப்பிட்டுள்ள நியதியிலிருந்து மாறுபட்டால் , அந்த மின் 
கலனில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி சரிசெய்யப்பட 
வேண்டும் . 

மின்பகு திரவத்தின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ளபோது , 
காய்ச்சி வடிநீர் சேர்க்கப்பட்டு , அடர்த்தி சரியான அளவிற்குக் 
கொண்டுவரப்படுகிறது . மின்கலனில் உள்ள மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி மிகக் 

குறைவாக உள்ளபோது 1,400 கி.கி. க.மீ. 
அடர்த்திகொண்ட மின்பகு திரவம் தேவையான அளவு சேர்க்கப் 
படுகிறது . மின்பகு திரவத்தின் அடர்த்தி சரிசெய்யப்படுமுன் , 
மின்கலனிலிருந்து ஓரளவு மின்பகு திரவம் இரப்பர் . உறிஞ்சுகுழல் 
( rubber syringe ) உதவியால் வெளியே எடுக்கப்படுகிறது . 

மின்னூட்டத்தின் இறுதியில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
மாறாத மதிப்பினை அடைந்தபின் , அடர்த்தி சரிசெய்யப்படுதல் 
நடைபெறவேண்டும் . காரணம் , மின்னூட்ட இறுதியில் வாயு 
வெளியேறுவதால் மின்பகு திரவம் பூரணமாகவும் , விரைவாகவும் 
கலக்கப்படும் . மின்பகு திரவத்தின் அடர்த்தி முதல் தடவையில் 
சரிசெய்யப்பட முடியாவிட்டால் , 30 அல்லது 40 நிமிடங்களுக் 
குப் பிறகு மின்பகு திரவத்தின் அடர்த்தி சரிசெய்யப்படவேண்டும் . 

மின்கல அடுக்கின் குறிப்புப் புத்தகத்தில் , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி அளவிட்ட விவரங்கள் குறிக்கப்படுகின்றன . 


20. துவக்கு வகை மின்கல அடுக்குகளில் மின்னிறக்கமும் , மின்கல 

அடுக்கின் மின் தேக்குதிறனைத் தீர்மானித்தலும் 

மின்கல அடுக்கில் சோதனை மின்னிறக்கம் (test discharge ) 
செய்யப்படுமுன் மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை , அடர்த்தி , 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


151 


மட்டம் ( level ) சோதிக்கப்படுகின்றன . மின்கல அடுக்கை மீன் 
னிறக்க மின்சுற்றில் இணைக்குமுன் மின்னோட்டக் கசிவு ( leakage ) 
நடைபெறாமலிருக்க மின்கல அடுக்கு நன்கு உலர்ந்த நிலைக்குத் 
துடைக்கப்பட்டிருக்கவேண்டும் . 


மின்சுற்றை மூட மின்கல அடுக்கின் கோடி நேர் மின்வாய் 
முனை மின்தடை மாற்றி வழியாகக் கோடி எதிர் மின்வாயுடன் 
இணைக்கப்படுகிறது . 


மின்னிறக்கம் நடைபெறும்போது மின்பகு திரவத்தின் வெப்ப 
நிலை , அதன் அடர்த்தி , மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 
காட்மியம் மின்வாய்கொண்டு அளவிடப்படும் . நேர் மின்வாய், 
எதிர் மின்வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தங்கள் யாவும் அவ்வப் 
போது அளவிடப்படுகின்றன . 


மின்னிறக்க வீதத்திற்கு ஏற்பத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி 
மின்னழுத்தம் வரும் வரை மின்னிறக்கம் நடத்தப்படுகிறது . மின் 
கலனின் மின் தேக்கு திறன் கீழ்க்கண்டபடி கணக்கிடப்படுகிறது : 

Ch . இ . = [ மி.இ . Xth . இ . 


இங்கு 


IR . இ . = மின்னிறக்க மின்னோட்டம் , ஆம்பியர் . 
te . இ . = மின்னிறக்க நேரம், மணி . 


தயாரிப்பாளர்கள் கொடுத்துள்ள கையேட்டில் கண்டுள்ள 
வரையறை செய்யப்பட்ட மின் தேக்குதிறனைச் சோதிக்க , பல 
தொடர்ந்த மின்னூட்ட , மின்னிறக்கச் சுற்றுகள் நடத்தப்படுவது 
பொதுவாக அவசியமாகும் . 


கொண்டது . 


பல 


கிறது . 


ஒவ்வொரு சுற்றும் , ஒரு மின்னூட்டமும் ஒரு மின்னிறக்கமும் 

தொடர்ந்து சுற்றுகள் நடைபெறுவதைச் 
‘ சைக்கிளிங் ( cycling ) என்கிறோம் . சைக்கிளிங் நடை 
பெறும்போது மின்கல அடுக்கின் மின் தேக்குதிறன் மாறுபடு 

ஆரம்பத்தில் ஊக்கப் பொருள்கள் எல்லாம் முழுவது 
மாகச் செயலாற்றக் கொண்டுவரப்படுவதால் , மின் தேக்குதிறன் 
உயர்கிறது . 5 முதல் 10 சுற்றுகளில் , மின்கல அடுக்கின் வரை 
யறை செய்யப்பட்ட மின் தேக்குதிறனின் மதிப்பை , மின்கல 
அடுக்கு அடைந்துவிடுகிறது . நீடித்த சைக்கிளிங் ( 200 
முதல் 150 சுற்றுகள் ) மீன் தேக்குதிறனைக் குறைக்க வழி வகுக் 


1g 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கிறது . ஊக்கப் பொருள்கள் உதிர்தலும், குறுக்குச் சுற்றுகள் 
ஏற்படுதலும் , கிரிடுகளில் அரிப்புகள் நடைபெறுதலும் , ஏனைய 
பல காரணங்களும் இதற்குப் பொறுப்பாகும் . 


ஒவ்வொரு வகை மின்கலனுக்கும் , மின் தேக்குதிறன் காண் 
பதற்கான சோதனை வீதங்கள் வெவ்வேறானவை . தயாரிப்பாளர்கள் 
தரும் செயல்முறைப் புத்தகத்தில் ( instruction book ) இவை 
சாதாரணமாகக் கொடுக்கப்படுகின்றன . 


காரீய.அமிலத் துவக்கு வகை மின்கல அடுக்கின் மின் 
தேக்கு திறனுக்கான சோதனையை நாம் கவனிப்போம் . “இழு 
வகைக் கார மின்கல அடுக்குகளும் இதே வீதங்களில் சோதனை 
செய்யப்படுகின்றன . 


காரீய - அமிலத் துவக்கு வகை மின்கல அடுக்குகளில் மின் 
தேக்குதிறனுக்கான சோதனை 10 - க்கு மேற்பட்ட சுற்றுகளில் 
நடைபெறுகிறது. இச் சோதனையில் , கீழ்க்கண்ட மூன்று கட்டுப் 
படுத்தப்பட்ட மின்னிறக்கச் சோதனைகள் நடத்தப்படுகின்றன . 


( அ ) மின்பகு திரவத்தின் சராசரி வெப்பநிலை 30 ° செ . - ல் , 
மின்கலன்களில் ஒன்றின் மின்னழுத்தம் 1-7 வோ.க்கு வரும்வரை 
10 - மணி வீத மின்னிறக்கம் . 


( ஆ) மின்பகு திரவத்தின் ஆரம்ப வெப்ப நிலை 30 + 2 ° செ..ல் 
இருக்கும்போது , 6 வோ . மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 4-5 
வோ.க்கு வரும்வரை, 12 வோ . மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 
9 வோ க்கு வரும் வரையான துவக்க மின்னிறக்கம் . 


( இ ) மின்பகு திரவத்தின் ஆரம்ப வெப்ப நிலை -18 + 2 ° செ..ல் 
இருக்கும்போது 6 வோ . மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 
3 வோ.க்கு வரும்வரை 12 வோ . மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 
6 வோ . வரும் வரையான துவக்க மின்னிறக்கம் . 


மின் தேக்குதிறன் சோதனையை ஆரம்பிக்குமுன் மின்பகு 
திரவத்தின் அடர்த்தி சரி செய்யப்படாமல் , மின்கல அடுக்கு 4 
சுற்றுகளுக்கு ஆட்படுத்தப்படவேண்டும் . பின்பு மின்கல அடுக்கு 
களுக்கு , செயல்முறைப் புத்தகத்தில் கொடுத்துள்ளபடி , கட்டுப் 
படுத்தப்பட்ட மின்னூட்டம் தரவேண்டும் . அபரிமிதமான 
வாயுக்கள் வெளியேறும் வரையிலும் , மின்னூட்டம் நடைபெறும் 
போது 3 மணி நேரத்திற்கு , மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் 
மின்கல அடுக்கின் மின்னழுத்தமும் , மாறாத அளவில் இருக்கும் 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


155 


வரையிலும் இந்த மின்னூட்டம் தரப்படவேண்டும் . இதற்குப் 
பிறகு , மின்னூட்டம் நடைபெற்றுக்கொண்டிருக்கும் போது , 
மின்பகு திரவத்தின் அடர்த்தி 1,285 + 5 கி.கி. / க.மீ . என்ற மதிப் 
பிற்குச் சரிசெய்யப்படவேண்டும் . 


மின்பகு திரவத்தின் அடர்த்தி சரிசெய்யப்பட்ட பிறகு , அதன் 
வெப்ப நிலை 30 + 2 ° செ . லிருந்து மாறுபட்டால் ( அதாவது அதன் 
வெப்ப நிலை 28 ° செ.க்குக் குறைவாக இருக்கும்போது ) மின்னூட் 
டத்தைத் தொடர்ந்து நடத்தி மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 
30 + 2 செ.க்குக் கொண்டுவரப்படவேண்டும் . மின்பகு திரவத்தின் 
வெப்பநிலை 32 செ.க்கு அதிகப்பட்டால் , மின்கல அடுக்கு மின் 
னூட்டம் செய்யப்படாமல் வைத்து அல்லது செயற்கை முறையில் 
அதைக் குளிரச்செய்து மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 30 + 2 ° 
செ.க்குக் கொண்டுவரப்படவேண்டும் . 


மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 30 + 2 ° செ.க்குக் கொண்டு 
வரப்பட்டபின் , மின்கலனில் அதன் மட்டம் சரிசெய்யப்படுகிறது . 
இது நடைபெற்ற பின்பு மின்கல அடுக்கு மின் தேக்குதிறன் 
சோதிக்கப்படத் தயாராக உள்ளது . 


கட்டுப்படுத்தப்பட்ட மின்னூட்டம் நடைபெறும்போது 
மின்கல அடுக்கின் மின்னழுத்தமும் , மின்பகு திரவத்தின் வெப்ப 
நிலையும் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அளவிடப்படவேண்டும் . 
மின்னூட்டத்தின் இறுதிக் கட்டத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள 
இரண்டையும் , மின்பகு 

மின்பகு திரவத்தின் அடர்த்தியையும் 
மணிக்கு ஒரு தரம் காணவேண்டும் . 


மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை 45 ° செ.க்கு அதிகமாக 
உள்ள நிலையில் மின்கல அடுக்கில் கட்டுப்படுத்தப்பட்ட மின் 
னூட்டம் நடைபெற அனுமதிப்பதில்லை . 


10 - மணி வீத , கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கம் நடை 
பெறும்போது கண்டிப்பாக மாறாத மின்னோட்டமும் , தொடர்ந்த 
மின்னிறக்கமும் நடைபெறவேண்டும் . 


மின்னிறக்கத்தின் ஆரம்பத்தில் மின்பகு திரவத்தின் வெப்ப 
நிலை 30 + 2 செ . ஆக இருக்கவேண்டும் . 


கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கத்தின்போது 

மின்கலன் 
களின் - மின்னழுத்தமும் மின்பகு திரவத்தின் வெப்ப நிலையும் 
24 மணிக்கு ஒரு தரம் அளவிடப்படவேண்டும் . மின்கலனின் 


154 


சேமிப்பு மின்க்ல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்னழுத்தம் 185 வோ.க்குக் குறைந்த பின் , 15 நிமிடங்களுக்கு 
ஒரு முறை மின்னழுத்தம் அளவிடப்பட வேண்டும் . மிகவும் 
தயங்குகிற ( lagging ) மின்கலனின் மின்னழுத்தம் 1-75 வோ.க்கு 
வந்ததிலிருந்து 1.7 வோ.ஐ அடையும்வரை தொடர்ந்து அளக்கப் 
பட வேண்டும் . காரீய - அமில மின்கலனின் மின்னிறக்க வரைபடம் 
படம் 51 - ல் காண்பிக்கப்பட்டுள்ளது . 

இப் பரிசோதனையின்போது தீர்மானிக்கப்படும் ஆம்பியர் - மணி 
மின் தேக்குதிறன் 30 செ . வெப்பநிலைக்குக் கணிக்கப்பட 
வேண்டும் . 

C 
Co = 

1 + 0.01 [ T சராசரி -130 ] 
இங்கு C = பரிசோதனையின்போது கிடைத்த மின் தேக்கு 

திறன் ( ஆ - ம ) 
T சராசரி = மின்னிறக்கத்தின்போது மின்பகு திரவத்தின் 

சராசரி வெப்பநிலை ( செ .) 
0 • 01 = மின் தேக்குதிறனின் வெப்பநிலை எண் 
மின்பகு திரவத்தின் சராசரி வெப்பநிலை கணக்கிடும் முறை : 


- 


T சராசரி = T ஆரம்பம் + T இறுதி 


ஆரம்பம் = ஆரம்பத்தில் மின்பகு திரவத்தின் வெட்ப நிலை . 
இறுதி = இறுதியில் மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை 


கட்டுப்படுத்தப்பட்ட மின்னூட்டத்திற்குப் பின்பே , கட்டுப்படுத் 
தப்பட்ட மின்னிறக்கம் துவக்க வீதத்தில் நடைபெறுகிறது . 
இந்த மின்னிறக்கத்தின் ஆரம்பத்தில் மின்பகு திரவத்தின் வெப்ப 
நிலை 30 + 2 ° செ.ஆக இருக்கவேண்டும் , 


10 - மணி மின்னிறக்க வீதத்தின்போது உள்ள மின்னோட்டத் 
தைப் போன்று 3 மடங்கு மின்னோட்டம் துவக்க மின்னிறக்கத்தின் 
போது எடுத்துக் கொள்ளப்படுகிறது . மின்னிறக்கம் நடைபெறும் 
காலம் முழுவதும் , மாறாத மின்னோட்டமும் , தொடர்ந்த மின்னிறக் 
கமும் நடக்கும்படி கண்டிப்பாகக் கவனிக்கவேண்டும் . 


மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் மின்னிறக்கம் ஆரம்ப 
மான 5 வினாடிகளுக்குப் பிறகு முதன்முதலாக அளக்க வேண்டும் . 
பின் , நிமிடத்திற்கு ஒரு முறை இதை அளக்க வேண்டும் . 6 வோ . 
மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 4.7 வோ.க்கும் 12 வோ . 


மின்கல 


| மின்கலனின் மின் அழுத்தம் 
இன்கல அடுக்குகளின் கர்ப்பும் , இயக்கமும் 

155 
மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 9.4 வோ , க்கும் குறைந்ததும் 

அடுக்கின் மின்னழுத்தம் , மின்னிறக்க முடிவு வரை 
தொடர்ந்து அளவிடப்பட வேண்டும் . 6 வோ . மின்கல அடுக் 
கின் மின்னழுத்தம் 4-5 வோ.க்கும் , 12 வோ . மின்கல அடுக்கின் 
மின்னழுத்தம் 9-0 வோ.க்கும் வரும்போது மின்னிறக்கம் , நிறுத் 
தப்பட வேண்டும் . 

மின் தேக்குதிறன் 
சோதனைகளின் 

போது 2.30 
30 ° செ . 

* KI 
துவக்க மின் 

2.20 
னிறக்கம் 7 ஆவது சுற்றில் 

2.10 
செய்யப்படுகிறது . 

2.00 

1.90 
-18 ° செ . - ல் துவக்க 
1.80 
மின்னிறக்கம் செய்வதற்கு 
1,70 
முன் , மின்கல அடுக்கு ஒரு 1.60 
சுற்றுக்கும் , ஒரு கட்டுப் 1.50 
படுத்தப்பட்ட மின்னூட் 1.40 
டத்திற்கும் ஆட்படுத்தப் 1.30 
பட்டு , பின் ஒரு குளிர்ந்த 1.20 
அறையில் வைக்கப்பட்டு , 1.10 
மின்பகு 

திரவத்தின் 1.00 
வெப்ப நிலை --18 + 2 ° 0.90 
செ.க்குக் குளிர வைக்கப் 

0.80 
பட வேண்டும் . 

0.70 

0.60 
மின்கல அடுக்குக் 

0.50 
குளிர்ந்த 

0.40 
குளிர்ந்த நிலைக்குக் 

0.30 

FK 
கொண்டுவரப்பட்ட பின் 

0.20 
னரே அதில் மின்னிறக் 

0.10 
கம் நடத்தப்படவேண்டும் . 

2 3 4 5 6 7 8 9 10 

மணிகள் 
மின்னிறக்க மின் 

படம் 51 
னோட்டம் 30 ° செ . - ல் 
துவக்க மின்னிறக்கத் 

மின்னிறக்கத்தின்போது காரீய அமில மின் 

கல அடுக்கின் மின்னழுத்தச் சிறப்பியல்புகள் 
திலுள்ள மின்னோட்டத் 
திற்குச் சமம் . 

மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் , மின்னிறக்கம் தொடங் 
கிய 5 ஆவது வினாடியில் முதன் முதலாகவும் , பின்பு 30 வினாடி 
களுக்கு ஒரு முறையும் அளவிடப்படவேண்டும் . 


வோல்ட் 


அறையில் 


ேேவா . மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் , 3.5.வோக்கும் , 
12 வோ . மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 7 வோ.க்கும் 


158 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


குறைந்தவுடன் , தொடர்ந்து மின்னிறக்கம் முடியும் வரை அளக்க 
வேண்டும் . -18 ° செ . - ல் கட்டுப்படுத்தப்பட்ட துவக்க மின் 
னிறக்கத்திற்குப்பின் இரண்டு சுற்றுகள் நடத்தப்படவேண்டி 
யது அவசியம் . அதன் பிறகு 2 ஆவது சுற்றின் வீதப்படி மின் 
கல அடுக்கை மின்னூட்டம் செய்து மின்பகு திரவம் நிரப்ப 
உதவும் துவாரம் 3 மணி நேரம் திறந்திருக்கவேண்டும் . இதன் 
பின் மின்பகு திரவத்தின் மட்டம் மின்வாய்த் தட்டுகளின் மேல் 
மட்டம்வரை சரிசெய்யப்படுகிறது . அந்தத் துவாரம் செருகியால் 
மூடப்படுகிறது . இவை யாவும் செய்யப்பட்டபின் மின்கல அடுக்கு 
களை உபயோகப்படுத்தலாம் . 

துவக்கு வகை மின்கல அடுக்குப் பழுதுபார்க்கப்பட்டபின் 
அதுவும் மின் தேக்கு திறனுக்குச் சோதிக்கப்படுகிறது . இந்த 
மின்கல அடுக்கும் முதல் சுற்றில் வரையறை செய்யப்பட்ட மின் 
தேக்குதிறனில் 85 விழுக்காட்டிற்குக் குறையாமல் ( மின் தேக்கு 
திறன் ) தரவேண்டும் . இதற்குக் குறைவாக மின் தேக்கு திறனைத் 
தரும் மின்கல அடுக்கு மேலும் சுற்றுகளில் வைக்கப்படவேண்டும் . 
உதாரணம் 

3CT - 135 வகை மின்கல அடுக்கு முற்றிலும் பழுதுபார்க் 
கப்பட்ட பின் , 10 - மணி வீதம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக் 
கம் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது . மின்னிறக்க மின்னூட் 
டம் I = 13-5 ஆ . மின்னிறக்கத்தின் ஆரம்பத்தில் மின்பகு திரவத் 
தின் வெப்ப நிலை ஆரம்பம் = 35 ° செ . மாலை 7.45 மணிக்கு மின் 
னிறக்கம் முடிகிறது . அப்போது மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 
T இறுதி = 41 ° செ , முதலில் சராசரி வெப்ப நிலை சராசரி தீர் 
மானிக்கப்படுகிறது . 

Tசராசரி = 1 ஆரம்பம் + I இறுதி 


35 + 41 ° செ . = 38 செ . 


மின்னிறக்கக் காலம் t = 19.45-10-00 

= 9 மணி 45 நிமிடம் 

= 9.75 மணி 
அடுத்து மின்கல அடுக்கின் மின் தேக்கு திறன் (மின்னிறக்கத் 
தில் ) C மின்னிறக்கம் தீர்மானிக்கப்படுகிறது . 
C மின்னிறக்கம் = மின்னிறக்கம் X மின்னிறக்கம் 

= ; 13.5 X 9.75 
= 131 ஆ - ம . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


157 


- 


இந்த மின் தேக்குதிறன் மதிப்பு 30 செ . வெப்ப நிலைக்குக் 
கணிக்கப்படுகிறது- C30 ° 
3 மின்னிறக்கம் 

131 
C30 = 1 + 01 ( T சராசரி - 30 ) 1 + 0.01 ( 38-30 ) 

= 121-3 ஆ - ம் . 
உண்மையான மின் தேக்கு திறன் விழுக்காட்டில் 
C30X100 121-3X100 

135 
( உத்தரவாதம் 

89 % 
இங்கு ( உத்தரவாதம் = உத்தரவாதம் செய்யப்பட்ட 

மின் தேக்குதிறன் 


மின்கல 


மின்கலன் பயன்படுத்துவதற்குத் தகுந்தது 

எனக் 
கொள்ளலாம் . 
பல்வேறு வெப்பநிலைகளில் காரீய -அமிலத் துவக்கு வகை 

அடுக்குகளின் இயக்கம் 

மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை உயரும்போது , மின்கல 
அடுக்குக் கொடுக்கும் மின் தேக்குதிறன் அதிகரிக்கிறது . மின்பகு 
திரவத்தின் வெப்ப நிலை குறையும்போது மின்கல அடுக்கு கொடுக் 
கும் மின் தேக்குதிறன் குறைகிறது . 

துவக்க வகை மின்கல அடுக்குகளின் தேவைக்குறிப்புகளில் 
( specifications ) மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 1 ° செ . குறையும் 
மின் தேக்கு திறன் 14 குறைகிறது . அதன் வெப்ப நிலை 1 ° செ . 
உயரும்போது மின் தேக்கு திறன் 1 % உயருகிறது என்ற விவரமும் 
எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது . மேலும் , வரையறைசெய்யப்பட்ட 
மின் தேக்குதிறன் , மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 30 ° செ . - ல் 
இருக்கும்போதுதான் பெறப்படலாம் என்று தேவைக்குறிப்புகள் 
காட்டுகின்றன . தொடர்ந்த மின்னிறக்கத்தால் மின்பகு திரவத்தின் 
வெப்பநிலை 30 ° செ.லிருந்து மாறுபட்டால் , கிடைக்கும் உண் 
மையான மின் தேக்குதிறன் 30 ° செ.க்குச் சரியான மதிப்பிற்குக் 
கணிக்கப்படவேண்டும் . மின்கல அடுக்குகளில் , மின்னிறக்க மின் 
னோட்டம் குறைவாகவும் , மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 30 ° செ . 
லிருந்து மிகக் குறைந்த அளவில் மாறுபட்டும் இருக்கும்போதுதான் , 
தேவைக்குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள மின்பகு திரவத்தின் 
வெப்பநிலைக்கேற்ற மின் தேக்குதிறன் மாற்றங்கள் சரியாக இருக் 
கும் . மின்பகு 

திரவத்தின் வெப்பநிலை குறையும்போது , 
மின்கல அடுக்கின் மின் தேக்குதிறன் குறைவதற்குக் காரணம் 


153 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்பகு திரவத்தின் பாகியல் (viscosity ) மதிப்பில் ஏற்படும் 
குறிப்பிடத்தக்க உயர்வாகும் . மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை 
30 ° செ.லிருந்து 0 ° செ.க்குக் குறையும்போது பாகியலின் மதிப்பு 
இரண்டு மடங்காகிறது , 


மேற்கொண்டு மின்பகு திரவத்தின் வெப்பநிலை குறையும்போது 
அதன் பாகியல் மதிப்பு இதைவிட மிக அதிகமாக உயர்கிறது . 
80 ° செ . - ல் இருக்கும் மின்பகு திரவத்தின் பாகியல் மதிப்பைவிட 
-- 30 ° செ . - ல் பாகியல் மதிப்பு 8 மடங்கிற்கும் - 50 °செ . - ல் 
பாகியல் மதிப்பு ஏறக்குறைய 30 மடங்கிற்கும் அதிகரிக்கின்றன . 


குறைந்த வெப்ப நிலையில் மின்னிறக்கம் நடைபெறும்போது ,, 
பாகியல் மதிப்பு உயர்வதால் , விரவல் ( diffusion ) நடப்பது சிரம 
மானதாகிறது . இதனால் மின்வாய்த் தட்டுகளின் வெளி அடுக்கு 
களில் உள்ள ஊக்கப் பொருள்கள் மட்டுமே வேதியியல் வினை 
வழியில் பங்கேற்கின்றன . 


மின்பகு திரவத்தின் வெப்பநிலை மின்கலனின் மின்னழுத் 
தத்தை மிகக்குறைந்த அளவில் பாதிக்கிறது என்பதைக் கவனிக்க 
வேண்டும் . உதாரணமாக மின்பகு திரவத்தின் வெப்பநிலை +20 
செ.லிருந்து - 50 ° செ.க்குக் குறையும்போது , மின்னழுத்தம் 
0 • 205 வோ . தான் குறைகிறது . 

மின்பகு திரவம் -10 ° செ . - ல் இருக்கும்போது , மின்கல 
அடுக்கு அதிகமான மின்னோட்டத்தைத்( 200 முதல் 800 ஆம்பியர் 
வரை ) தரும்போது , குளிர்ந்த மின்பகு திரவம் அதிக மின் தடை 
தருவதால் , மின்பகு திரவம் வெகுவாகக் குறைகிறது . மின்பகு திரவ 
வெப்பநிலை -20 ° செக்குக் குறைவாக இருக்கும்போது , மின்கல 
அடுக்கில் . உயர்ந்த வீதத்தில் , மின்னிறக்கம் செய்வது அடிக்கடி 
முடியாமல் போய்விடுகிறது . 


உயர்ந்த வீதத்தில் , விட்டுவிட்டு மின்னிறக்கம் நடைபெறும் 
போது , மின்பகு திரவத்தின் வெப்பநிலை மின் தேக்குதிறனை எவ் 
வாறு பாதிக்கிறது என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத் 
திலிருந்து தெரிந்துகொள்ளலாம் . 6CTE -128 வகை மின்கல 
அடுக்கு , 400 ஆ . மின்னோட்ட வீதத்தில் பலதடவை 5 வினாடி 
நேர மின்னிறக்கம் , அதன் மின்னழுத்தம் 4-5 வோ.க்குக் குறையும் 
வரை செய்யப்பட்டது . ஒவ்வொரு மின்னிறக்கத்திற்குப் பிறகு மின் 
கல அடுக்கிற்கு 5 வினாடி ஓய்வு தரப்பட்டது . நான்கு மின்னிறக்கங் 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


150 


களுக்கு ஒரு முறை , மின்கல அடுக்கு 15 நிமிட நேரம் ஓய்வாக 
இருக்கும்படி விடப்பட்டது . இப் பரிசோதனையின்போது கீழ்க் 
கண்ட மின்னிறக்கங்கள் கிடைத்தன : 


. 


+20 " 
+10 " 


+ 30 ° செ..ல் மின்பகு திரவம் இருக்கும்போது 120 மின்னிறக் 

கங்கள் 
80 
55 
80 
15 


-10 


. 


மின்பகு திரவத்தின் வெப்பநிலை + 30 ° செ.லிருந்து - 10 ° செ . 
-க்குக் குறையும்போது , + 30 ° செ . - ல் நடைபெற்ற மின்னிறக்கங் 
களில் 8 - ல் 1 பங்கு அளவிற்கு மின்னிறக்கங்கள் குறைகின்றன 
என்பதை மேலேயுள்ள விவரம் காட்டுகிறது . 


மேலே குறிப்பிட்டுள்ளதைப் போன்ற மின்னிறக்கம் , 800 ஆ . 
மின்னோட்டத்துடன் நடக்கும்போது , 30 ° செ . வெப்பநிலையில் 
45 மின்னிறக்கங்களும் , 0 ° செ . வெப்ப நிலையில் 4 மின்னிறக்கங் 
களும் கிடைக்கப்பெற்றன . அதாவது மின்னிறக்கங்களின் எண் 
ணிக்கை முன்னதில் 11 - ல் 1 பங்கைவிடக் குறைவாக உள்ளது . 


மின்பகு திரவத்தின் வெப்பநிலை குறைந்ததால் ஏற்படும் 
மின் தேக்குதிறனின் குறைவிலிருந்து , மின்கல அடுக்கு , முந்தின 
மின்னூட்டத்தில் , தன்னகத்தே சேகரித்துவைக்கப்பட்ட மின் 
தேக்குதிறனின் ஒரு பகுதியை இழந்துவிட்டது என்று அர்த்த 
மல்ல . மின்கல அடுக்கு வரையறை செய்யப்பட்ட மின் தேக்கு 
திறனைத்தர , மின்கல அடுக்குச் சற்றுச் சூடேற்றப்பட்டால் போது 
மானதாகும் . 


குளிர்காலங்களில் , மின்தேக்குதிறன் குறைவதுமட்டுமன்றி , 
மின்கல அடுக்கில் , மின்பகு திரவம் உறைந்து மின்கல அடுக்குள்ள 
பாத்திரத்தையும் மின்வாய்த் தட்டுகளையும் சேதப்படுத்தலாம் என் 
பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவேண்டியது அவசி 
யம் . 


மின்கல அடுக்கைப் பூரணமாக மின்னூட்டம் நடைபெற்ற 
நிலைக்கு வெகு அருகிலுள்ள நிலைகளில் வைத்துக்கொள்வது 
தான் , மின்கலன்களில் உள்ள மின்பகு திரவம் உறைவதிலிருந்து 
தடுப்பதற்குச் சிறந்த வழி , 


* 180 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


22. காரீய - அமிலத் துவக்கு வகை மின்கல அடுக்குகளைப் பராமரித்தல் 

உந்து வண்டிகள் வழக்கமாகச் சோதனைகள் செய்யப்படும் 
போது , அவற்றிலுள்ள மின்கல அடுக்குகளும் பராமரிக்கப்படு 
கின்றன . வேலைத் தொடருக்கு ( shift ) ஒரு முறை 

மின்கல 
அடுக்குகளைச் சரிபார்த்தலும் , இடை இடையே மின்கல அடுக்கு 
சரியான இயக்க நிலையில் இருக்கிறதா என்று சரிபார்த்தலும் , 
அதைச் சுத்தம் செய்தலும் , மரையாணிகள் தொடர்புகள் இறுக் 
கப்படுதலும் மின்கல அடுக்குகளைப் பராமரித்தலில் உள்ளன ; 


வழக்கமாகச் செய்யப்படும் தினசரிப் பராமரிப்பு 

தினசரி வேலைத் தொடர் ( shift ) முடியுமுன் மின்கல அடுக்கு 
களைக்கவனிக்கக் கீழ்க்கண்ட நடவடிக்கைகள் கைக்கொள்ளப்படு 
கின்றன : 


( 1 ) மின்கல அடுக்கின்மீது தூசியும் அழுக்கும் இல்லாமல் 
துடைக்கப்படுகிறது . இல்லாவிடில் இவை மின்பகு திரவத்தை 
மாசுபடுத்தி , மின்கல அடுக்கின் உழைப்புக் காலத்தைக் குறுக்கி 
விடும் . மின்கல அடுக்கின் மீது தெளித்துள்ள மின்பகு திரவம் 
உலர்ந்த துணியால் நன்கு துடைக்கப்படுகிறது . அசுத்தமான 
மேற்பரப்புகள் , மின்கல அடுக்கில் தன் மின்னிறக்கம் நடைபெற 
வழிகோலும் . 


( 2 ) மின்கல அடுக்குள்ள பாத்திரமும் , அடைப்பு ( seal )) 
செய்த சேர்மமும் , வெளிப்புறமாக , நல்ல நிலையில் உள்ளனவா 
என்று சோதிக்கப்படுகின்றன . சேர்மத்திலுள்ள வெடிப்புகள் , 
பாத்திரத்திலிருந்து கசிந்துவரும் மின்பகு திரவம் இரண்டும் 
நேரத்தோடு கண்டுபிடிக்கப்படுகின்றன . 


( 3 ) மின்கல அடுக்கின் கோடிமின்வாய் முனைகளுடன் , கம்பி 
கள் நன்கு இணைந்துள்ளனவா என்று கையால் சோதிக்கப்படு 
கின்றன . ஆக்ஸைடு ஆன கோடி மின்வாய் முனைகளும் மின் 
இணைப்புக்கால் கம்பிப் பிடிப்பிகளும் ( lead wire clamps ) சுத்தம் 
செய்யப்படுகின்றன . மின்னோட்டம் பாய்வதற்கு இணைந்துள்ள 
பரப்புகள் ஒன்றோடோன்று , நன்கு இறுக்கமாகப் பொருந்தி 
இருக்கவேண்டும் ; இல்லாவிடில் நன்கு இறுக்கமாகப் பொருந்தாத 
இடத்தில் தொடர்பு தடை ( contact resistance ) அதிகரிக்கும் : 
இதனால் துவக்கு மோட்டாருக்குச் ( starter motor ) செல்லும் 
மின்னோட்டம் பாதிக்கப்படும் . கோடி மின்வாய் முனைகளையும் , 
பிடிப்பிகளையும் சுத்தம் செய்யும்போது அல்லது அரத்தால் ராவி 


மின்கல படுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


181 


விடும் போது எவ்வளவுக்கெவ்வளவு குறைவாக உலோக 
அடுக்கை ( layer ) 
(layer ) எடுக்க முடியுமோ அவ்வளவு 

உலோக 
அடுக்கை எடுக்கவேண்டும் . அதிகமாக உலோகம் எடுக்கப்பட் 
டால் உறுப்புகள் தேய்வடையும் . மின்கள் அடுக்கையும் , ஸ்டார்ட் 
ரையும் இணைக்கும் மின் இணைப்புக் கால்கள் இழுத்துப் பிடித்த 
நிலையிலிருந்தால் , மூடிகளும் , கோடி மின் வாய் முன்களும் 
டைத்து போக ஏதுவாகும் . ஆகையால் 

அவை 

சற்றும் 
தொய்த்த நிலையிலிருக்கவேண்டும் . 


( 4 ) மின்கலன் மூடிகளிலிருந்து செருகிகள் முதலில் வெளியே 
எடுத்து அவற்றிலுள்ள துளைகள் துடைக்கவும் , சோதிக்கவும் 
படுகிறேன . 


( 5 ) மின்கல அடுக்கு அது உந்தகவில் வைக்கப்பட்டுள்ள 
இடத்தில் இறுக்கமாகப் பொருத்தப்பட்டுள்ளதா என்று நிச்சயப் 
படுத்திக் கொள்ளப்படுகிறது . 


வழக்கமான பராமரிப்பு வேலை திட்டம் எண் 1 

5 அல்லது 6 நாட்களுக்கு ஒரு முறை கோடையிலும் , 10 
அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை குளிர்காலத்திலும் , மின்கல 
அடுக்கு இவங்கிய பிறகு செய்யப்படவேண்டிய வேலை விபரம் 
பராமரிப்பு வேலை திட்டம் என் 1 - ல் சொல்லப்பட்டுள்ளது . 

இந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றும்போது கீழ்கண்ட 
வேலைகளையும் செய்யவேண்டியது அவசியம் 

( 1 ) தினசரி பராமரிப்பில் செய்யவேண்டிய வேலைகள் . 

( 2 ) எல்லா மின்கலன்களிலும் மின்பகு திரவத்தின் மட்டம் 
சோதிக்கப்பட்டு தேவையானால் சரிசெய்யும் வேகைள் . 

( 3 ) மின்னிறக்கம் எந்த அளவிற்கு நடந்துள்ளது என்று 
அறிந்து அவகியமானால் 

அடுக்கை மின்னூட்டம் 
செய்தல் . 


ல 


. 


மின்கல அடுக்கு அதிகமான வெப்பநிலையில் இயங்கினால் 
மின்பகு திரவத்தின் மட்டம் அடிக்கடி கவனிக்கப்படவேண்டும் . 
காரணம் , நீர் விரைவாக ஆவியாவது தான் , 


மின்பகு திரவத்தின் மட்டம் குறைந்தால் , காய்ச்சி வடிநீர் 
சேர்க்கப்படவேண்டும் . மின்பகு திரவம் கிந்தியதால்தான் அதன் 

11 


162 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மட்டம் குறைந்ததற்கான காரணம் என்று தீர்மானிக்கப்பட்டால் 
மின்பகு திரவம் சேர்க்கலாம் . சேர்க்கப்படும் மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி . மிங்கலனில் உள்ள மின்பகு திரவத்தின் அடாத்திக்குச் 
சமமாக இருக்கவேண்டும் , 

மின்னிறசெத்தின்போது , மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
குறைவதால் , அடர்த்தியை அளவிட்டு , மின்கல அடுக்கு மின்னி 
றக்கம் அடைந்துள்ள நிலை தீர்மானிக்கப்படுகிறது . மின்பகு திர 
வத்தின் ஆரம்ப அடர்த்தி தெரிந்தும் , பயன்படுத்திய காலத்தில் 
மின்பகு திரவம் சேர்க்கப்படாமலும் இருந்தால்தான் இவ்வழி 
நல்ல முடிவுகவைத் தரும் , 

பூரணமாக மினூட்டம் ஏற்பட்ட மிக்கல அடுக்கில் உள்ள 
மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் , சிறிது கொடுக்கப்பட்ட காலம் 
கடந்து , அந்த மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் தெரிந்தால் , 
அந்த மில்கல அடுக்கில் எவ்வளவு தூரம் மின்னிறக்கம் நடத் 
துள்ளது என்பதைத் தீர்மானிக்க முடியும் ( அட்டவணை 37 ) . 


அட்டவணை 37 
பல்வேறு நிலைகளில் மின்னிறக்கம் பெற்ற மின்பகு 

திரவத்தின் அடர்த்தி 


15 ° செ , ல் மின்பகு 
திரவத்தின் அடர்த்தி 

கி.கி ./* . மீ 


1310 


1280 


பூரணமாக மின்னூட்டமான 

மின்கல அடுக்கு 
25 % மின்னிறக்கமான மின் 

கல அடுக்கு 


1270 


1240 


50 % 


1270 
1230 
1190 


1240 
1200 
1160 


22 


1230 
1190 
1140 


1200 
1160 
1100 


பூரணமாக 


வழக்கமான உயரம் வரை மின்பகு திரவம் நிற்கும் போது 10 
வேறு மிங்கலன்களில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி மாறு 
தல் 20 கி . சி . / க . மீக்கு அதிகமாகக்கூடாது . இந்த அளவைவிட 
மின்பகு திரவத்தின் கடாத்தி அதிகமாக மாறும்போது , மின்கல 
அடுக்கிற்கு மிகனூட்டம் கொடுக்கப்படவேண்டும் . மின்னூட் 
டத்தில் இறுதியில் மின்பகு திரவத்தின் கடாத்தி சரி செய்யப்பட 
வேண்டும் . 

அதிகமான மின்னோட்டத்துடன் கூடிய மினிறக்கம் (உதார 
ணமாக , மில்கல அடுக்கு ஸ்டார்டருடன் இணைத்துள்ளபோது ) 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


163 


நடைபெற்றவுடனேயும் , காய்ச்சி வடிநீர் கலந்தவுடனேயும் 
மின்பகு திரவத்தின் ஆடாத்தி அளவிடப்படக்கூடாது . அவ்வாறு 
அளவிட்டால் , எடுக்கப்பட்ட அளவு குற்றமுடையதாக இருக்கும் . 


முழு மின்னூட்டம் நடைபெற்ற மின்கல அடுக்கில் உள்ள 
மின்பகு திரவத்தின் அடாத்திட்டவட்டமாகத் தெரியாதபோது 
அல்லது துவக்கச் சுமையுடன் ( starting load ) மின்கல அடுக்கு 
வேலை செய்யும்போது அதனுடைய நிலை சோதிக்கவேண்டிய 
போது தகுந்த மின் தடை கொண்ட சோதனை அல்லது சுமை 
கொண்ட “ ஃபோர்கி " ( testing or loading fork ) உபயோகட் 
படுத்தப்படுகிறது . இக்கருவியிலுள்ள வோல்ட்மீட்டர் சரியான 
அளவை துவவியமாகக் ( accuracy ) காட்டமுடியாததாலும் பல 
வேறுபட்ட மின்தேக்குதிறனுடைய மின்கல அடுக்குகளின் கோடி 
மின்வாய் முனைகளுக்கிடையே மின்னழுத்தம் அதிகமானதாலும் 
இம்முறை , மிக்கல அடுக்கின் மின்னிறக்க நிலையை சுமாராகத் 
தீர்மானிக்கவே அனுமதிக்கிறது . 

சோதனை “ ஃபோர்க் ” 5 வினாடிகளுக்கு ஒரு முறை மின்கல 
அடுக்கிலுள்ள ஒவ்வொரு மின்கலனில் கோடி மின்வாய் முனைகல் , 
டன் அழுத்தப்படுகிறது . மின்கலனின் மூடியில் உள்ள துவைச் 
செருகி இந்த முறைக்கு , நன்கு பொருந்திய நிலையிலிருக்க வேண் 
டும் . மிகவும் நம்பகமான தொடர்புக்கு , சோதனை " ஃபோர்க் 
மின்கல அடுக்கின் கோடி மின்வாய் முனைகளுடன் இறுக்கமாக 
அழுத்தப்பட வேண்டும் . இக்கருவியிலுள்ள வோலட்மீட்டரில் 
அளவுகளிலிருந்து , மின்கல அடுக்கு அடைந்த மின்னிறக்க நிஃப 
தீர்மானிக்கப்படுகிறது . ( அட்டவனை 38 ) . 


அட்டவணை 38 


மின்னிறக்கமான மின்கலன்களின் மின்னழுத்தம் 


வோல்ட்மீட்டா மின்னிறக்க நிலை 
அளவுகள் 

% 
வோ . 


1-75-1-80 


0 ( முழுவதும் 

மின்னூட்ட 

மானது ) 
25 
50 
100 


1.65-1.70 
1-50-160 
1 : 30-140 


184 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ள்ள 


மின்கல டுக்கில் 

மின்கலன்களின் மின்னழுத்தம் 
கள் ஒன்றின் மதிப்பிலிருந்து மற்றொன்று 02 வோ , க்கு அதிகமாக 
மாறுபட்டிருக்கக்கூடாது . இதற்குமேல் மாறுபட்டிருந்தால் 
அந்த மின்கல அடுக்கு திரும்பவும் மின்னூட்டம் செய்யப்பட 
வேண்டும் . 


மின்கல அடுக்கு மோட்டாருக்கு அருகில் இருக்கும் போது 
“ ஃபோர்சி ” உபயோகப்படுத்தக்கூடாது . காரணம் , இதை உப 
யோகிக்கும் போது ஏற்படும் தீப்பொறி பெட்ரோல் ஆவியை தீப் 
பிழக்கச் செய்யலாம் . 


மின்கல கடுக்கின் மின்னிறக்க நிலை எந்த முறையில் தீர்மா 
னிக்கப்பட்டாலும் , மின்னிறக்கம் கோடையில் 50 % அதிகமாக 
வும் குளிர்காலத்தில் 25 % அதிகமாகவும் இருக்கும் போது . மி 
கல அடுக்கு மினூட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவேண் 
டும் . ஓர் உந்தில் அலேது ஓர் என்ஜினில் இரண்டு மின் 

அடுக்குகள் பயன்படுத்தப்படும் போது , அவற்றில் ஒன்று 
மின்னிறக்கம் அடைந்திருந்தால் , மற்றொறில் மின்னிறக்க நிலை 
என்ன என்று தெரிந்து கொள்ளாமலேயே இரண்டு 

மிக்கல 
அடுக்குகளும் மியனூட்டத்திற்கு எடுக்கப்படவேண்டும் . 


கல 


ஏற்கனவே 

பயன்படுத்தப்பட்ட மின்கல அடுக்குகளையும் 
மறுமுறை மின்னூட்டம் செய்வதும் , புதிய மிக்கல அடுக்குகவ 
ஆரம்பமின்னூட்டம் செய்வதும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டளை . 
இதில் அதிகமான மிவனோட்டத்தில் மிகனூட்டம் நடக்கிறது 
( அட்டவணை 39 ) . 


அட்டவணை 89 
உழைக்கும் நிலையில் உள்ள துவக்க வகை மின்கல 
அடுக்குகளுக்கான மின்னூட்ட மின்னோட்டங்கள் 


மின்னூட்ட 
மிகனோட்டம் 


வகை 


வகை 


மின்னூட்ட 
மின்னோட்டம் 


3CT - 63 
3CT - 70 
3CT - 84 
3CT- 98 
3CT - 112 
8CT - 126 


50 
6.5 
80 
10.0 
10-0 
10-0 


3CT - 135 
6CT . 42 
6CT - 54 
6CT - 68 
6CT - 128 


10.0 
4.0 
5.0 
60 
10-0 


மின்பல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


165 


மிவனூட்டத்திற்கு முன் , மின்சா அடுக்கு உலர்ந்த நிலையை 
அடையும் வரை உகர்ந்த துணியால் துடைக்கப்படவேண்டும் . 
கோடி மின்வாய் முன்களில் இருக்கக்கூடிய எல்லாவித ஆக்ஸை 
டும் நீக்கப்படவேண்டும் . மின்பகு திரவ மட்டம் சரியாக இருக் 
கிறதா என்று 

சரிபார்க்கப்படவேண்டும் . தேவையானால் 
காய்ச்சி வடி நீரைக்கலத்து வழக்கமான மட்டத்திற்கு மிப்பகு 
திரவம் இருக்கும்படி செய்யப்படவேண்டும் . சுமையுடன் கூடிய 
ஃபோர்க் உதவிகொண்டு குறுக்குச்சுற்று இருக்கிறதா என்று 
எல்லா மிகெலன்களையும் சோதிக்கவேன்டும் . 


புதிய மின்கல சுடுசை முதன் முதலாக மின்னூட்டம் செய் 
யும்போது கடைபிடிக்கும் வழிகவிலேயே இப்போதும் மின்னழுத 
தம், மின்பகு திரவத்தின் அடாத்தி , வெப்பநிலை மின்னூட்டம் 
முடிவுற்ற நேரம் யாவும் தீர்மானிக்கப்படுகின்றன . 


வழக்கமான பராமரிப்பு வேலைதிட்டம் எண் 2 


மின்கல அடுக்கு இயங்கும்போது 30 அல்லது 15 நாட்களுக்கு 
ஒரு முறை செய்யப்படவேண்டிய வேன் விபரம் பராமரிப்பு 
வேல் திட்டம் எண் 2-5 கொடுக்கப்பட்டிருக்சிறது . 


இதிலுள்ள வேலை விபரங்கள் ( 1 ) தினசரி செய்யவேண்டிய 
வேலைகளும் , வழக்கமான பராமரிப்பு வேன் திட்டம் எண் 1 - ல் 
சொல்லப்பட்ட வேலைகளும் செய்யப்படவேண்டும் . ( 2 ) கொடுக் 
சப்பட்ட மோட்டார் கார் அல்லது என்ஜினில் உள்ள மின்னூட்ட 
கருவியைச் சோதித்து தேவையானால் சரிசெய்யவேண்டும் . 


மின்கல அடுக்கு போதுமான அளவு மின்னூட்டம் செய்யப் 
படாவிட்டால் அது என்ஜினைத் துவக்குவதில் உள்ள நம்பிக்சை 
யைக் குறைக்கிறது . முறையாச தேவையைவிட அதிகமாக மின் 
னூட்டம் நடந்தால் , அது நேர்மின்வாய்தி தட்டுகள் விரைவாக 
அவிழ்த்து விடச் செய்கிறது மேலும் மிகைல அடுக்கின் உழைப்புக் 
காலத்தைக் குறைக்கிறது . 


ரிலே சமப்படுத்தி , இயந்திரத்தில் அதற்கான இடத்திலிருக் 
குப் போது , சோதனை செய்ய , 1.0 துல்லியம் * ( accuracy ) 
சொண்ட 0-30வோ , வோல்ட் மீட்டர் , 0-80 ஆம்பியர் அம்மீட் 


சோவியத் குடியரசின் படித்தரத்திற்கு ஏற்ப மின் அளவிடும் கருவிகளுக் 
டான துல்லிய அளவு . 


160 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


டர் , 1.5 ஓம் தடைக்குக் : குறையாத , 1.5 ஆம்பியர் மின்னோட் 
டம் தாங்கக் கூடிய சுமையாக ( load ) உபயோகிக்கக்கூடிய மின் 
தடை மாற்றி ( rheostat ) , 6 சதுர மி . மீ.க்குக் குறையாத குறுக்கு 
வெட்டுப் பரப்புடைய செப்பு மின் இணைப்புக்கால்கள் தேவை . 


RR 


EE 


IBEA ESF 


படம் 52 
மோட்டாரில் உள்ள ரிலே 
கட்டுப்படுத்தியைச் சோதிக் 
கப் பயன்படும் மின்சுற்று . 


E 


மின்னழுத்தத்தைச் சோதிக்க அவசியமானவை | ( 1 ) மின் 
கல அடுக்கில் குறுக்குச் சுற்று ஏற்படாமலிருக்க ரிலே சமப்படுத்தி 
வின் B மூனையுடன் இணைக்கப்பட்ட மின் இணைப்புக்கால் லக்கின் 
( lead lug ) இணைப்பை எடுத்துவிட்டு நன்கு காப்பிடு (insulate ) 
( 2 ) ரிலை சமப்படுத்தியின் முனை B யை அம்மீட்டரில் - குறிபிட்ட 
முனையுடன் இணை . ஆமீட்டரின் அடுத்த முனையை ( குறைந்த 
தடை தரும் நிலையில் வைக்கப்பட்ட ) சுமை மின்தடை மாற்றி 
யுடன் இணை . மின் தடை மாற்றியின் அடுத்த முனை மின்னியக்கி 
அல்லது ரிலே சமப்படுத்தியின் நில இணைப்பு முனையுடன் சேர்க்க 
( 3 ) வோல்ட்மீட்டரின் - தறியுடைய முனையை B- யுடனும் 

குறியுடைய முனைமை நில இணைப்பு முனையுடன் சேர் 
( படம் 52 ) . 


ரிலே சமப்படுத்தியின் மூடிபை எடுக்கக் கூடாது . ஏனெனில் , 
மூடி எடுக்கப்பட்டால் தவறான அளவுகளைக் காட்ட வழிவகுக்கப் 
படலாம் , 


இந்தத் தயாரிப்புகளுக்குப் பின் சுமை மின்னோட்டத்தைச் சரி 
செய்ய மோட்டாரைத் துவக்கி , மின்னோக்கியின் மின்னசத்தைக் 
குறிப்பிட்ட வேகத்தில் ஓடச்செய் அட்டவணை 40 ) . 


மின் கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 

167 
அட்டவணை 40 
சுமை மின்னோட்டமும் , மின்னியக்கியின் மின்னகத்தின் வேகமும் 


ரிலே கட்டுப்படுத்தி 


மின்னியக்கி 
யின் வேகம் 

சுமை மின் 
சுற்றுகள் 

னோட்டம் 
நிமிடம் 


3000 


10 


RR - 12A , RR - 12B , 
RR - 12V , RR - 20B , 
RR - 20V , RR - 24A , 
RR - 24G , RR -24G1 


RR - 81, RR - 81B 


3400 


5 


மின்தடை மாற்றியின் தடையைக் குறைத்து சுமை மின் 
னோட்டம் சரி செய்யப்படுகிறது . சுமையுடன் மின்னியக்கி இயங் 
கும்போது வோல்ட்மீட்டா காட்டும் அளவுகள் ஒழுங்குபடுத்தப் 
பட்ட மின்னழுத்தங்களுக்கு ஒத்துள்ளன . மேலும் இந்த அளவு 
கள் அட்டவணை 41 -ல் உள்ள அளவுகளுக்குச் சமமாக இருக்க 
வேண்டும் . 

இட்ட கணை 41 
மின்னியக்கியின் இயக்கத்தின்போது மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் 

மின்கல அடுக்கு பொருத்தி 
பருவ 

தட்பவெட்ப மண்டலம் பதும் வோல்ட்மீட்டர் 
காலம் 

காட்டும் அளவு ( வோ ) 
வெளியில் | மடியின் உள் . 


தெற்கு , மத்திய 
பிராந்தியங்கள் 


13.5 


134 


கோடை 
சாலம் 


வடகோடி 


140 


13-6 


தெற்கு , மத்திய 
பிராந்தியங்கள் 


14:51 


14-0 


குவிர் 
காலம் 


வடசோடி 

150 

145 
வோல்ட்மீட்டரின் முள் ( pointer ) காட்டும் அளவு களில் ஏற்ற 
இறக்கங்கள் 0-2 வோ.க்கு அதிகமாக இருக்குமானால் மின்னழுத 
தச் சமப்படுத்தியின் தொடு முனைகளில் ஆக்ஸைடு உருவாகிவிட் 

சோவியத் குடியரசின் குறியீடுகள் , 


168 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


டது என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது . அவற்றைச் சுத்தம் 
செய்வது அவசியமரகும் . மென்மையான ( fine ) கண்ணாடிக் 
காகிதத்தாலும் ( glass paper ), பெட்ரோலில் நனைக்கப்பட்ட மக 
ஆட்டுத் தோலாலும் இந்தத் தொடுமுனைகள் சுத்தம் செய்யப்படு 
தொடுமுனைகள் உலோகத்தால் 

ஆன 

பொருள் 
சளாலோ , உப்புத் தாள்களாலோ , ஒருபோதும் சத்தம் செய்யப் 
படக்கூடாது , 


கின்றன . 


மின்னழுத்தம் அனுமதிக்கப்பட்ட அளவிலிருந்து அதிகமாக 
மாறுபடுமானால் மின்னழுத்த சமப்படுத்தியின் விறசுருள் சரிசெய் 
பப்படுகிறது . மின்னழுத்தத்தைக் குறைக்க விறசுருளின் விறைப்பு 
(tension ) குறைக்கப்படுகிறது . 

எவ்வளவு மின்னழுத்தத்தில் எதிர் மின்னோட்ட ரிலே செயல் 
பட ஆரம்பிக்கும் என்பதைச் சோதிக்க மிசுைற்று படம் 63 - ல் 
உள்ளது போல் அமைக்கப்படுகிறது , இதிலுள்ள முக்கியமான 
மாற்றம் , குறியிட்ட வோல்ட்மீட்டர் முளை ரிலே சமப்படுத்தி 
பின் கோடி முக A- யுடன் இணைக்கப்படுகிறது .. 


RR 


E 


OBFA SF 


SF 


AL 


படம் 53 
எவ்வளவு மின்னழுத்தத் 
தில் எதிர்மின்னோட்டரிலே 
செயல்பட , ஆரம்பிக்கும் 
என்பதைச் சோதிப்பதற் 
கான மின் சுற்று . 


6 


E 


இச்சோதனைக்கு , மோட்டாரை இயக்கி , மின்தடை உதவி 
பால் 5 முதல் 10 ஆ . மின்னோட்டம் நடைபெறும்படி செய்யப் 
படுகிறது . இதைத் தொடர்ந்து “ சுற்றுருள ” ( crank shaft ) சுற் 
றும் வேகம் குறைக்கப்பட்டு சும்மாயிருக்கும் நிலைக்குக் கொண்டு 
வரப்படுகிறது . பின்பு சுற்றுருளை சுற்றும் வேகத்தை ஒரே சீராக 
உயாத்திக்கொண்டு போகும் போது வோல்ட்மீட்டரின் முள்ளை 
நாம் கவனிப்போம் . மின்னழுத்தம் சீராக உயகும் . எதிர்மின் 
னோட்டரிலேயின் தொடுமுனைகள் ( contacts ) மூடப்பட்டவுட 
வோட்மீட்டரின் முள், தாவி மின்னழுத்தக் குறைவைக் காட்டும் , 
வோட்மீட்டமின் முள் தாவி குறைந்த அளலைக் காட்டுவதற்கு 


மிகல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


165 


முன் காட்டிய உச்ச மின்னழுத்த அளவு தான் எதிர் மின்னோட்ட 
ரிசே செயல்படத் தேவையான மின்னழுத்தமாகும் . இந்த அளவு 
கள் அட்டவணை 42-ல் கொடுக்கப்பட்ட மதிப்பீடுகளுக்குள் 
இருக்கவேண்டும் . 

அட்டவணை 42 
பருவகாலங்களையும் , தட்ப வெட்ப மண்டலங்களையும் சார்ந்துள்ள 

மின்னழுத்தங்கள் 

எதிர் மின்னோட்டரிலே 
பருவகாலம் தட்பவெட்ப மண்டலம் செயல்படத் தேவை 

வான மின்னழுத்தம் 

வோ . 


தெற்கு , மத்திய 

பிராந்தியங்கள் 
கோடை காலம் 


11 :5-12-2 


வட கோடி 


11 : 5-12-5 


தெற்ச , மத்திய 
பிராந்தியங்கள் 


11 :5--12 : 5 


ளிர் காலம் 


வட கோடி 


11 5-130 


சிலே சுத்தமான இயக்கத்தைக் காட்டவேண்டும் . அதாவது 
அதன் தொடுமுனைகள் அதிர்தல்கள் இல்லாமல் ( எம்பி குதிக்காத 
படி ) மூடப்படவேண்டும் . 

எதிர் மின்னோட்ட சிலேயைச் சரிசெய்யும் முன் , அதன் தொடு 
முனைகளின் தொடர்புகொள்ளும் பரப்புகள் சத்தமாக உள்ள 
வா என்று சரிபார்க்க வேண்டும் . ஏதாவது ஒரு முனை தீய்ந்து 
இருந்தால் அது தொடுமுளை ஜதைகளுக்கு இடையில் உள்ள 
இடைவெளிகள் ஒரே அளவுடையவை அல்ல என்று காட்டு 
கிறது . தொடுமுனைகளுக்கு இடையேயுள்ள இடைவெளிகள் 
தாங்கியை ( holder ) கவனத்துடன் வளைத்து , சம அளவுக்குச் சரி 
செய்யப்படுகின்றன . தீய்ந்த தொடுமுனைகள் கண்ணாடி காகிதத் 
தால் சுத்தம் செய்யப்படுகின்றன . இரண்டு ஜதைகளின் தொடு 
முனைகளும் ஒரே சமயத்தில் சுத்தம் செய்யப்படவேண்டும் . அப் 
போதுதான் 

அவைகளுக்கு இடையேயுள்ள இடைவெளிகள் 
மாறாத அளவிலிருக்கும் தொடுமுனைகள் சுத்தம் செய்யப்பட்டதும் 
பெட்ரோலால் நனைக்கப்பட்ட மலை ஆட்டுத் தோலால் ( chamois ) 
துடைக்கப்படவேண்டும் . 


170 


சேமிப்பு மிக அடுக்குகளின் பராமரிப்பு , 


எதிர் மினோட்டரிலே செப்பேட ஆரம்பிக்கும் மின்னழுத்தம் 
அட்டவணை 42 - ல் கொடுக்கப்பட்டிருப்பதைவிட அதிகமாக 
இருந்தால் , விறகருளின் விறைப்பைத் தளர்த்தி , மின்னழுத்தம் 
குறைக்கப்படுகிறது . மின்னழுத்தம் மிகக் குறைவாக இருந்தால் 
விற்சுருளின் விறைப்பு அதிகப்படுத்தப்படுகிறது . இவ்வாறு சரி 
செய்யப்பட்ட பின் , மறுபடியும் எந்த மின்னழுத்தத்தில் எதிர் 
மின்னோட்ட பிலே செயல்பட ஆரம்பிக்கிறது என்பது மறுபடியும் 
சோதிக்கப்படுகிறது . 


படம் 52 - ல் கொடுத்துள்ள மின்சுற்றின் உதவியால் மின் 
னோட்ட மட்டுப்படுத்தி சோதிக்கப்படுகிறது . மின்னழுத்த சமப் 
படுத்திபைச் சோதிக்கும்போது எந்த வேசத்தில் மின்னியக்கியில் 
மின்னம் சுற்றியதோ அதே வேகத்தில் இப்போது மிகனகம் 
சுற்றப்பட்டு மின்னோட்ட மட்டுப்படுத்தி சோதிக்கப்படுகிறது . 

மின்னியக்கியின் மின்னோட்டம் , மின் தடையின் உதவியால் 
சீராக அதிகரிக்கப்படுகிறது . வோவட்மீட்டர் 10 முதல் 12 வோ . 
காட்டும் போது இம் மீட்டரின் அளவு எடுத்துக்கொள்ளப்படு 
கிறது . அம் மீட்டர் காட்டும் அளவு மின்னோட்டம் மட்டுப்படுத 
தப்பட்ட அளக்கு 

மதிப்புடையதாக உள்ளது . 
RR - 12A , RR - 12V , RR - 20A , RR - 20Y , RR - 24V , RR- 24A , 
RR - 24G , RR - Gl 

நிலே சமப்படுத்திகளுக்கு 
மின்னோட்டம் 18 ஆ ஆகவும் , RR - 12V , RR - 20V , வகை ரிலே 
சமப்படுத்திகளுக்கு இந்த மின்னோட்டம் 19 ஆ . ஆகவும் , RR - 81 
வடைரிலே சமப்படுத்திகளுக்கு இந்த மின்னோட்டம் 10 ஆ . 
ஆகவும் , RR - 81B வசை கிலே சமப்படுத்திகளுக்கு இந்த 
னோட்டம் 13 ஆ . ஆகவும் இருக்கவேண்டும் . 

மின்னோட்ட மட்டுப்படுத்தி சரிசெய்யப்படுமுன் 
சோதிக்கப்படவேண்டும் . அவசியமானால் அதன் 

தொடு 
முனைகள் சுத்தம் செய்யப்படவேண்டும் . விற்சுருளின் விறைப் 
பைக் குறைத்து , அமைக்கப்பட்ட மின்னோட்ட 

அளவைக் 
குறைக்கலாம் . விறசுகளின் விறைப்பைக் கூட்டி , அமைக்கப் 
பட்ட மின்னோட்ட அளவைக் கூட்டலாம் . மின்னோட்ட மட்டுப் 
படுத்தி அவகியத்திற்கேற்ப சரிசெய்யப்பட்ட பின்பு , மட்டுப் 
படுத்தப்பட்ட மின்னோட்ட அளவு , முன் சொல்லப்பட்ட 
முறையில் சோதிக்கப்படவேண்டும் . 
பருவகால பராமரிப்பு 

பருவகாலம் கோடையிலிருந்த குளிர்காலத்திற்கும் , குளிர் 
காலத்திலிருந்து கோடைகாலத்திற்கும் மாறும்போது செய்யப் 
கடும் வேலைகள் யாவும் சேர்ந்தது பருவகால பராமரிப்பு ஆகும் , 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


171 


பருவகால பராமரிப்பு வழிமுறை கீழே கொடுக்கப்பட்டுள் 
ளது . ( 1 ) தினசரி பராமரிப்பிலும் வழக்கமான பராமரிப்பு 
வேலை திட்ட எண் ஒன்றிலும் , இரண்டிலும் சொல்லப்பட்ட 
வேலைகள் யாவும் செய்யப்படவேண்டும் . ( 2 ) மின்னூட்டத் 
திற்காச மின்கல அடுக்குகள் எடுக்கப்படவேண்டும் . மின்னூட்டம் 
நடத்ததும் மின்பகு திரவத்தின் அடர்த்தி பருவகாலத்திற்குத் 
தகுந்தபடி சரி செய்யப்படவேண்டும் . ( 3 ) ரிலே சமப்படுத்தி 
படுவகாலங்களின் தேவைகேற்ப சரிபடுத்தப்படவேண்டும் . 


வெப்பமான அறைகளில் செயல்படுகிற மின்கல அடுக்கு 
களுக்கும் , கொடுக்கப்பட்ட ஒரு பருவ காலத்தில் மட்டும் இயங்கும் 
இயந்திரத்தில் உள்ள மின்கல அடுக்குகளுக்கும் பருவகால 
பராமரிப்பு தேவையில்லை . கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாக் குறை 
களும் , அவை எவ்வாறு நிவர்த்திச்சப்பட்டன என்பதும் , மி சகல 
அடுக்கின் குறிப்புப் புத்தகத்தில் பதிவு செய்யப்படவேண்டும் . 
23. காரீய - அமில மின்கல அடுக்குகளைச் சேமித்து வைத்தல் 


உலர்ந்த ( மின்பகு திரவமற்ற ) மின்கல அடுக்குகளை சேமித்து 
வைத்தல் ! மிலி பகு திரவத்தால் நிரப்பப்படாத மர இடையீட்டுப் 
பிரிவுகள் கொண்ட புதிய மின்கல அடுக்குகள் 0 ° செ - க்குக் குறை 
யாத , 35 செ .- க்கு மேற்யடாக வெப்ப நிலையில் சேமித்து வைக் 
கப்பட வேண்டும் . மின்கல அடுக்குகள் , கோடி மின்வாய் முனைகள் 
மேல்நோக்கியிருக்கும்படி , ஒரே வரிசையில் வழக்கமாக வைக்கப் 
படும் நிலையில் வைக்கப்படவேண்டும் . ஸ்டவ்கள் அல்லது 
சூடேற்றும் கருவிகளிலிருந்து குறைந்தது ஒரு மீட்டர் தூரத்திற்கு 
அப்பால் மின் கல அடுக்குகள் இருக்கவேண்டும் . 


மீஃபோர் , மிப்பிளாவிட் இடையீட்டுப் பிரிவுகள் கொண்ட 
மின்கல அடுக்குகளை வெப்பம் ஏறாதா பண்டகசாலைகளில் (store 
rooms) , - 25 செ . வெப்பநிலையில் கூட வைக்கலாம் . 


மிகைல இடுக்குகளைச் சேமித்து வைக்குமுன் , செருகிகள் 
நன்றாக , திருகி மூடப்பட்ட நிலையிலிருக்கவேண்டும் . தவகளின் 
வகைக்குத் தகுந்தபடி துங்கள் அடைப்புச் செம்யும் பாகங் 
களால் செருகி வைக்கப்படவேண்டும் . மீஃபோர் அல்லது 
மிப்பிளாஸ்ட் அல்லது இவற்றைக் கலந்து செய்யப்பட்ட இடை 
வீட்டுப் பிரிவுகள் கொண்ட உலர்ந்த மின்கல அடுக்குகள் சேமித்து 
வைக்கப்படும் காலம் 2 ஆண்டுகளுக்கு மேற்படக்கூடாது . மரக 
அல்லது மரம் சம்பந்தப்பட்ட இடையீட்டுப் பிரிவுகள் கொண்ட 
மின்கல அடுக்குகள் சேமித்து வைக்கப்படும் காலம் ஓராண்டுக்கு 
திகப்படக் கூடாது . 


172 


சேமிப்பு மிக்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்ட மின்கல அடுக்குகளை சேமித்து 

னவத்தல் 

தன் மின்னிறக்கத்தைத் தவிர்க்கவும் , மின்பகு திரவத்தால் 
நிரப்பப்பட்ட காரீய - அமில மின்கல அடுக்குகளில் நோயின் 
வாய்த் தட்டுகள் அரிப்பினால் ( corrosion ) குறிப்பிட்ட கால 
அளவுக்கு முன்பே கெட்டுப்போவதைத் தவிர்க்கவும் , இந்த 
மின்கல அடுக்குகள் 0 ° முதல் 25 ° செ . வரையுள்ள வெப்ப நிக 
வில் சேமித்து வைக்கப்படவேண்டும் . 

சிறிது காலம் கார்களில் செயலாற்றி பின்பு எடுக்கப்பட்ட 
மின்கல அடுக்குகள் மின்னூட்டம் தரப்பெற்று , கட்டுப்பாடான 
மின்னிறக்கத்திற்கு ஆட்படுத்தப்படவேண்டும் . 

அட்டவணை 48 - ல் கொடுக்கப்பட்ட கால அளவுகவைவிடக் 
குறைவாக மின்னிறக்கம் கொடுக்கும் மின்கல அடுக்குகள் நீண்ட 
காலத்திற்குச் சேமித்து வைக்கப்படக்கூடாது . 

ஆட்டவணை 48 
மின்னிறக்கக் காலத்திற்கும் மின்பகு திரவத்தின் 

அடர்த்திக்கும் உள்ள தொடர்பு 


மின்னூட்டம் பெற்ற 
மின்கல அடுக்கிலுள்ள 
மின்பகு திரவத்தின் 

அடாத்தி 
கி.கி. / க.மீ . 


10 மணி வீதத்தில் 
மின்னிறைக்கம் நடை 
பெரும் காகம் 


மணி 


1290 


9.0 


1270 


8.0 


1250 


7.0 


மின்னிறக்கமான மின்கல அடுக்குகளைச் சேமித்து வைக்கதி 
தேர்ந்து எடுக்கும் போது , அவை மறுபடி மின்னூட்டம் செய்யப் 
படவேண்டும் . சேமித்து லைக்குமூன் அவை நன்கு துடைச் 
கப்பட்டும் , செருகிகள் நன்கு திருகிய நிலையில் வைக்கப்பட்டும் 
இருக்கவேண்டும் . 

மிக அடர்த்தியுள்ள மின்பகு திரவம் , மின்வாய்த் தட்டுகளையும் 
மர இடையீட்டுப் பிரிவிகளையும் துரிதமாகச் சீரழிக்கச் செய்யும் , 
ஆகையால் 1,310 சி.கி./ ச.மீ . அடாத்தியுள்ள மின்பகு திரவத்தை 
1,290 கி.கி. க.மீ. என்ற அடாத்திக்குக் குறைத்து விட வேண்டும் . 


மின்பல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


173 


எந்த நேரத்திலும் , தேவையான போது கார்களில் உபயோ 
கிக்கத் தயாராக சேமித்து வைக்கப்படும் மின்கல அடுக்குகள் 
எப்போதும் பூரணமாக 

மின்னூட்டம் செய்யப்பட்டிருக்க 
வேண்டும் . இவை 8 ° செ.க்கு 

அதிகமான வெப்பநிலையில் 
வைக்கப்பட்டிருக்கும்போது இவற்றில் தன்மின்னிறக்கம் ஏற்படும் . 
இதனால் அவை இழந்த மி.தேக்கு திறனைத் திரும்பப் பெறும்படி 
செய்ய , வழக்கமான வீதத்தில் மாதம் ஒரு முறை அவற்றிற்கு 
மின்னூட்டம் தரவேண்டும் . 


0 ° செ - ஐவிடக் குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டுள்ள 
மின்கல அடுக்குகளின் மின்பகு திரவங்களி- அடர்த்திகள் மாதம் 
இரு முறை அளவிடப்படவேண்டும் . மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி 12,30 கி.கி. / க.மீ . மதிப்பைவிடக் குறையும்போது தான் , 
அந்த மின்கல அடுக்குகளுக்கு மின்னூட்டம் செய்யவேண்டும் . 


வேலையற்ற 

பருவகாலங்களில் சேமித்து வைக்கப்பட்ட 
மின்கல அடுக்குகளின் ( அறுவடை இயந்திரங்களில் , மின் விசை 
யால் துவக்கப்படும் டிராக்டர்களில் , தனியார் கார்களில் உள்ள 
மின்க . அடுக்குகள் ) மின்பகு திரவத்தின் அடர்த்தி மாதம் ஒரு 
முறை சரிபார்க்கப்படவேண்டும் . இவை மறுபடியும் பயன் 
படுத்தப்படும் முன் , நேராக மியனூட்டம் செய்யப்படவேண்டும் . 
0 ° செ.-க்@க் குறைந்த வெப்பநிலையில் மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி 1,130 கி.கி. / க . மீக்குக் குறைந்துவிட்டால் அல்லது 
0 ° செ . - க்கு அதிகமான வெப்பநிலையில் , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி 1,120 கி.கி. / க.மீக்குக் குறைந்துவிட்டால் மேலே 
கூறப்பட்ட விதி அனுசரிக்கப் பட வேண்டியதில்க . 


நிலை காரீய - அமில மின்கல அடுக்குகளின் இயக்கம் 

நிலை அமில மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் செய்தல் நிலை மின் 
4. அடுக்குகள் உருவாக்கப்பட்டதும் , அவை 1,180 கி.கி / க.மீ . 
அடர்த்தியுள்ள , 80 செ.க்கு மேற்படாத வெப்பநிலையிலும் உள்ள 
மின்பகு திரவத்தால் நிரப்பப்படுகின்றன . மின்வாய்த் தட்டுகள் 
மின்பகு திரவத்தால் தெவிட்டியநிலை அடைய 2 முதல் 4 மணி 
நேரம் ஆகிறது . மிகல அடுக்கின் முனைமைகளும் ( polarity ) .. 
மின்னூட்ட 

மூலத்தின் ( supply Source ) முனைமைகளும் 
சோதிககப்பட்டபின் , மின்கல அடுக்கு , மின்னூட்டத்திற்காக 
மூலத்துடன் இணைக்கப்படுகிறது . முதல் மியனூட்டத்திற்கான 
நிபந்தனைகளாவன ! 

( அ ) மின்னூட்ட வீதம் 25 மணி . 


114 


சேமிப்பு மின்கல அடுக்குகளில் மராமரிப்பு 


( ஆ ) மின்னூட்டத்திற்குப் பிறகு மின்கல அடுக்கு சும்மா 
யிருக்கும் நேரம் 1 மணி . 


( இ ) ஏராளமான வாயு வெளியேறும்வரை மின்னூட்டம் 

(( ஈ ) மின்னூட்டத்திற்குப் பிறகு மின்கல அடுக்கு சும்மா 
விருக்கும் நேரம் 1 மணி . 


( உ ) வாயுக்கள் தீவிரமாக வெளியேறும்வரை மின்னூட்டம் , 

முதல் முறை மின்கல அடுக்கு மின்னூட்டம் பெறும்போது 
10 மணி வீதத்தில் மின்தேக்கு திறனைப்போல் 9 மடங்கு அதிக 
மான மின்தேக்கு திறன் மின்னூட்டமாகத் தரப்படவேண்டும் , 


C - 1 , C - 5 மிக்கல அடுக்குகளுக்கு மின்னூட்ட மிகனோட்டம் 
ஒரு தட்டுக்கு 7 ஆ . ஐவிட அதிகமாகக் கூடாது . C - 6 , C - 20 
மின்கல அடுக்குகளுக்கு ஒரு தட்டுக்கு 10 ஆ . ஐ விடவும், C - 24 , 
C - 146 , மின்கக அடுக்குகளுக்கு ஒரு தட்டுக்கு 18 ஆ. ஐ - விடவும் 
மின்னூட்ட மின்னோட்டம் அதிகரிக்கக்கூடாது . 


மின்னூட்டம் நடைபெறும்போது வெப்ப நிலை 50 செ ஐவிட 
அதிக மானால் மின்கல அடுக்கிற்குக் கூடுதலான ஓய்வு தரப்பட 
வேண்டும் . எனினும் , முதல் 25 மணி நேர மிகனூட்டம் தடை 
பெற எந்தவித அனுமதியும் இல்லை . வெப்ப நிலை யைக் குறைக்க 
வேண்டியிருப்பின் , மின்னூட்ட மின்னோட்டத்தின் அளவைக் 
குறைக்கவேண்டியது அவசியம் . 


முதல் மின்னூட்டத்திற்குப் பிறகு . மிங்கல அடுக்கு , உத்திர 
வாதம் அளிக்கப்பட்ட 

மி தேக்கு 

திறனில் 90 % -ஐக் 
கொடுக்கும் . 

நூறு விழுக்காடு மின்தேக்கு திறன் தேவைபென்றால் , மின் 
பல அடுக்கு மியனூட்டம் செய்ய ஆரம்பித்தது முதல் , தேவை 
மான 100 % மின்தேக்கு திறன் கிடைக்கும் வரை மின்னூட்ட ; 
மின்னிறக்க சுற்று மிக்கல அடுக்கில் நடை பெறவேண்டும் . 


அடுத்தடுத்து செய்யப்படும் மின்னூட்டம் மிக்கல அடுக்கு 
முழுதும் மின்னிறக்கம் ஆன பின்புதான் தொடர்கிறது . ஆனாலும் 
மின்னிறக்கம் முடிந்த 12 மணி நேரத்திற்குள் இந்தத் தொடாத்த 
மின்னூட்டம் செய்யப்படவேண்டும் . 


தயாரிப்பாளர்களால் கொடுக்கப்பட்டுள்ள விபர குறிப்பு 
களில் , கொடுக்கப்பட்டுள்ள மிகனோட்டத்தின் உயர்ந்த பட்ச 


மிக்கல அடுக்குகளில் காப்பும் , இமக்கமும் 


175 


அளவை , மின்னூட்டத்தின் போது மீறக் கூடாது . ஆனால் , மில் 
னோட்டம் குறைக்கப்படும்போது எந்தக் குறைந்த மதிப்பிற்கும் 
கொண்டுவரப்படலாம் . 


மின்கல அடுக்கு அதிகப்படியான மின்னோட்டம் பெறும்போது 
மின்கலனின் மின்னழுத்தம். 2.6 முதல் 2.8 வோ.க்கு உயர்கிறது 
மின்னூட்ட முடிவில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி 1200 
1,210 கி.கி. க.மீ. மதிப்பை அடைகிறது . 


மின் சலனின் மின்னழுத்தமும் , அதிலுள்ள மின்பகு திரவதி 
தின் அடர்த்தியும் ஒரு மணி கால அளவில் மாறாமலிருந்தாலும் 
மிங்கல அடுக்கு ஓய்வு பெற்ற பிறகு அதில் மின்னோட்டம் செலுத் 
தியவுடன் வாயுக்கள் வெளியேறினாலும் , மின்கல அடுக்குகள் . 
பூரண மிகனூட்டம் நடந்ததாகக் கொள்ளப்படுகிறது . 


ஒரு மின்னிறக்கத்தின்போது மிக்கல அடுக்கிலிருந்து பெறப் 
படும் ஆம் பியர் -மணிகளைவிட 15 முதல் 18 விழுக்காடு வரை 
அதிகமான ஆப் பியா - மணிகளை அந்த மின்கல அடுக்கிற்கு , இந்த 
மின்னிறக்கத்தைத் தொடரும் மின்னூட்டத்தில் தரவேண்டும் . 
ஆரமபத்திலிருந்து 20 ) முதல் 300 சுற்றுகள் வரை இந்த விழுக் 
காடு அளவுகள் பொருந்தும் . இதற்கு மேற் கொண்டு நடைபெறும் 
சுற்றுகளில் இந்த விழுக்காடு அளவு அதிகப்படுத்தப்படவேண்டும் 
என பிரிந்துறைக்கப்படுகிறது . 

மின்னூட்டமான மின்கல அடுக்குகள் உபயோகமற்ற சுத்த 
மான துணியால் நன்கு உலரும்படி துடைக்கப்படவேண்டும் 
பிறகு 10 % “ சால் அம்மோனியாக் ” [sal ammoniac ] திரவத்தால் 
ஈரமாக்கப்பட்ட துணியாலும் துடைக்கப்படவேண்டும் . பின்பு 
ஈரதி துணியால் 

மின்கல அடுக்கு துடைக்கப்படவேண்டும் . 
கடைசியாக 

மின் கல அடுக்கு உலர்த்த நிலைக்கு வரும் வரை 
துடைக்கப்படவேண்டும் . 
நிலை மின்கல அடுக்குகளின் மின்னிறக்கம் 

உயாந்தபட்ச அளவை மீறாத எந்த அளவு மின்னோட்டத் 
திலும் வழக்கமான மின்னிறக்கம் நடத்தப்படலாம் . 

மின்கல அடுக்கிலிருந்து எடுக்கப்படும் ஆம்பியர் - மணி 
வரையறை செய்யப்பட்ட அளவை எக்காலத்திலும் மீறக்கூடாது 
மின்கல அடுக்கும் , அதிலுள்ள தனிப்பட்ட மின்கலன்களும் 
அவற்றிற்கு எனக் குறிப்பிடப்பட்ட இறுதி ளவைவிடக் 
குறைந்த நிலைக்குப் போகும்படி மின்னிறக்கம் நடைபெறாமல் 
கவனிக்க வேண்டியது அவசியம் . 


176 ) 


சேமிப்பு மின்கலன்களின் பராமரிப்பு 


நாள் முழுதும் பணியாட்கள் தொடர்ந்து பணிபுரியும் பெரிய 
மின்சார நிலையங்களில் மினிறக்கம் நடைபெற்ற காலத்தை 
மிகவும் சரியாகக் கணக்கிட முடியும் . குறைந்தது மணிக்கு ஒரு 
முறை அளக்கப்மடும் மின்னோட்டத்திலிருந்தும் மொத்தமாகக் 
கொடுக்கப்பட்ட ஆம்பியா - மணி அளவுகவிலிருந்தும் , மின்னிறக்க 
காலம் நிர்ணயிக்கப்படலாம் . நாள் முழுதும் பணியாட்கள் 
தொடர்ந்து வேலைசெய்யாத சிறிய மின்சார நிலையங்களில் இந்த 
காலத்தைச் சுமாராகவே கணக்கிட முடியும் . இதற்கு மிங்கல 
அடுக்கு அதிகமாகப் பயன்படுத்தப்பட்ட 2 அல்லது 3 வார 
காலத்தில் எடுக்கப்பட்ட மின்னோட்டத்தின் அளவு பயன்படு 
கிறது . சுமாராச மதிப்பிடப்பட்ட மினிறக்க கால அளவு அடிக் 
கடி சோதிக்கப்படவேண்டும் . அவசியமானால் இந்த கால அளவு 
மாற்றப்படவும்வேண்டும் . எப்படி இருந்தபோதும் , வரையறை 
செய்யப்பட்ட மின்தேக்கு திறனில் , பாசத்திற்கு அதிகமாசமின் 
தேக்கு திறனை ஒருபோதும் மின்னிறக்கம் செய்யக்கூடாது . 
இதனால் சொடுக்கப்பட்ட வேலை நடைபெறும் சூழ்நிகயில் , 
மின்கல அடுக்கு , வறையறை செய்யப்பட்ட மின்னிறக்கத்தை 
மீறது . 

மின்னிறக்கம் ஆரம்பித்து 2 மணி நேரத்திற்குப் பிறகு 
மின்னிறக்கம் முடிய 2 மணி நேரம் இருக்கும் போதும் மின்னிறக்கம் 
செய்யும் மின்கல அடுக்கின் மினேழுத்தமும் , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தியும் அளவிடப்படவேண்டும் . இந்த அளவுகள் , மின்பல 
அடுக்குக் குறிப்புப் புத்தகத்தில் குறிப்பிடப்படவேண்டும் . 

8 மணி வீதத்திற்கு மீறாத மி.னோட்ட அளவில் மின்னிறக்கம் 
செய்யப்பட்டால் , மின்கல அடுக்கில் உள்ள மின்கலன்களின் 
மினேழுத்தம் 1.8 வோ.க்குக்குறையும் வரைமின்னிறக்கம் செய்ய 
லாம் . 1 மணி அல்லது 2 மணி வீதத்தில் மின்னோட்டத்தில் 
மின்னிறக்கம் நடந்தால் , மின்கலனின் இறுதி மின்னழுத்தம் 
1.75 வோ.க்குச் சமமாகும் வரை மின்னிறக்கம் செய்யலாம் . 

மின்னிறக்கமான மின்கல அடுக்கு மின்னூட்டம் செய்யப் 
படாமல் 24 மணி நேரத்திற்கு மேலிருக்கக்கூடாது . 


நிலை மின்கல அடுக்குகளைப் புதுப்பிக்க ( freshening ) LOOTSTELO 

செய்தலும் , தேவைக்கு அதிகமாக மின்னூட்டம் [ overcharging ) 
செய்தலும் 

மின்பல அடுக்கின் மின்தேக்கு திறனில் சிறுபகுதி [ சுமாராக 
மாதத்திற்கு 25 % ] பயன்படுத்தப்படும்போது , மாத இறுதியில் 
அந்த மின்கல அடுக்கு 10 மணி வீத மின்னோட்டத்தில் மின் 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


177 


னூட்டம் செய்யப்படுகிறது . மறு மின்னூட்டம் 

பூரணமாக 
நிறைவேறியது என்பதற்கான அறிகுறிகளாவன : ( 1 ) எல்லா 
மின்கலன்களின் நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகளில் சீராக வாயு 
வெளியேறுதல் , 

எல்லா மின்கலன்களிலும் மின்பகு 
திரவத்தின் அடர்த்தி 1,200-1,210 கி.கி. க.மீ. அளவுக்கு உயர் 
தல் , ( 3 ) எல்லா மின்கலன்களிலும் மின்னழுத்தம் 2-8 - வோ.க்குக் 
குறையாதிருத்தல் . 

மின்கல அடுக்கில் , மற்ற மின்கலன்களைவிட , ஒரு சில 
மின்கலன்களில் மின்னழுத்தம் குறைவாக இருப்பின் , அதற்கான 
காரணம் கண்டுபிடிக்கப்படவேண்டும் . அடிக்கடி இது குறுக்குச் 
சுற்றால் தான் உண்டாக்கப்படுகிறது . இக் குறை நிவர்த்தி செய்யப் 
படவேண்டும் . இதன் பின்பு இக்கலன்கள் கூடுதலாக 
மின்னூட்டம் செய்யப்பட வேண்டும் . 

இவ்வாறு செய்யப்படும் மறு மின்னூட்டம் சில சமயங்களில் 
வாடிக்கையாகச் செய்யப்படும் மின்னூட்டம் நீடிக்கப்பட்டு 
பின்தங்கும் மின்கலன்களிலும் வாயு வெளியேறும்வரை தொடரப் 
பட்டதாகவும் இருக்கலாம் . 

பின்தங்கும் மின்கலனில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
மறு மின்னூட்ட கால அளவை சுமாராகக் கொடுக்கிறது . 

மின்வாய்த் தட்டுகளின் உள் உள்ள ஊக்கப் பொருளிலும் 
தட்டுகளின் மேலும் உருவான காரீய சல்ஃபேட் முழுவதும் மாற் 
றப்படுவதற்கு , மின்கல அடுக்கிற்கு தேவைக்கு அதிகமாக 
மின்னூட்டம் தருவது அவசியம் ஆகும் . 


பல குறை மின்னூட்டங்கள் நடந்த பின்பு வழக்கமான முழு 
மின்னூட்டம் செய்யப்பட்டவுடன் நேரடியாக இந்தத் தேவைக்கு 
அதிகமான மின்னூட்டம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்யப் 
படவேண்டும் . 


மின்கல அடுக்கில் உள்ள நேர் , எதிர் மின்வாய்த் தட்டுகளில் 
வாயுக்கள் தாராளமாக வெளியேறும்வரை மின்னூட்டம் செய்ய 
வேண்டும் . மின்னோட்டம் குறைக்கப்பட்டதும் மின்கல அடுக்கின் 
தொடர்பு மின்னூட்டம் தரும் மின் கருவியிலிருந்து நீக்கப்படு 
கிறது . சுமார் 1 மணி அல்லது அதற்கு மேற்பட்ட சிறிது நேரம் 
மின்கல 

அடுக்கு சும்மா விட்டுவைக்கப்படுகிறது . இதைத் 
தொடர்ந்து வாயுக்கள் வீரியத்துடன் வெளிவரும்வரை மின்கல 
அடுக்கு மின்னூட்டம் செய்யப்படுகிறது . வாயு வெளியேறும் 
போது . மின்னூட்டம் அடுத்த 1 மணி நேரத்திற்கு நிறுத்தப் 
படுகிறது . 

12 


178 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்னூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே , வாயு வெளி 
யேறும் நிலையை மின்கல அடுக்குகள் அடையும்வரை இந்த வித 
விட்டு விட்டு செய்யப்படும் மின்னூட்டம் தொடரப்படுகிறது . 

இந்தத் தேவைக்கு அதிகமான மின்னூட்டம் 10 மணி வீதத் 
தில் நடத்தப்படுகிறது . நீண்ட நேரம் நடக்கும் தேவைக்கு 
அதிகமான மின்னூட்டம் மின்கல அடுக்கிற்குத் தீமை பயக்கும் . 
இவ்வகை மின்னூட்டம் மிகக் குறைவாக உபயோகிக்கப்பட 
வேண்டும் . 

முடியுமானால் இந்த மின்னூட்டம் தவிர்க்கப் 
படுகிறது . 


மின்பகு திரவத்தின் மட்டம் சரி செய்யப்படுதல் 

நிலை மின்கல அடுக்குகளில் மின்பகு திரவத்தின் மட்டம் 
தட்டுகளின் மேல் ஓரத்திலிருந்து 10 முதல் 15 மி.மீ. உயரத் 
திற்கு இருக்க வேண்டும் . 

( மின்னூட்டம் நிறுத்தப்பட்ட அரை மணி நேரம் கழித்து ) 
25 ° செ . வெப்பநிலையில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி S , SK 
மின்கலன்களில் 1,205 + 5 கி.கி. க.மீ.ஆகவும் SP, SPK 
மின்கலன்களில் 1,240 + 5 கி.கி. க.மீ.ஆகவும் இருக்கவேண்டும் . 

மின்பகு திரவத்தின் மட்டம் , மின்வாய்த் தட்டுகளின் மேல் 
ஓரத்திலிருந்து 1 செ.மீ. - க்குக் குறைந்த உயரத்திலிருந்தால் , 
காய்ச்சி வடி நீர் அல்லது மின்பகு திரவம் , மின்கல அடுக்கிலுள்ள 
மின்பகு திரவத்தின் அடர்த்திக்குத் தகுந்தபடி சேர்க்கப்பட்டு , 
மின்பகு திரவத்தின் மட்டம் சரி செய்யப்படுகிறது . 

வழக்கமான மதிப்பைவிட அதிகமாக , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி இருந்தால் காய்ச்சி வடி நீர் சேர்க்கப்படுகிறது . 
இவ்வாறு பலமுறை காய்ச்சி வடி நீர் சேர்க்கப்பட்டும் , மின்பகு 
திரவத்தின் அடர்த்தி குறையாதபோது , ஓரளவு மின்பகு திரவம் 
வெளியே எடுக்கப்பட்டு காய்ச்சி வடிநீர் சேர்க்கவேண்டியது 
அவசியமாகிறது . 

மூன்று முறை இடைவெளிவிட்டு தொடர்ந்து மின்னூட்டம் 
செய்த பின்பும் மின்பகு திரவத்தின் அடர்த்தி , வழக்கமான 
அளவைவிடக் குறைவாக இருந்தால் , S , SK வகை மின்கல 
அடுக்குகளுக்கு 1,180 கி.கி. / க.மீ . அடர்த்தியும் , SP , SPK வகை 
மின்கல அடுக்குகளுக்கு 1,220 கி.கி. / க.மீ . அடர்த்தியும் கொண்ட 
கந்தக அமிலம் சேர்க்கப்படவேண்டும் . 


என்றாலும் நடைமுறையில் காய்ச்சி வடி நீர்தான் அமிலத் 
தைவிட அடிக்கடி தேவைப்படுகிறது . 


179 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


25. நிலை காரீய - அமில உடன்நிலை ( floating ) மின்கல அடுக்குகளின் 

இயக்கம் 

விட்டு விட்டு ஊதைத் தாங்கு ( buffer ) பணியில் உள்ள மின்கல 
அடுக்கின் இயக்கம் : மின்கல அடுக்கு குறிப்பிட்ட கால இடை 
வெளியில் , உடன் நிலையாக அல்லது ஊதைத் தாங்கு நிலையாகச் 
செயல்பட்டால் மாதம் ஒரு முறை 10 மணி வீத மின்னோட்டத்தில் 
பூரண மின்னிறக்கம் செய்யப்படவேண்டும் . இதற்குப்பின் அந்த 
மின்கல அடுக்கிற்கு வழக்கமான மின்னூட்டம் கொடுத்து , 
கூடுதலாகத் தேவைக்கு அதிகமான மின்னூட்டமும் கொடுக்கப் 
பட வேண்டும் . 

எங்கெங்கு , ஊதைத் தாங்கு மின்கல அடுக்கின் மின்தேக்கு 
திறனின் 

மிகக் குறைந்த பகுதி பயன்படுத்தப்படுகிறதோ 
அங்கெல்லாம் , அந்த மின்கல அடுக்கிற்கு நல்ல மின்னிறக்கம் 
கொடுத்து , பின்பு பூரண மின்னூட்டமும் , தேவைக்கு அதிகமான 
மின்னூட்டமும் மாதம் ஒன்று அல்லது இரண்டு முறை கொடுக்க 
வேண்டும் எனப் பரிந்துரைக்கப்படுகிறது . 

சுமையுடன் மின்கல அடுக்கு இயங்கும் காலம் ஒரு வாரத் 
திற்கு மேற்படக்கூடாது . 

ஊதைத் தாங்கு மின்கல அடுக்கில் உள்ள சில மின்கலன் 
களின் மின்னழுத்தத்தையும் , மின்பகு திரவத்தின் அடர்த்தியை 
யும் , சுமையுடன் செயல்படும் ஒவ்வொரு இயக்க காலத்தின் ஆரம் 
பத்திலும் , முடிவிலும் அளக்கவேண்டும் . 
சிறிது சிறிதாக மின்னூட்டம் ( trickle - charged ) பெறும் உடன்நிலை 

( floating ) மின்கல அடுக்குகளின் இயக்கம் 

இந்த வித மின்கல அடுக்கு அமைப்பை இயக்கும்போது 
கீழ்க்கண்ட விதிகள் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் : 

மின்கல அடுக்குத் தொகுதிகளில் இரண்டு பக்க இணைப்பில் 
வைக்கப்பட்டு சிறிதுசிறிதாக் மின்னூட்டம் செய்யப்படும்போது , 
ஒவ்வொரு தொகுதியிலும் செல்லும் மின்னோட்டம் சரியான 
அளவுள்ளதா என்று கவனமாகச் சரிபார்க்கப்படவேண்டும் . 
இத்தகைய மின்னூட்டத்தில் இரண்டு தொகுதிகளிலும் செல்லும் 
மின்னோட்டம் சம அளவுடையதாகவும் , குறிக்கப்பட்ட அளவு 
டையதாகவும் இருக்கவேண்டும் . 

இதற்கு மின்கல அடுக்குத் தொகுதிகளில் உள்ள மின்னோட் 
டத்தை மில்லியம்மீட்டர் ( milliammeter ) கொண்டு அளந்து 
சரிபார்க்கவேண்டும் என்று பரிந்துரைக்கப்படவில்லை . மின்கல 


180 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அடுக்கின் அக மின் தடையுடன் ஒப்பிடும்போது , மில்லியம்மீட்ட 
ரின் தடை அதிகமாக இருப்பதால் , மில்லியம்மீட்டர் கொண்டு 
அளவிடப்படும் அளவுகள் தவறான முடிவுகளுக்கு வழி வகுக்கும் 
என்பதுதான் இதற்கான காரணமாகும் . ஆகையால் , மின்னூட்ட 
மின்னோட்டம் இரு தொகுதிகளிலும் சம அளவாக உள்ளனவா 
என்பதை மறைமுகமான வழியில் சோதிக்கப்படுகிறது . தனித் 
தனி தொகுதிகளின் மின்னழுத்தங்களை ஒப்பிட்டு மின்னூட்ட மின் 
னோட்டம் சோதிக்கப்படுகிறது . 

( 1 ) சிறிது சிறிதாக மின்னூட்டம் செய்யும்போது உள்ள 
மின்னழுத்தம் விசேஷமாக கவனிக்கப்படவேண்டும் . அவசிய 
மானால் மின்னழுத்தம் சரி செய்யப்படவேண்டும் . மேலும் , 
வழக்கமாக மின்னூட்டம் செய்யத் தேவையான மின்னோட்டம் 
தரக்கூடிய அளவில் இந்த மின்னழுத்தம் இருக்கவேண்டும் . 

( 2 ) அவ்வப்போது , மின்கலனில் உள்ள மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி சரிபார்க்கப்படவேண்டும் . அதன் மதிப்பு 1,200 முதல் 
1,210 கி.கி. க.மீ. அளவுக்கு இருக்கவேண்டும் . மின்பகு 
திரவத்தின் அடர்த்தி குறையுமானால் அது , மின்கலன் சிறிய 
மின்னிறக்கமடைந்ததையும் , சிறிது சிறிதாக மின்னூட்டம் 
தொடர்ந்து நடைபெறுவதில் உள்ள மின்னோட்டம் சரியான 
அளவில் இல்லை என்பதையும் காட்டுகிறது . 
( 3 ) ஒவ்வொரு விரைவு 

மின்னிறக்கம் ( emergency 
discharge ) ஆன பிறகு மின்கல அடுக்குத் தொகுதிகள் மின்னிறக் 
கத்தின்போது இழந்த மின்தேக்கு திறனைப் பெறும் வரையில் 
மின்னூட்டம் செய்யப்படவேண்டும் . 

( 4 ) சிறிது சிறிதான மின்னூட்டம் மாறாமல் நடைபெற்றுக் 
கொண்டிருக்கும்போது இயங்கும் மின்கல அடுக்குகள் ஆண்டு 
ஒன்றில் 4 கட்டுப்படுத்தப்பட்ட மின்னூட்ட , மின்னிறக்கச் 
சுற்றுகளுக்கு ஆட்படுத்தப்படவேண்டும் . 

கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கத்திற்கு , 10 மணி வீத 
மின்னோட்டம் ஒரு மின்கலனின் இறுதிமின்னழுத்தம் 1-8 . வோ.ஐ 
அடையும் வரை நடைபெற வேண்டும் . இதற்குப் பிறகு மின்கல 
அடுக்கிற்கு முழு மின்னூட்டம் தரவேண்டும் . மின்கலனின் 
மின்னழுத்தம் மாறாத மதிப்பை அடைந்ததும் மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி வழக்கமான அளவை அடைந்ததும் , மின்னூட்டம் 
முழுமையாயிற்று எனப்படுகிறது . 


கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கங்களின்போதும் , மின்னூட் 
டங்களின்போதும் 1 மணிக்கு ஒரு முறை மின்கலனின் மின் 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 

18 
னழுத்தமும் , மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் கண்டுபிடிக்கப் 
பட்டு , பதிவு செய்யப்படவேண்டும் . 


( 5 ) கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கத்தின்போது , மின்கல 
அடுக்கு காட்டும் , மின்தேக்கு திறன் வரையறை செய்யப்பட்ட 
அளவைவிடக் 

குறைவாக இருக்குமானால் , மின்கல அடுக்குத் 
தொகுதிகளுக்கு மறு மின்னூட்டம் கொடுத்து பின்பு தேவைக்கு 
அதிகமான மின்னூட்டமும் கொடுக்கவேண்டியது அவசியம் . 


( 6 ) சிறிது சிறிதாக மின்னூட்டம் பெற்று இயங்குவதற்கு 
உபயோகப்படுத்தப்படும் புதிய மின்கல அடுக்கு நன்கு உருவாக் 
கப்பட்டதாகவும் , வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு திறன் 
உடையதாகவும் இருக்கவேண்டும் . 


26. நிலை காரீய - அமில மின்கல அடுக்குகளின் காப்பு 
மின்கல அடுக்குகள் தினசரி , 

தினசரி , பார்வையினால் 
பரிசோதிக்கப்படவேண்டும் . காணப்பட்ட குறைகள் யாவும் 
நீக்கப்படவேண்டும் . 


ஒவ்வொரு மின்னூட்டத்திற்குப் பிறகும் , வாரத்திற்கு ஒரு 
முறைக்குக் குறையாமல் , மின்கல அடுக்கின் வெளிப்புறத்தைத் 
தூசி , அமிலம் , ஈரமில்லாமல் துடைப்பது அவசியம் . மின்கலத் 
தினுள் எந்தவித அந்நியப் பொருளும் நுழையாமல் மிகக் 
கவனமாகப் பார்த்துக்கொள்ள வேண்டும் . மின்பகு திரவம் 
கெட்டுவிட்டால் அது மின்வாய்த் தட்டுகள் கெட வழிகோலும் . 
மின்வாய் முனைகளிலும் , இணைப்புக் கம்பிகளிலும் படியும் 
ஆக்ஸைடுகளைக் கவனத்துடன் அகற்ற வேண்டும் . 


மின்கல அடுக்கில் , மின்பகு திரவத்தை ஊற்றும்போது , 
அதிகக் கவனத்துடன் ஊற்றவேண்டும் . சிதறும் அமிலம் , படும் 
உலோகப் பொருள்களையும் மரச் சாமான்களையும் ( பற்சட்டங்கள் , 
அலமாரிகள் , கொள்கலன்கள் , கம்பிகள் , தாங்கிகள் ( brackets) 
முதலியவை ) அழித்துவிடுகிறது . எனவே , சிதறிய அமிலம் உடனே 
கழுவப்படவேண்டும் . கழுவப்பட்ட இடத்தின் ஈரம் போகத் 
துடைக்க வேண்டும் . 


மின்கல அடுக்குகள் வைக்கப்படும் பற்சட்டங்கள் ( racks) 
பழுதடைவதைத் 

தவிர்க்க , 

மின்கலனின் கொள்கலன்கள் 
பற்சட்டங்களுடன் நேரடித் தொடர்பு கொள்ளாமல் வைக்கப்பட 
வேண்டும் . 


182 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


தாங்கிகளின் ( brackets ) எல்லா உலோகப் பாகங்கள் , 
காப்பிடப்பட்ட , காப்பிடப்படாத இணைப்புக் கம்பிகள் யாவும் , 
அமிலத்தால் பாதிக்கப்படாத வர்ணம் பூசப்படவேண்டும் . 
இவ்வாறு பூசப்பட்ட வர்ணம் நல்ல நிலையில் இருக்கிறதா என்று 
கவனிப்பதும் , அவசியமானால் மறுபடியும் வர்ணம் பூசுவதும் மிக 
அவசியமாகும் . வர்ணம் பூசப்படாத 

கம்பிகளின் பகுதிகள் 
பெட்ரோலியம் பாகால் ( jelly ) மூடி வைக்கப்பட வேண்டும் , 
இதுவும் குறிப்பிட்ட இடைவெளியில் புதுப்பிக்கப்பட 
வேண்டும் . பெட்டிகளும் , பற்சட்டங்களும் , அமிலத்தால் 
பாதிக்கப்படாத வர்ணத்தால் பூசப்படவேண்டும் . வர்ணம் பூசப் 
படவேண்டிய பாகங்கள் லின்சீட் எண்ணையால் (linseed oil ) 
இரண்டு தடவை பூசப்பட்டு , இது உலர்ந்ததும் , 70-90 ° செ . 
வெப்பநிலைக்குச் சூடாக்கப்பட்ட வார்னிஷ் எண் 411 - ஆல் இரு 
முறை பூசப்படவேண்டும் . 


கால 


ஒவ்வொரு வர்ணப் பூச்சும் திறந்த வெளியில் அல்லது 60 
முதல் 70 ° செ . வெப்பநிலையுள்ள அறைகளில் உலர வைக்கப்பட 
வேண்டும் . 


மின்கல அடுக்கு உள்ள அறைகளில் பராமரிப்பிற்காகச் 
செய்யப்படும் எந்தவித வேலைகளின்போதும் , வர்ணம் அல்லது 
கிரீஸ் ( grease ) தடவப்படும்போதும் , மரையாணி முதலியவற்றி 
லிருந்து ஆக்ஸைடுகளை நீக்கும்போதும் , வர்ணம் , ஆக்ஸைடு 
தூள்கள் , தூசி முதலியவை மின்கல அடுக்குகளில் நுழை 
யாதபடி , மின்கல அடுக்குகள் மூடப்பட்டிருக்கவேண்டும் . இவை 
மின்கல அடுக்குகளின் உள்ளே சென்றால் குறுக்குச் சுற்று 
ஏற்படலாம் . 


27. மின்கல அடுக்கு குறிப்புப் புத்தகம் 

நிலை மின்கல அடுக்குகளின் இயக்கங்களைக் குறிக்க 2 
குறிப்புப் புத்தகங்கள் வைத்துக் கொள்ளவேண்டும்- ஒன்று 
மின்கல அடுக்கிற்கும் , மற்றொன்று மின்கலன்களுக்கு மாகும் . கீழ் 
கண்ட விபரங்களை நாள்தோறும் குறிக்கவே இந்தப் புத்தகம் . 


( அ ) மின்னூட்டம் , மின்னிறக்கம் இரண்டையும் பற்றி 
( மின்னோட்டம் , மின்னழுத்தம் , மின்பகு திரவத்தின் அடர்த்தி , 
வெப்பநிலை ) ; 

( ஆ ) மின்கல அடுக்குகளைப் பராமரிக்க ( மாதம் ஒன்றுக்கு ) 
செலவாகும் பொருள்கள் ( காய்ச்சி வடிநீர் , அமிலம் முதலியன ) ; 


3 


மீன்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


18S 


( இ ) மின்கல அடுக்கில் காணப்பட்ட குறைபாடுகளும் , 
இடையூறுகளும் ; 

( ஈ ) மின்கல அடுக்கு இயங்கும்போது ஏற்பட்ட அசாதாரண 
விளைவுகள் . 


மின்கலன் நிலைகளைத் தனியாகக் குறிக்கவே மின்கலன் 
குறிப்புப் புத்தகம் உள்ளது . ஒவ்வொரு மின்கலனுக்கும் தனியாக 
ஒரு பக்கம் விடப்பட்டுள்ளது . மின்கலனின் வரிசை எண் , அந்த 
மின்கலனில் ஏற்பட்ட குறைபாடுகள் , பழுதுகள் , இடையூறுகள் , 
பழுதுபார்க்கப்பட்ட முழு விபரங்கள் குறிப்புகளில் இருக்க 
வேண்டும் . இதற்குமேல் , வருடாந்திர சரிபார்த்தலில் கிடைத்த 
குறிப்பிலிருந்து ஒவ்வொரு மின்கலனின் பொதுவான நிலையைப் 
பற்றியும் குறிப்பிடப்படவேண்டும் . இவ்வாறு செய்யப்படும் சரி 
பார்த்தலால் , வருகிற ஆண்டில் மின்கலன்களைப் பழுதுபார்க்கவும் 
பராமரிக்கவும் தேவைப்படும் மின்வாய்த் தட்டுகள் , ஜாடிகள் , 
ஏனைய இதர சாமான்கள் முதலியவற்றை நிர்ணயிக்கமுடியும் . 


மின்கலன் குறிப்புப் புத்தகம் , முடியும்வரை, பல ஆண்டு 
களுக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது . இப்புத்தகம் தீர்ந்ததும் 
அலுவலகத்தில் , ஒரு நிரந்தர ஏடாக வைக்கக் கொடுக்கப்பட 
வேண்டும் . மேற்கொண்டு புதிய புத்தகம் ஆரம்பிக்கப்பட 
வேண்டும் . 


எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய மின்கல அடுக்குகளுக்கு 
ஒரு புத்தகம் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது . பயன் 
படுத்தப்படும் எல்லா மின்கலன்களைப்பற்றிய விபரங்கள் யாவும் 
இப்புத்தகத்தில் உள்ள குறிப்புகள் கொண்டிருக்கும் . ஒவ்வொரு 
மின்கல அடுக்கிற்கும் ஒரு தாள் உண்டு . இத்தாளின் தலைப்பில் 
மின்கல அடுக்கின் வரிசை எண் இருக்கும் . ஒவ்வொரு மின்கல 
னுக்கும் ஒரு பத்தி ஒதுக்கப்பட்டுள்ளது . இதில் மின்கலனில் 
காணப்பட்ட இடையூறுகள் , பழுதுபார்த்த விபரங்கள் குறிப்பிடப் 
படுகின்றன . 


இந்தக் குறிப்புகளைத்தவிர , மின்கல அடுக்குகளைப்பற்றிய 
பொதுவான நிலை , அவற்றின்மீது நடத்தப்பட்ட பரிசோதனையின் 
முடிவுகள் யாவற்றையும் பதிய இப்புத்தகம் உதவுகிறது . இந்த 
மின்கல அடுக்கு எந்தக் கார் அல்லது இயந்திரத்தில் உபயோகத் 
திலிருக்கிறது என்றும் இப்புத்தகத்தில் குறிக்கப்படுகிறது . 
இதிலுள்ள கடைசிக் குறிப்பு இந்த மின்கல அடுக்கு எப்பொழுது , 


184 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


எதற்காக விலக்கப்பட்டது என்பதை நன்கு விளக்கமாகக் காட்ட 
வேண்டும் . 


2 


படம் 54 
6 - வோ , மின்கல அடுக்கில் மின்கலன்கள் 

எண்ணப்படும் விதம் . 


குறிப்புப் புத்தகத்தில் எழுத வசதியாக இருக்க , மின்கல 
அடுக்கில் உள்ள ஒவ்வொரு மின்கலனுக்கும் ஓர் எண் கொடுக்கப் 
படவேண்டும் . மின்கலன்களின்மீது இந்த எண்கள் ஒன்று 
பதிக்கப்பட ( stamping ) வேண்டும் , அல்லது வர்ணத்தால் எழுதப் 
படவேண்டும் . மின்கல அடுக்கின் நேர் மின்வாய் முனையைக் 
கொண்ட மின்கலன் , ஒன்று என்ற எண்ணைப் பெறுகிறது . 
அடுத்தடுத்த எண்கள் படங்கள் 54,55 - ல் உள்ளபடி மின்கலன் 
கள் இணைக்கப்பட்ட வரிசையில் குறிக்கப்படுகின்றன . 


4 


5 


ta ) 

( b ) 
( a ) முதல் வகை , ( b ) மாற்று வகை 

படம் 55 
12 - வோ . மின்கல அடுக்கில் மின்கலன்களின் எண்கள் எழுதப்படும் விதம். 


28. கார மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் செய்தல் 

மின்பகு திரவத்தால் மின்கல அடுக்குகளை நிரப்புதல் : கார மின்கல 
அடுக்குகள் தயாரிப்பாளர்களால் , மின்பகு திரவம் இல்லாமல் 
உலர்ந்த நிலையில் கப்பலில் அனுப்பப்படுகிறது . மின்பகு 
திரவத்தால் மின்கல அடுக்குகள் நிரப்பப்படுமுன் அவற் 
றின் மேல்புறம் தூசி , அழுக்கு இல்லாமல் துடைக்கப்படு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


185 


கின்றன . நேர் , எதிர் முனைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா 
என்று கவனிக்கப்படுகின்றன . மின்கலன்களை ஒன்றொடொன்று 
இணைக்கும் இணைப்பின் திருகிகள் நன்கு திருகப்பட்ட நிலையில் 
உள்ளனவா எனச் சரி பார்க்கப்படுகின்றன . இதற்குப் பின்பு மின் 
கலன்கள் தேவைப்பட்ட மின்பகு திரவத்தால் நிரப்பப்படுகின்றன . 
மின்வாய்த் தட்டுகள் மின்பகு திரவத்தால் பூரிதமாவதற்காக 2 
முதல் 5 மணி காலம் மின்கல அடுக்குகள் விட்டு வைக்கப்படுகின் 
றன . மின்வாய்த் தட்டுகள் மின்பகு திரவத்தால் பூரிதமானவுடன் , 
ஒவ்வொரு மின்கலனுடைய மின்னழுத்தமும் சரிபார்க்கப்படுகிறது . 
ஏதாவது ஒரு மின்கலன் , மின்னழுத்தம் காட்டாவிட்டாலும் , 
மின்கல அடுக்கு முழுதும் மேலும் 10 மணி நேரம் , மின்வாய்த் 
தட்டுகள் மின்பகு திரவத்தால் பூரிதமாக்கப்படுவதற்காக விட்டு 
வைக்கப்படுகிறது . 


இதற்குப் பிறகும் அந்தக் குறையுடைய மின்கலன் , மின் 
னழுத்தம் காட்டாவிட்டால் அந்த மின்கலன் வேறு ஒரு நல்ல 
மின்கலனால் மாற்றப்படவேண்டும் . 


மின்வாய்த் தட்டுகள் பூரிதமாவதற்காக விட்டுவைக்கப்பட்ட 
காலத்திற்குப்பின் , மின்கலனில் மின்பகு திரவத்தின் மட்டம் சரி 
பார்க்கப்படுகிறது . இது , மின்வாய்த் தட்டுகளின் மேல் மட்டத் 
திற்கு மேல் 5 முதல் 12 மி.மீ. உயரம்வரை இருக்கவேண்டும் . 


மின்னூட்டத்திற்கு மின்கல அடுக்கைத் தயார் செய்தல் 

மின்னூட்டம் செய்யப்படுமுன் மின்கல அடுக்கில் செய்யப் 
பட வேண்டியவைகளாவன : 


( அ ) மின்கல அடுக்குகளின் பெட்டிகளின் மூடிகளைத் திற . 


( ஆ ) துளைச் செருகிகளைத் திருகி எடு . 


( இ ) மின்பகு திரவத்தின் மட்டத்தையும் அடர்த்தியையும் 
சோதித்து வழக்கமான மதிப்புகளுக்கு அவற்றைச் சரி செய் . 


மின்கலனின் 


மின்னழுத்தத்தையும் 


( ஈ ) ஒவ்வொரு 
அளவிடு. 


( உ ) மின்கலன்கள் ஒன்றோடொன்று இணைக்கப் 
பட்டுள்ளதைச் சோதித்து , அவை சரியாகவும் , இறுக்கமாகவும் 
உள்ளனவா என நிச்சயப்படுத்திக் கொள் . 


186 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( ஊ ) ( வென்ட் ) நுண்துளைகள் அடைப்பின்றி திறந் 
துள்ளனவா என்று ஒரு மெல்லிய கம்பியை அத்துளையில் செருகிச் 
சரி பார் . 


(எ ) மின்கல அடுக்குகளைத் தகுந்த தொகுதிகளாக்கு . 

( ஏ) மின்னூட்ட வீதத்தைத் தேர்ந்தெடுத்து , அதற்கேற்ப , 
மின்னூட்ட மூலத்துடன் மின்கல அடுக்குகளை இணை . 


மின்னூட்டத்தைத் துவங்கும்முன் மின்னூட்ட மின்சுற்று 
சரியாக உள்ளதா என்று கவனமாக மறுபடியும் சரி பார்க்கப்படு 
கிறது . மின்னூட்ட மூலத்தின் நேர் மின்வாய்.முனையுடன் மின்கல 
அடுக்கின் நேர் மின்வாய் முனையையும் , மின்னூட்ட மூலத்தின் 
எதிர் மின்வாய் முனையுடன் மின்கல அடுக்கின் எதிர் மின்வாய் 
முனையும் இணைக்கப்படவேண்டும் . 


கார் மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் செய்வதில் சில 
விசேஷ அம்சங்கள் உள்ளன . இவை , காரீய அமில மின்கல 
அடுக்குகளை மின்னூட்டம் செய்வதிலிருந்து கார மின்கல அடுக்கு 
களை மின்னூட்டம் செய்வதை வேறுபடுத்துகின்றன . 


வழக்கமான மின்ட்ட வீதத்தில் மின்னூட்டம் 


1.8 


நிக்கல் - காட்மியம் 
நிக்கல் - இரும்பு 


1.S. 


1.4 


மின்வாய்முனை-மின்அழுத்தம் 


0.91 


5 - மணி வதத்தில் 8. மணிவதத்தில் 

மின்னிறக்கம் . மின்னிறக்கம் , 
0.81 

ts-மன வதத்தில் 

மின்னிறக்கம் 
2 | 3 . 5 

8 ) 
1 - மண் வீதத்தில் மின்னிறக்கம் 

படம் 56 
நிக்கல் - கார மின்கலன்களின் மின்னுட்ட , மின்னிறக்க வரைபடங்கள் . 


0.74 


மணிகள் 


நிக்கல் - இரும்பு மின்கலன் , வழக்கமான மின்னோட்ட வீதத்தில் 
மின்னூட்டம் செய்யப்படும்போது , மின்கலனின் மின்னழுத்தம் 


மீன்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


184 


மிக விரைவில் 1 லிருந்து 1-6 வோ.க்கு உயர்ந்து . பின்பு மெதுவாக 
1.75 வோ . மதிப்பை அடைவது படம் 56 - ல் உள்ள வரைபடத்தி 
லிருந்து தெரிகிறது . 


இரும்பு மின்வாயின் , தளவிளைவின் ( polarisation ) காரணமாக , 
மின்னூட்ட ஆரம்பத்தில் , மின்னழுத்தம் அவ்வாறு திடீரென 
உயர்கிறது . இதனால் மின்னூட்ட ஆரம்பத்தில் நீர்வாயு வெளி 
யேறுகிறது . 


நிக்கல் - காட்மியம் மின்கலனின் மின்னூட்டக் கோடு ( படம் 
56 ) முதலில் நிக்கல் - இரும்பு மின்கலனின் கோட்டிற்கு கீழாகச் 
சென்று , மின்னூட்ட இறுதியில் அதற்கு மேலாகச் செல்வதைப் 
பார்க்கலாம் . 


மின்னூட்ட ஆரம்பத்தில் , நிக்கல் - காட்மியம் மின்கலனின் 
மின்னூட்டக் கோடு , விரைவாக 1 லிருந்து 1.43 வோ.க்கு உயர்ந்து 
பின்பு சீராக உயர்ந்து 1-5 வோ.ஐ அடைகிறது . 


மின்கலன் தனது மின்தேக்கு திறனில் மூன்றில் இரண்டு 
பங்கு அடைந்ததும் , மின்னழுத்தம் 1-7-1 • 8 வோ.க்கு உயரு 
கிறது. 


காரீய - அமில மின்கலன்களைப் போலவே , கார மின்கலன் 
களும் , நேர்திசை மின்னோட்டத்தால் மின்னூட்டம் செய்யப்பட 
வேண்டும் . இந்த நேர்திசை மின்னோட்டம் , மின்கல அடுக்குகளை 
மின்னூட்டம் செய்யும் விசேஷ கருவிகள் அல்லது அமைப்புகளி 
லிருந்து கிடைக்கிறது . மாறாத மின்னோட்ட மின்னூட்டம் மிக 
அதிகமாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


மாறாத மின்னோட்ட மின்னூட்டத்திற்கான மின்சுற்று காரீய 
அமில மின்கலன்களுக்கான மின்சுற்றைப் போன்றதே ( படம் 48 ). 
இரண்டிற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் , மின்னூட்டக் கருவியில் 
ஒரே சமயத்தில் இணைக்கப்படும் மின்கல அடுக்குகளின் எண் 
ணிக்கையில் ஏற்படும் மாறுதல் மட்டுமேயாகும் . 


மாறாத மின்னோட்டத்தில் கார மின்கல அடுக்குகளை மின்னூட் 
டம் செய்யும் மின்சுற்றிலுள்ள சுமை மின்தடை மாற்றியின் , மின் 
தடை மதிப்பைக் கீழ்கண்டவாறு கணக்கிடலாம் : 

ta - u 


மீன்னூட்டம் 


188 


சேமிப்பு மீன்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இங்கு T1 = மின் தடை மாற்றியின் தடை . 

us = மின்னூட்டக் கருவியின் மின்னழுத்தம் . 
up = மின்னூட்ட ஆரம்பத்தில் மின்கல அடுக்கு அல்லது 

அடுக்குகளின் மின்னழுத்தம் . 


மின்னூட்ட ஆரம்பத்தில் பழவின் மதிப்பு இங்குக் கீழ்கண்ட 
சூத்திரத்தால் கணக்கிடப்படுகிறது . 

le = 1 + 4n 
இங்கு n = ; தொடர் இணைப்பில் உள்ள மின்கலன்களின் 

எண்ணிக்கை . 


உதாரணம் 

64 வோ . மின்னழுத்தத்தில் நேர்திசை மின்னோட்டம் தரும் 
மின்னூட்டக் கருவியிலிருந்து 2NKN - 10 வகை 20 மின்கல 
அடுக்குகளை 12 ஆ . மின்னோட்டத்தில் மின்னூட்டம் செய்ய 
வேண்டும் . அதற்கு மின்தடை மாற்றியின் தடையின் மதிப்பைக் 
காண்க . 


2.5 ஆ . 


-- 


இங்கு n = 20x2 = 40 மின்கலன்கள் . வழக்கமான மின்னூட்ட 
மின்னோட்டம் | 

மின்னூட்டம் 
மின் தடை மாற்றியின் தடை r = 

84- 14740 

2.5 


= 32 ஓ . 


- 


மின்னூட்டத்திற்கு , மின்கல அடுக்குகள் தகுந்த தொகுதி 
களாக இணைக்கப்படுகின்றன . 


மின்னூட்டத்திற்கு , மின்கல அடுக்குகளின் எண்ணிக்கை 
யும் , அவை இணைப்பதற்கு பிரிக்கப்படவேண்டிய தகுந்த தொகுதி 
களும் , முக்கியமாக மின்னூட்டக் கருவியின் வரையறை செய்யப் 
பட்ட வீதத்தைப் பொருத்துள்ளன , கீழ்கண்ட விபரங்கள் எப் 
போதும் ஞாபகத்திலிருக்கவேண்டும் . 


( 1 ) வழக்கமான மின்னோட்டத்தில் நடக்கும் மின்னூட்டத் 
தின் இறுதியில் , ஒவ்வொரு மின்கலனின் மின்னழுத்தமும் 1.8 
வோ.க்குச் சமம் . ( 0 ° செ - க்குக் குறைந்த வெப்பநிலையில் மின் 
னூட்டம் செய்யும்போது மின்னழுத்தம் 2 முதல் 2.2 
ஆகும் . ) 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


1891 


( 2 ) மின்னூட்டத்திற்குத் தொடர்பாக இணைக்கக்கூடிய மின் 

11 
கலன்களின் எண்ணிக்கை n = 

அதிகரிக்கக் கூடாது . 

பமின்கலன் 
இங்கு uy = மின்னூட்டக் கருவியின் மின்னழுத்தம் . 

= மின்னூட்ட இறுதியில் ஏதாவது ஒரு மின்கல 
மின்கலன் 

னின் மின்னழுத்தம் . 
சம அளவு மின்தேக்கு திறன் கொண்ட மின்கல அடுக்குகள் 
தான் ஒரு தொகுதியில் இருக்கவேண்டும் . முடியுமானால் ஒரே 
அளவில் மின்னிறக்கம் அடைந்த 

மின்கலன்களாக இருக்க 
வேண்டும் . 


( 3 ) வெவ்வேறான மின்தேக்கு திறன் கொண்ட அதிகமான 
மின்கல அடுக்குகள் மின்னூட்டம் செய்யப்பட வேண்டுமானால் , 
சம அளவு மின்தேக்கு திறன் கொண்ட மின்கல அடுக்குகள் 
ஒரு தொகுதியிலிருக்கும்படி மின்கல அடுக்குகள் பிரிக்கப்பட 
வேண்டும் . வழக்கமான மின்னூட்ட மின்னோட்டம் நடக்க , ஒரு 
மின் தடை மாற்றியும் , ஓர் அம்மீட்டரும் ஒவ்வொரு தொகுதியின் 
சுற்றிலும் இருக்கவேண்டும் . 


பக்க இணைப்பில் எத்தனை தொகுதிகள் மின்னூட்டக் கருவி 
யுடன் இணைக்கப்படலாம் என்பது மின்னூட்டக் கருவியின் வரை 
யறை செய்யப்பட்ட மின்னோட்டத்தின் அதிகபட்ச அளவைப் 
பொருத்தது . 


எல்லாத் தொகுதிகளிலும் உள்ள மின்னூட்ட மின்னோட்டங் 
களின் கூட்டுத் தொகை , வரையறை செய்யப்பட்ட மின்னோட் 
டத்தைவிடக் குறைவாக அல்லது சமமாக இருக்கவேண்டும் . 

I1 + 14 + ... < I 
இங்கு 1 = முதல் தொகுதியிலுள்ள மின்னூட்ட மின்னோட்டம் . 
19 = இரண்டாவது 

2 
I = மின்னூட்டக் கருவியின் வரையறை செய்யப்பட்ட மின் 

னோட்டம் . 
பக்க இணைப்பிலுள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள 
மின்கலன்களின் எண்ணிக்கைச் சமமாக இருக்கவேண்டும் . 

இவ்வாறு இணைக்கப்பட்டு மின்னூட்டம் நடைபெறும் 
தொகுதிகளின் மின்னழுத்தம் சமமாக இருக்குமானால் மின்னூட்ட 
மின்னோட்டம் வெவ்வேறாக இருக்கும் , 


190 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


14 


உதாரணம் 

5NKN - 45 வகை மின்கல அடுக்குகளில் ஐேயும் , 4NKN - 45 
வகை மின்கல அடுக்குகளில் 10 ஐயும் ஒரு மின்சுற்றில் இருக் 
கும்படி சுற்றுப் படம் வரைக . மின்னூட்டக் கருவியின் மின் 
னழுத்தம் 64 வோ . அதனுடைய வரையறை செய்யப்பட்ட மின் 
னோட்டம் 14 ஆ . ( இக்கருவி VSA - 5 வகை திருத்தி- rectifier ). 

( 1 ) மின்னூட்டத்திற்குத் தொடராக இணைக்கவேண்டிய 
மின்கலன்களின் எண்ணிக்கையை முதலில் காண்போம் . 

64 
1 = 

= 35 மின்கலன்கள் . 
மின்கலன் 

1.8 
மின்னூட்டம் செய்ய வேண்டிய மின்கலன்கள் 6x5 + 10X4 
= 70 மின்கலன்கள் . 

NKN - 45 வகை மின்கலனுக்கு மின்னூட்ட மின்னோட்டம் 
அட்டவணை 29 லிருந்து 11 • 25 ஆ . எனத் தெரிகிறது . 
(2) பக்க 

இணைப்பில் இருக்கவேண்டிய தொகுதிகளின் 
எண்ணிக்கையைக் காண்போம் . 

I 

14 
m = 

- 1 . 
மின்னூட்டம் 

11.25 
35 மின்கலன்களும் ஒரே தொகுதியில் வைத்து இந்த மின் 
னூட்டக் கருவியுடன் இணைக்கப்படவேண்டும் என்று தெரி 


கிறது . 


இங்கு கொடுக்கப்பட்ட உதாரணத்தில் , மின்கல அடுக்குகள் 
இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு படம் 57 ல் காட்டியுள்ளபடி 
தனித்தனியே வைத்து தொடர் இணைப்பில் மின்னூட்டம் செய்யப் 
படவேண்டும் . 

VSA - 5 வகை செலினியம் ( selenium ) திருத்தி 


64Y + 


12A | 


1 
PSSSSSSS 


படம் 57 
5NKN - 45 வகை மின்கல அடுக்கு 3 -ம் , 4TNKN - 45 வகை மின்கல 
அடுக்கு 5 ம் பின்னூட்டத்திற்கு இணைக்கப்பட்ட மின்சுற்று , 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


191 


உதாரணம் 

2NKN - 10 வகை மின்கல அடுக்குகள் 150 ஐ மின்னூட்டம் 
செய்ய ஒரு மின்சுற்று வரைக . AE - 2A வகை நடமாடும் மின் 
னூட்டக் கருவி உள்ளது . இதனுடைய வரையறை செய்யப்பட்ட 
மின்னழுத்தம் 120 வோ.ம் , மின்னோட்டம் 12.5 ஆ.ம் ஆகும் . 


( 1 ) ஒரு தொகுதியில் தொடர் இணைப்பில் இருக்கவேண்டிய 
மின்கலன்களின் எண்ணிக்கையை முதலில் காண்போம் . 


120 


n = 


11 | 
மின்கலன் 


* 56 மின்கலன்கள் . 


1.8 


2NKN - 10 மின்கல அடுக்கில் 2 மின்கலன்கள் இருப்பதால் 
33 மின்கல அடுக்குகள் தொடராக இணைக்கப்படலாம் . 

( 2 ) அடுத்து பக்க இணைப்பில் எத்துணை தொகுதிகள் 
இருக்கவேண்டும் என்று காண்போம் . 


I 
m =மின்னூட்டம் 


12.5 
2.5 


= 5 . 


எனவே , கொடுக்கப்பட்ட மின்னூட்டக் கருவியால் 33X5 = 
165 ( 2NKN - 10 வகை ) மின்கல அடுக்குகளை ஒரே நேரத்தில் 
மின்னூட்டம் செய்யலாம் . 

இங்கு 150 மின்கல அடுக்குகள் தான் மின்னூட்டம் செய்யப் 
படவேண்டியிருப்பதால் ஒவ்வொரு தொகுதியும் 33 மின்கல 
அடுக்குகளுக்குப் பதில் 30 மின்கல அடுக்குகள் கொண்ட 5 
தொகுதிகள் மின்னூட்டக் கருவியுடன் சேர்க்கப்படும் (படம் 58 ) . 
கார மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் செய்யும் வீதங்கள் 

கார மின்கல அடுக்குகளை மூன்று வீதங்களில் மின்னூட்டம் 
செய்யலாம் : இயல்பான ( normal ) வீதம் , பலமான ( strengthened ) 
வீதம் , முடுக்கப்பட்ட ( accelerated ) வீதம் ஆகியவை . 

கார மின்கலன்களுக்கு இயல்பான வீதம்தான் முக்கியமானது . 
இந்த வீதத்தில் மின்னூட்ட மின்னோட்டத்தின் மதிப்பு மின் 
கலனின் மின்தேக்கு திறனில் எண் மதிப்பில் நான்கில் ஒரு பாகத் 
திற்குச் சமம் . மின்னூட்ட கால அளவு 7 மணி ஆகும் . இந்த 
எண்களை நினைவில் கொள்ளுதல் பயனுள்ளது . 

இந்த வீதத்தில் , மின்கலன்கள் , அவற்றின் மின்தேக்கு 
திறனில் சுமார் 1754 மின்னூட்டம் தரப்படுகின்றன . 


192 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


தங்களுடைய மின்தேக்கு திறனை இழக்க ஆரம்பித்துள்ள 
மின்கலன்களைப் பலமான வீதத்தில் மின்னூட்டம் செய்வது 
வழக்கம் . இத்தகைய மின்னூட்டத்திற்குப் பின் , மின்வாய்த் தட்டு 
களில் உள்ள ஊக்கப் பொருள்கள் முழுவதும் வினைவழிக்குத் 
தயாராக உள்ளன . 
மின்னூட்டக் கருவி 

G120 வோ 


2.5 ஆ (A ) 


--- 


2HKH - 10 வகை மின்கல அடுக்குகள் 30 


2AKH -10 வகை மின்கல அடுக்குகள் 30 


படம் 58 
2NKN - 10 வகை 150 மின்கல 
அடுக்குகள் , 120 வோ . மின் 
னழுத்தம் 

கொண்ட மின் 
னூட்டக் கருவியுடன் இணைப் 
பதைக்காட்டும் மின் சுற்று 


2HKH- 10 வகை மின்கல அடுக்குகள் 30 


2HKA - 10 வகை மின்கல அடுக்குகள் 30 


2HKH - 10 வகை மின்கல அடுக்குகள் 30 


+ all 


+ all 


கார மின்கல அடுக்குகளை உபயோகத்திற்குக் கொண்டுவரும் 
முன்பும் , மின்பகு திரவம் மாற்றப்பட்டதும் , அதிகமாக மின் 
னிறக்கம் நடைபெற்ற பின்பும் பலமான வீதத்தில் மின்னூட்டம் 
தரப்படுகிறது . ஒரேவிதமாக மின்கலன் கள் செயலாற்றும்போது , 
10 முதல் 12 சுற்றுகளுக்கு ஒருமுறை இத்தகைய மின்னூட்டம் 
தரப்படுகிறது . மின்கலன்கள் ஒரேவிதமாக செயலாற்றாதபோது 
ஒரு மாத இடைவெளியில் இந்த மின்னூட்டம் தரப்படுகிறது . 


உலர்ந்த நிலையில் சேமித்து வைக்கப்பட்ட மின்கலன்கள் 
மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்டு , பலமான வீத மின்னூட்டம் 
தரப்படுகிறது . இதைத் தொடர்ந்து மின்கலனுடைய மின்தேக்கு 
திறனில் ( c ) 8 ல் ஒரு பங்கிற்கு , எண்ணிக்கையில் ( c / 8 ) சமமான 
மின்னோட்டத்தில் 4 மணி நேரம் மின்னூட்டம் தரப்படுகிறது . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


198 


இத்தகைய மின்னூட்ட ( மின்னிறக்க ) சுற்றுகள் 2.3 க்குப்பின் 
அந்த மின்கலன்கள் புழக்கத்திற்குக் கொண்டுவரப்படுகின்றன . 


மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்டு ஓராண்டுக்கு மேற்படாமல் 
சேமித்து வைக்கப்பட்ட மின்கலன்களில் , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி , மின்கலன்கள் செயல்படவேண்டிய சூழ் நிலைகளுக்குப் 
போதுமானதாக இருந்தால் மின்பகு திரவத்தை மாற்றாமலேயே , 
மின்கலன்களைப் பயன்படுத்தலாம் . மின்பகு திரவத்தால் நிரப்பப் 
பட்ட மின்கலன்கள் ஓராண்டுக்கு மேல் சேமித்து வைக்கப்பட் 
டிருந்தால் உபயோகத்திற்கு முன் மின்பத திரவம் மாற்றப்பட 
வேண்டும் . மின்பகு திரவம் மாற்றப்பட்டதும் , உலர்ந்த நிலையில் 
சேமித்து வைக்கப்பட்ட மின்கலன்களுக்குத் தருவது போன்ற 
மின்னூட்டம் இந்த மின்கலன்களுக்கும் தரப்படவேண்டும் . 


நிக்கல் - இரும்பு மின்கலன்களுக்குத் தரப்படும் பலமான மின் 
னூட்டம் 12 மணி நேரம் இயல்பான மின்னூட்ட மின்னோட்டத் 
தில் நடத்தப்படுகிறது . 


இயல்பான மின்னூட்டம் கொடுக்க நேரமில்லாதபோதுமட்டும் 
முடுக்கப்படுத்தப்பட்ட மின்னூட்டம் பயன்படுத்தப்படுகிறது . 


இவ்வகை மின்னூட்டம் இரண்டு நிலைகளில் நடக்கிறது . 
முதல் நிலையில் இயல்பான மின்னோட்டத்தைப்போல் 2.5 மடங்கு 
மின்னோட்டத்தில் ( 2 மணி நேரம் ) நடக்கிறது . இரண்டாவது நிலை 
யில் இயல்பான மின்னூட்ட மின்னோட்டத்தில் ( மற்றுமொரு 
2 மணி நேரம் ) மின்னூட்டம் நடக்கிறது . 


முடுக்கப்படுத்தப்பட்ட மின்னூட்டத்தின் போது மின்பகு 
திரவத்தின் வெப்பநிலை மிகவும் கவனமாகக் கண்காணிக்கப்படு 
கிறது . கலவை மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 45 ° செ.க்கு 
மேலும் , பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு மின்பகு திரவத்தின் 
வெப்பநிலை 30 ° செ.க்கு மேலும் உயராதபடி தடுக்கவே இந்தக் 
கவனம் செலுத்தப்படுகிறது . வெப்பநிலை உயருவதற்கு விடக் 
கூடாது . அவசியமானால் , மின்னூட்டம் மின்பகு திரவம் குளிரும் 
வரை நிறுத்தப்படுகிறது . 


இயல்பான மின்னூட்டமே தேவைக்குப் போதுமானதாக 
உள்ளபோது முடுக்கப்படுத்தப்பட்ட மின்னூட்டம் செய்வதற்கு 
ஒருபோதும் அனுமதிக்கப்படுவதில்லை . 

18 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


+ : குளிர்காலத்தில் வெப்பநிலை -10 ° செ.க்கும் - 30 ° செ.க்கும் 
இடையேயுள்ள போது வெளியில் முடுக்கப்படுத்தப்பட்ட 
மின்னூட்டம் செய்யக்கூடாது . குறைந்த வெப்ப நிலையில் கார 
மின்கலன்கள் இயல்பான 7 மணி வீத மின்னோட்டத்தில் மின் 
னூட்டம் செய்யப்படலாம் . - 30 ° செ . வெப்பநிலைக்கு அருகில் 
மின்னூட்டம் செய்யும்போது கம்பளி அல்லது கான்வாஸ் விரிப் 
பால் ( canvas sheet ) மின்கல அடுக்கு மூடப்படவேண்டும் . 


முடுக்கப்படுத்தப்பட்ட வீதத்தில் தரப்படும் ஒவ்வொரு 5 
மின்னூட்டங்களுக்கு ஒருதரம் பலமான வீத மின்னூட்டம் 
தரப்பட வேண்டும் . 
கார மின்கல . அடுக்குகள் மின்னூட்டம் பெறும்போது அவற்றைக் 

கண்காணித்தல் 
மின்னூட்டம் நடைபெறும்போது , சுமை 

மின் தடை 
மாற்றியின் உதவியால் மின்னூட்ட மின்னோட்டம் தேவையான 
மதிப்பில் மாறாமல் வைக்கப்படுகிறது . மின்பகு திரவத்தின் வெப்ப 
நிலையும் ஒவ்வொரு மின்கலனின் மின்னழுத்தமும் கண்சாணிக் 
கப்படுகிறது . இரண்டு மணிக்கு ஒருதரம் மின்கலனின் மின்னழுத் 
தம் அளக்கப்படுகிறது . 


மின்னூட்டத்தின்போது , மின்பகு திரவம் தெரிக்க ஒருபோதும் 
அனுமதிக்கக் கூடாது . ஏதாவது மின்பகு திரவம் வெளியேறினால் , 
அது இரப்பர் உறிஞ்சு குழல் மூலம் சேகரிக்கப்படவேண்டும் , 
மின்கல அடுக்கு உள்ள பெட்டியினுள் மின்பகு திரவம் ஓடி 
விடாமல் கவனமாகப் பார்த்துக் கொள்ளவேண்டும் . மின்பகு 
திரவம் பெட்டியினுள் சென்றால் , அது தன்மின்னிறக்கம் அதிகரிக் 
கவும் , பெட்டி அழியவும் வழி வகுக்கும் . 


காரீய.அமில மின்கலன்களில் மின்னூட்டம் முடிவுற்றது 
என்பதைக் குறிக்கும் அறிகுறிகளில் ஒன்று ஏராளமான வாயு 
வெளியேறுதல் . 


கார மின்கலன்களில் இது மின்னூட்டம் முடிவுற்றதைக் 
காட்டும் அறிகுறியே அல்ல . கார மின்கலனில் மின்னூட்டம் 
தொடங்கிய உடனேயே வாயு வெளியேறும் . 


கார மின்கலன்களில் மின்னூட்டம் முற்றுப்பெற்றது என்பதற் 
கான ஒரே அறிகுறி மின்னழுத்தம் ஆகும் . மின்னழுத்தம் ஒரு 
குறிப்பிட்ட மதிப்பை அடைந்து மேற்கொண்டு 20 முதல் 30 
நிமிடங்கள் வரை மாறாமலிருக்கிறதா என்று கவனிக்கப்படுகிறது . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் . இயக்கமும் 


196 


இந்த மின்னழுத்தம் நிக்கல் - இரும்பு மின்கலன்களுக்கு 1 • 8 
1.5 வோ.க்குச் சரியாக உள்ளது . நிக்கல் - காட்மியம் மின்கல 
அடுக்குகளுக்கு மின்னழுத்தம் 1-75-1-85 வோ . ஆகும் . 


தேவைக் கதிகமான மின்னூட்டம் கார மின்கலன்களுக்குப் 
பெரும் தீங்கு விளைவிக்காததால் இயல்பான மின்னூட்ட மின் 
னோட்டத்திலிருந்து மாறாமல் , ஒரு குறிப்பிட்ட கால அளவுவரை 
மின்னூட்டம் செய்வது நல்ல பழக்கம் . 


அடுக்கின் 


குறை மின்னூட்டம் , மின்கல 

மின்தேக்கு 
திறனையும் பயன் தரும் காலத்தையும் குறைத்து விடுவதால் இது 
மின்கலன்களுக்குப் பெரும் தீங்கிழைக்கின்றது . ஆகையால் கார 
மின்கலன்களுக்குக் குறை மின்னூட்டம் தருவதைக்காட்டிலும் 
தேவைக்கதிகமான மின்னூட்டம் தருவது நல்லது . 


மின்னூட்டம் முடிவுற்றதும் செய்யவேண்டிய செயல்கள் : 

( 1 ) மின்னூட்டக் கருவியிலிருந்து மின்கல அடுக்குகளின் 
தொடர்புகளை அகற்றிவிட்டு , மின்னூட்ட சுற்றைப் பிரிக்க . 


( 2 ) மின்பகு திரவத்தின் அடர்த்தியையும் , மட்டத்தையும் 
சோதித்து , சரியான அளவுக்குக் கொணர்க . 


( 3 ) சுமையுடனிருக்கும்போது ஒவ்வொரு 
மின்னழுத்தத்தையும் அளந்து தேவையான 
குறிப்புப் புத்தகத்தில் எழுதுக . 


மின்கலனின் 
விபரங்களைக் 


( 4 ) " துளை செருகிகளை அதனிடத்தில் திருகி விடுக . 
( NKN - 10 , NKN - 22 , 2FNK - 81 , 28KN - 24 வகை மின்கலன் 
களில் செருகிகள் மின்னூட்டம் நடைபெற்ற 2 மணி நேரத்திற்குப் 
பிறகே திருகப்படலாம் . ) 


செருகிகள் திருகப்பட்டு மின்கலன்களில் மூடியும், பெட்டி 
களும் ஈரமில்லாமல் துடைக்கப்பட்ட பிறகு , மின்கலன்களில் 
அடுத்தடுத்துள்ள சுவர்களுக்கிடையே குறுக்குச் சுற்று இருக் 
கிறதா என்று சோதிக்கவேண்டும் . ஒரு குறுக்குச் சுற்று மின்கல 
அடுக்கின் மின்னழுத்தத்தை அதன் இயல்பான மதிப்பைவிடக் 
குறைந்த மதிப்பிற்குக் குறைத்துவிடும் . 


நல்ல நிலையில் உள்ள மின்கல அடுக்கில் மின்கலன்களுக்கு 
டையே இடைவெளி யிருக்கும் . இவ்விடைவெளி இல்லா 


198 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


விட்டால் , அது மின்கலன்களின் துளைச் செருகிகள் பழுதுபட்ட 
தால் மின்கலன்கள் உருவமாற்றம் அடைந்துவிட்டன என்பதைக் 
காட்டுகின்றன . 
மின்கலன்கள் பருத்து ஒன்றையொன்று 

ஒன்றையொன்று தொடும்போது 
அவற்றின் துளைச் செருகியிலுள்ள துளை வளையங்கள் மாற்றப் 
படவேண்டும் . இது மின்கலன்கள் இடைவெளியைத் திரும்ப 
அடையச் செய்யும் . 


குறுக்குச் சுற்றுகளை நீக்கிய பின்பு கலன்களுக்கு இடையே 
டைவெளி வழக்கமான அளவைவிடக் குறைவாக இருப்பின் 
மின்கலன்களுக்கு இடையே 

மெல்லிய இரப்பர் 

அல்லது 
எபொனைட் தகடு வைத்து மின்கலன்கள் ஒன்றையொன்று 
தொடாமல் இருக்கும்படிச் செய்யவேண்டியது அவசியம் . 


குறுக்குச் சுற்று நீக்கப்பட்ட பின் மின்கலனுக்குப் பலமான 
வீத மின்னூட்டம் தரப்படுகிறது . 


29. கார மின்கல அடுக்குகளின் மின்னிறக்கம் 

கார மின்கல அடுக்குகளின் பயன் தரும் காலம் , அவற்றின் 
மின்னிறக்க நிலைகளை மிகவும் சார்ந்துள்ளது . இயல்பான மின் 
னிறக்க மின்னோட்டத்தில் மின்னிறக்கம் செய்யப்பட்ட மின்கலன் 
கள் நீண்ட பயன் தரும் காலம் உடையவையாய் உள்ளன . இந்த 
மின்னோட்டத்தின் மதிப்பு வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு 
திறனில் 8 ல் ஒரு பங்கு . ஆகையால் இது 8 மணி மின்னிறக்கம் 
என்றழைக்கப்படுகிறது . 


கார மின்கல அடுக்குகள் , வரையறை செய்யப்பட்ட இறுதி 
மின்னழுத்த மதிப்பிற்குக் கீழ் குறையும்படி மின்னிறக்கம் செய்யக் 
கூடாது : அவ்வாறு குறைந்தால் மின்கல அடுக்கின் மின்தேக்கு 
திறனை அது குறைத்துவிடும் . மின்னிறக்கத்தின்போது மின்கலன் 
வரையறை செய்யப்பட்ட ஆ - ம மின்தேக்கு திறனைத் தர 
வேண்டும் . 


எந்த அளவுக்கு மின்கலன் , மின்னிறக்கம் அடைந்துள்ளது 
என்பது , மின்கலன் சுமையுடன் இருக்கும்போது அது காட்டும் 
மின்னழுத்தத்திலிருந்து நிர்ணயிக்கப்படுகிறது . மின்கலனின் 
இறுதி மின்னழுத்தம் மின்னிறக்க வீதத்தைப் பொறுத்தது : 


( அ ) 10 மணி அல்லது நீண்ட மின்னிறக்க மின்னோட்டத் 
துடன் மின்கலனின் இறுதி மின்னழுத்தம் 1 0 வோ 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


197 


( ஆ ) 8 மணி முதல் 5 மணி வீதம் வரையுள்ள மின்னிறக்க 
மின்னோட்டத்துடன் மின்கலனின் இறுதி மின்னழுத்தம் 1-0 
வோ. 


( இ ) 3 மணி வீத மின்னிறக்க மின்னோட்டத்துடன் மின் 
கலனின் இறுதி மின்னழுத்தம் 0 • 8 வோ , 


( ஈ ) 2 மணி வீத மின்னிறக்க மின்னோட்டத்துடன் மின் 
கலனின் இறுதி மின்னழுத்தம் 0.7 வோ . 


( உ ) 1 மணி வீத மின்னிறக்க மின்னோட்டத்துடன் மின் 
கலனின் இறுதி மின்னழுத்தம் 0-7 வோ , 


பல மின்கலன்களைத் தொடர்பாக இணைக்கப்பட்டுள்ள மின்கல 
அடுக்கின் மொத்த மின்னழுத்தம் , ஒரு மின்கலனின் மின்னழுத் 
தத்தைத் தொடரிலுள்ள மின்கலன்களின் எண்ணிக்கையால் 
பெருக்கியதற்குச் சமமாகும் . 


“ சுமையுடன் கூடிய ஃபோர்க் ” ( loading fork ) அல்லது 
" மின்கலன் சோதனைக் கருவி " ( cell tester ) ( படம் 59 ) உதவி 
யால் கார மின் கலன்கள் அடைந்த மின்னிறக்க நிலையைத் தீர்மா 
னிக்கலாம் . சுமையுடன் கூடிய ஃபோர்க் சாதாரணமாகக் காரீய 
அமில மின்கலன்களைச் சோதிக்கப் பயன்படுவது . இக்கருவியின் 
இணைத்தடம் ( shunt ) தடை 2-3 வோ . மின்னழுத்தத்திற்குத் 
தகுந்தவாறு கணக்கிடப்பட்டது . கார 

கார மின்கலன்களின் மின் 
னழுத்தம் 1-3-1.1 வோ.க்குச் சமமாகும் . இந்த மின்னழுத்த 
வித்தியாசத்தால் இக்கருவி 3 ஆ . இணைத்தடம் கொண்டிருக்கும் 
போது 1.5 ஆ . மின்னோட்டத்தையும் , 8 ஆ . இணைத்தடம் 
கொண்டிருக்கும்போது 3 ஆ . மின்னோட்டத்தையும் நடைபெறச் 
செய்யும் . 


இணைத்தடம் தாங்கக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு , 
NKN - 60 , NKN - 45 வகை மின்கலன்களுக்கு 12 ஆ . ஆகவும் , 
NKN.22 . NKN - 24 வகை மின்கலன்களுக்கு 8 ஆ . ஆகவும் , 
FKN - 3 , NKN - 10 வகை மின்கலன்களுக்கு 3 ஆ . ஆகவும் , 
NKN - 2 • 25 வகை மின்கலன்களுக்கு 1 ஆ . ஆகவும் வரையறுக் 
கப்படவேண்டும் . 


மின்கலனின் மின்னழுத்தத்தை நிர்ணயிக்க, மின்கலன் 
சோதனைக் கருவியில் தகுந்த தடை பொருத்தப்பட்டு , அதனுடைய 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இரு கால்களுக்கிடையே உள்ள தூரம் மின்கலனின் கோடி 
மின்வாய் முனைகளுக்கு இடையேயுள்ள தூரத்திற்குச் சமமாக 
இருக்கும்படி.அதனது நகரும் கால் சரிசெய்யப்படுகிறது . இக்கருவி 
யின் உதவியால் மின்கலனின் மின்னழுத்தம் சுமையில்லாமலும் , 

சுமையுடனும் கண்டுபிடிக்கப்படும் . மின் 
கலன் மின்னிறக்க நிலையிலிருந்தால் , மின் 
னழுத்தம் விரைவாக 1 வோ.க்கு அல்லது 
அதைவிடக் குறைந்த மதிப்பிற்கு இறங்கும் . 
இக்கருவியால் மின்கலன் சுமையுடன் காட் 
டும் மின்னழுத்தத்தை அளவிட , இதிலுள்ள 
ஒரு பித்தானை அமுக்கிப் பயன்படுத்தப் 
படுகிறது . இந்தப் பித்தான் 5 வினாடிகளுக்கு 
மேல் தொடர்ந்து அமுக்கப்படக் கூடாது . 


1 


ப 
MUST 


HAMAIAH 


சுமை 


குறைவான மின்னோட்டத்தில் , சீரற்ற 
கால இடைவெளிகளில் இயங்கும் மின்கலன் 
களின் மின்னழுத்தம் அநேகமாக மாறாம 
லிருப்பதைக் குறிப்பிடவேண்டும் . ஆகை 
யால் இத்தகைய மின்கலன்களின் மின் 
னிறக்க - நிலையை மின்கலன் சோதனைக் 
கருவியால் நிர்ணயிக்க முடியாது . காரணம் 
இக்கருவி இயல்பான மின்னழுத்தத்தைக் 

காட்டும் . இத்தகைய மின்கலன்களின் 
படம் 59 

மின்னிறக்க நிலையை , 8 மணி வீத சோதனை 
வோல்ட் மீட்டரும் , 
தடையும் 

மின்னிறக்கத்தின்போது அது காட்டும் மின் 
(loading resister ) னழுத்தத்திலிருந்து நிர்ணயிக்கலாம் . 
கொண்ட கருவியால் 
மின்கலன்களைச் 
சோதித்தல் . 

மின்கலன்கள் இயல்பான மின்னோட் 

டத்தில் மின்னழுத்தம் 0.8 வேர்.க்கு வரும் 
வரை சில சமயங்களில் மின்னிறக்கம் செய்யப்பட வேண்டியதும் 
பழக்கத்திலுண்டு . அதாவது அந்த மின்கலன்கள் ஆழ்ந்த மின் 
னிறக்கத்திற்கு ( deep discharge ) ஆட்படுத்தப்படுகின்றன . இவ் 
வாறு மின்னிறக்கம் நடைபெறும்படி விடக்கூடாது என்பது விதி 
என்றாலும் 

காலங்களில் இத்தகைய மின்னிறக்கம் 
நடக்க ஏதுவுண்டு . இத்தகைய மின்னிறக்கத்திற்குப் பிறகு 
மின்கலனுக்குப் பலமான வீத மின்னூட்டம் தரப்படவேண்டும் . 


அவசரக் 


30. கார மின்கல அடுக்குகளின் மின் பண்புகளைத் தீர்மானித்தல் 

சூழ்ந்த குழிவகை மின்வாய்த் தட்டுகளைக் கொண்ட கார மின் 
கல அடுக்குகளைச் சரிபார்க்க நடைபெறும் மின் சோதனைகளுக்கு 
மின்னூட்ட , மின்னிறக்கச் சுற்றுகள் இரண்டு தேவை . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


189 


முதல் சுற்றில் பலமான வீத மின்னூட்டமும் , அதைத் 
தொடர்ந்து மின்கலனின் மின்னழுத்தம் 1 வோ.க்கு வரும்வரை 
8 மணி வீத மின்னறக்கமும் உள்ளன . 


இரண்டாவது சுற்றில் மின்கலன்கள் இயல்பான 7 மணி 
வீத மின்னூட்டமும் , மின்கலனின் மின்னழுத்தம் 1 வோ.க்கு 
வரும்வரை 8 மணி வீத மின்னிறக்கமும் உள்ளன . 


மின்னிறக்கத்தின்போது மின்னழுத்தங்கள் ஒரு மணிக்கு ஒரு 
தரம் அளக்கப்படுகிறது . 

இரண்டாவது சுற்றில் கிடைக்கும் விபரங்கள் , ஒவ்வொரு 
கலனின் மின்தேக்கு திறனைத் தீர்மானிக்கப் பயன்படுகின்றன . 
வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு திறனில் 40 % க்குக் குறை 
வாகத் தரும் மின்கலன்கள் மின்கல அடுக்கில் இருந்தால் அந்த 
மின்கலன்கள் மாற்றப்படுகின்றன . 


404 க்கு அதிகமாகவும் , 754 க்குக் குறைவாகவும் மின்தேக்கு 
திறனைத் தரும் மின்கலன்களுக்குப் பலபான வீத மின்னூட்டம் 
தரப்படவேண்டும் . 

திறந்த குழிவகை மின்வாய்த் தட்டுகளையுடைய மின்கலன் 
களின் மின்தேக்கு திறன் , அட்டவணை 44 ல் கொடுக்கப்பட்டச் 
வீதத்தில் , மின்னூட்ட , மின்னிறக்கச் சுற்றுகள் இரண்டு நடை 
பெற்றதும் தீர்மானிக்கப்படுகிறது . 


இப்போது மின்கல அடுக்கு பயிற்சி சுற்றில் வைக்கப்படு 
கிறது . இதற்கு 8 மணி வீத மின்னூட்டமும் , 5 அல்லது 8 மணி 
வீத மின்னிறக்கமும் கொடுக்கப்படுகின்றன (மின்னோட்டத்திற்கு 
அட்டவணை 20 ஐக் காண்க ) . 


சோதனை மின்னிறக்கத்தின்போது மின்கலனின் மின்னழுத்தம் 
மணிக்கு ஒருதரமும் , மின்னிறக்கத்தின் கடைசி மணியில் 15 
நிமிடத்திற்கு ஒரு முறையும் அளவிடப்படுகிறது . மின்கல அடுக்கு 
தரும் மின்தேக்கு திறன் அதனுடைய வரையறை செய்யப்பட்ட 
மின்தேக்கு திறனுக்குச் சரியாக இருக்கவேண்டும் , மின்கலனின் 
மின் பண்புகளைச் சோதிக்க , 4 பயிற்சி சுற்றுகள் முடிந்தபின் , ஒரு 
சோதனைச் சுற்று கொடுக்கப்படுகிறது . 


புதிய கார மின்கலன்களை உபயோகப்படுத்தப்படுமுன் , சாதாரண 
மின்னூட்ட , மின்னிறக்கச் சுற்றுகள் கொடுக்கப்படுகின்றன . 


200 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 44 
திறந்த குழி வகை மின்வாய்த் தட்டுகள் கொண்ட மின்கல 
அடுக்குகளின் பயிற்சி மின்னூட்ட மின்னிறக்க வீதம் 


எண் 


6.6 ஆ . 


சுற்று 

கள் 
வகை மின்னூட்டம் 

மின்னிறக்கம் 
கணிக்கை 

கள் 
4KNB.12 1 12 மணி ; 4 ஆ 2 ம ; 5 ஆ . மின்கல அடுக்கு 

ஒன்றுக்கு 4 வோ . குறையாத 

மின்னழுத்தம் வரை 
2 4 ம . 30 நி ; 6 ஆ ( 31 ; 5 ஆ . மின்கல அடுக்கு 

ஒன்றுக்கு 4 வோ . குறையாத 

மின்னழுத்தம் வரை 
4KNB.15 1 12 மணி 4 ஆ ) 2 

2 ம ; 5 ஆ . மின்கல அடுக்கு 
ஒன்றுக்கு 4 வோ . குறையாத 

மின்னழுத்தம் வரை 
2 4 ம . 30 நி . 6 ஆ 3 ம . 5 ஆ . 
4KNB - 20 1 120 6 2 

2 4 ம. 30 நி ; 7 ஆ | 3 ம ; 6-6 ஆ . 
3KNB.25 1 

10 ஆ 13 ம . 83 ஆ . 
7 ம ; 
2 

3 ம ; 8.3 ஆ . மின்கல 

அடுக்கு 
ஒன்றுக்கு 5-5 வோ . குறையாத 

7 ம ; 5 ஆ மின்னழுத்தம் வரை 
8KNB - 25 1 

7 ஆ 2 ம ; 8 ஆ . மின்கல அடுக்கு 

ஒன்றுக்கு 8 வோ , குறையாத 

மின்னழுத்தம் வரை 
2 4 ம . 30 நி ; 8 ஆ 13 ம ; 8 ஆ . மின்கல அடுக்கு 

ஒன்றுக்கு 8 வோ . குறையாத 

மின்னழுத்தம் வரை 
10 KNB - 60 1 

15 ஆ | 3 ம ; 15 ஆ . மின்கல அடுக்கு 

ஒன்றுக்கு 10 வோ . குறையாத 

மின்னழுத்தம் வரை 
2 

4 ம . 15 ஆ . மின்கல அடுக்கு 
ஒன்றுக்குக் 10 வோ , குறையாத 
மின்னழுத்தம் வரை 


5 ம; 


5 ஆ 
10 ஆ 


3 ம ; 


12 ம ; 


12 ம் ; 


10 ம ; 


15 ஆ 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


201 


இரண்டு மூன்று சுற்றுகளுக்குப் பிறகு , வரையறை செய்யப்பட்ட 
மின்தேக்கு திறனைத் தருகின்ற எல்லா மின்கலன்களையும் உப 
யோகப்படுத்தலாம் , 


31. கார மின்கல அடுக்குகளை கவனிக்கப் பொது விதிகள் 

கார மின்கல அடுக்குகளை இயக்கும்போது , அவற்றின் நலனுக் 
காக கீழ்கண்ட விதிகள் பின்பற்றப்படுகின்றன . 


கார மின்கல அடுக்குகளின் பெட்டிகள் , பற்சட்டங்கள் யாவும் 
சுத்தமாகவும் , உலர்ந்த நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கவேண்டும் . 


அவ்வப்போது மின்கலன்களின் பெட்டிகளின் சட்டங்களின் 
( frames ) வர்ணப் பூச்சுகள் புதுப்பிக்கப்படவேண்டும் . தூசியும் , 
கழிவுப் பொருள்களும் மின்கலப் பாத்திரங்களுக்கு அடியில் பெட் 
டிகளுக்கு அடியில் சேர அனுமதித்தால் அவை மின்கலன்களில் 
தீவிரமான தன்மின்னிறக்கத்திற்கும் , குறுக்குச் சுற்றுக்கும் வழி 
கோலும் . ஆகையால் பெட்டிகளும் மின்கலனின் பாத்திரங்களும் 
எப்போதும் சுத்தமாகக் கட்டாயம் வைக்கப்படவேண்டும் . 

மின்பகு திரவம் மரப் பெட்டிகள் முதலியவற்றை அழித்து 
விடும் . ஆகையால் , மின்பகு திரவம் சிந்தாமல் பார்த்துக் கொள்ள 
வேண்டும் . மின்கலன்களை மின்பகு திரவத்தால் நிரப்பும்போது 
அல்லது மின்னூட்டத்தின்போது மின்பகு திரவம் 

மின்பகு திரவம் சிந்தவோ , 
சிதறவோ செய்தால் , சிந்திய திரவம் இரப்பர் உறிஞ்சு குழல் 
மூலம் உறிஞ்சி எடுக்கப்பட்டு , அந்த இடம் ஈரமில்லாமல் துடைக் 
கப்பட வேண்டும் . 


ணைக்கும் சாதனங்கள் சுத்தமாக இருக்கவேண்டும் . அவை 
களின் மீது அமிலம் இல்லாத பெட்ரோலியம் ஜெல்லியால் 
மெல்லிய பூச்சு பூசப்படவேண்டும் . இரப்பர் துளை வளையங்கள் 
மீதும் ஆவிதடுப்பின் மீதும் , இணைப்புக் கம்பிகள் மீது பாதுகாப் 
பிற்காக உள்ள இரப்பர் உறைகள் மீதும் இந்த பெட்ரோலியம் 
ஜெல்லி படக்கூடாது . அவ்வாறு ஜெல்லி அவற்றின் மீது பட்டால் 
இரப்பரினுடைய மீட்சியியல் கெட்டுவிடும் . 


செருகிகளில் உள்ள துளைகளும் சுத்தமாக வைக்கப்பட 
வேண்டும் . சரியான நிலையில் இல்லாத துளை வளையங்கள் மாற்றப் 
படவேண்டும் . 


202 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கலப் பெட்டி பிட்டுமென் வார்னிஷால் ( bitumen varnish ) 
ஒரு பூச்சு பூசப்படவேண்டும் . 


மின்கலப் பெட்டியில் ஏதாவது துரு ( rust ) காணப்பட்டால் 
மண்ணெண்ணெயில் நனைத்து பழம் துணியால் அது துடைத்து 
எடுக்கப்படவேண்டும் . இந்தத் துருவை உலோகத்தாலான கருவி 
கொண்டு சுரண்டி எடுப்பதோ , உப்பு காகிதத்தால் தேய்த்து 
எடுப்பதோ அனுமதிக்கப்படுவதில்லை . இவ்வழியில் பெட்டி மீது 
கொடுக்கப்பட்டுள்ள நிக்கல் பூச்சு பழுதடையும் அபாயம் இருப் 
பதுதான் காரணமாகும் . துரு நீக்கப்பட்ட இடத்தின் மீது வார் 
னிஷ் பூசப்படவேண்டும் . 


மின்கலன்களின் மேல் படருகின்ற உப்புகளில் பொட்டாஷியம் 
கார்பனேட்டும் , லித்தியம் கார்பனேட்டும் உள்ளன . இவை 
ஒட்டுப்படிவு ( scale ) உருவாகவும் , பிட்டுமென் வார்னிஷ் பூச்சை 
பழுதடையச் செய்யவும் செய்யக்கூடியவை . படருகின்ற உப்பை 
நீக்க முடிக் கட்டை ( hair brush ) அல்லது மரக் குச்சி உபயோகப் 
படுத்தப்படுகிறது : 


குச்சியின் நுனியில் துணியைச் 

துணியைச் சுற்றி பெட்டியிலுள்ள 
மின்கலன்களின் பக்கச் சுவர்கள் துடைக்கப்படுகின்றன . 


மின்கலனின் பராமரிப்பிற்குத் தேவையான துணைக்கருவிகள் 
( ஹைட்ராமீட்டர் , புனல்கள் , கண்ணாடிக் குழாய்கள் , உறிஞ்சு 
குழாய்கள் , இரப்பர் கையுறைகள் ) யாவும் சுத்தமாக இருக்க 
வேண்டும் . கார மின்கலன்களிலும் , காரீய - அமில மின்கலன் 
களிலும் ஒரே கருவி உபயோகப்படுவதை ஒருபோதும் அனுமதிக் 
கக்கூடாது . 


கார மின்கலன்களையும் , காரீய - அமில மின்கலன்களையும் ஒரே 
அறையில் மின்னூட்டம் செய்வதையும் அனுமதிப்பதில்லை . 

நீர் ஆவியாவதாலும் , மின்னாற்பகுப்பு ( electrolysis ) நடப்ப 
தாலும் , மின்பகு திரவத்தில் உள்ள நீரின் அளவு , நேரம் செல்லச் 
செல்ல , குறைகிறது . இதனால் காய்ச்சி வடி நீர் மின்கலனில் 
தேவையான அளவு சேர்க்கப்பட்டு , மின்பகு திரவத்தின் மட்டம் 
சரி செய்யப்படுகிறது . எதிர்பாராமல் மின்பகு திரவம் சிந்திவிட் 
டால் அதே அடர்த்தியுடைய புதிய மின்பகு திரவம் தேவையான 
அளவு சேர்க்கப்படுகிறது . நிலை மின்கல அடுக்குகள் இயங்கும் 
போது அதில் சேர்க்லப்படும் காய்ச்சி வடிநீர் , மின்பகு திரவும் 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


209 


பற்றிய விபரங்கள் , குறிப்புப் புத்தகத்தில் எழுதப்படுகின்றன . ஒவ் 
வொத மின்னூட்டம் , மின்னிறக்கம் இரண்டிற்கும் முன்பு தொடு 
முனைகளின் ( contacts ) நிலைகள் சோதிக்கப்படுகின்றன . இறுக்க 
மாகத் திருகப்படாத திருகிகள் இறுக்கமாகத் திருகப்படுகின்றன . 


ஏறக்குறைய வருடத்திற்கு ஒரு முறை கார மின்கலன்களில் 
உள்ள மின்பகு திரவம் மாற்றப்படுகிறது . இதற்கு மின்கல அடுக்கு 
வழக்கமான மின்னோட்ட அளவில் மின்னிறக்கம் செய்யப்பட்டு 
அதன் மின்னழுத்தம் 0-8-1-0 வோ.க்குக் கொண்டு வரப்படுகிறது . 
பின்பு மின்பகு திரவம் கொட்டப்படுகிறது . மின்கலன்கள் வெது 
வெதுப்பான காரம் கலந்த நீரால் நிரப்பப்பட்டு 2 மணி நேரம் 
விட்டுவைக்கப்படுகின்றன . இந்த நீரும் கொட்டப்படுகிறது . 
மறுபடியும் , கடைசி முறையாகசுத்தம் செய்வதற்காகப் புதிய காரம் 
கலந்த நீரால் மின்கலன்கள் நிரப்பப்பட்டு 16 முதல் 20 மணி 
வரை விட்டுவைக்கப்படுகின்றன . இம்முறை சுத்தம் செய்தபின் , 
மின்கலன்கள் 30 முதல் 60 நிமிடம் வரை கவிழ்த்து வைக்கப்படு 
கின்றன . இதற்குப் பின்பு புதிய அடர்த்தி மிகுந்த மின்பகு திரவத் 
தால் நிரப்பப்படுகின்றன . ( உதாரணமாக 1,190 கி.கி. க.மீ. 
அடர்த்தியான மின்பகு திரவத்திற்குப் பதில் 1,220 கி.கி. /க.மீ . 
அடர்த்தியான மின்பகு திரவம் உபயோகப்படுத்தப்படுகிறது . ) 
கழுவிச் சுத்தம் செய்யப்பட்ட மின்கலன்களை மின்பகு திரவ 
மில்லாமல் நீண்டகாலம் வைத்திருக்கக் கூடாது . 


நிரப்பப்பட்ட மின்கலன்கள் 2-3 மின்னூட்ட மின்னிறக்கச் 
சுற்றுகள் தரப்படவேண்டும் . இதற்குப் பின் ஒரு சில மின்கலன்கள் 
வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு திறனைவிடக் குறைவாகக் 
காட்டினால் மேலும் 2 முதல் 3 சுற்றுகள் அதிகமாகத் தரப்படுகின் 
றன . இதற்குப் பின்பும் முழு மின்தேக்கு திறனைக்கொடுக்காத 
மின்கலன்கள் மாற்றப்படுகின்றன . 


நிலை மின்கல அடுக்குகளில் உள்ள மின்பகு திரவத்தில் கார்ப 
னேட்டின் அளவு அதிகமாகி வருவதால் இதிலுள்ள மின்பகு 
திரவம் 1 முதல் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது . 
மின்பகு திரவத்தில் 424 கார்பனேட் சேர்ந்ததும் , மின்பகு திரவம் 
மாற்றப்படுகிறது . 


32. நிக்கல் - இரும்பு துவக்கு வகை மின்கல அடுக்குகளின் காப்பு 

காரீய - அமில மின்கல அடுக்குகளைப் பராமரிப்பதைவிட 
நிக்கல் -இரும்பு மின்கல அடுக்குகளைப் பராமரிப்பது மிகமிக 
எளிது . கார மின்கல அடுக்குகளைப் பராமரித்தல் என்பதில் முக்கிய 


204 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மாக உள்ள செயல்கள் தேவையானபோது காய்ச்சி வடி நீரை 
எற்றி மின்பகு திரவத்தின் மட்டத்தைச் சரியாக வைத்துக் 
கொள்வது என்பதும் மின்கலன்களைச் சுத்தமாக வைத்துக் 
கொள்வது என்பதும் ஆகும் . 


மின்பகு திரவம் மின்கலனில் மின்வாய்த் தட்டுகளில் மேல் 
மட்டத்திற்குக் குறைவாக உள்ள நிலையில் எந்த நிக்கல் - இரும்பு 
மின்கல அடுக்கு இயங்கினாலும் அது இழக்கும் மின்தேக்கு திறன் 
திரும்பப் பெறக்கூடியது அல்ல . திரவ மட்டத்திற்கு மேல் உள்ள 
மின்வாய்த் தட்டுகளின் பகுதிகளிலிருந்து ஊக்கப் பொருள்கள் 
நீக்கப்பட்டு தட்டுகள் விரைவில் பழுதடைகின்றன . 


குறைந்தது 7 நாட்களுக்கு ஒரு முறை மின்கலனில் உள்ள 
மின்பகு திரவத்தின் மட்டம் காய்ச்சி வடி நீர் ஊற்றி சரிபடுத்தப்பட 
வேண்டும் . ஒவ்வொரு மின்கலனுக்கும் ஊற்றப்படும் நீர் கோடை 
யில் 80 முதல் 100 க . செமீ . வரையிலும் , குளிர்காலத்தில் 
50 முதல் 70 க.செமீ . வரையிலும் இருக்கும் . அடுத்த முறை 
திரவமட்டம் சரிபடுத்தப்படும் போது மின்பகு திரவம் தட்டுகளின் 
மேல் மட்டத்தை விடத் தாழ்வாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட் 
டால் , மின்பகு திரவம் மின்கலக் கூட்டில் , அரிப்பினால் ( corrosion ) 
அல்லது கட்டுமானப் பழுதினால் ( mechanical damage ) ஏற்பட்ட 
துவாரத்திலிருந்து ஒழுகுகிறதா என்று சோதிக்கப்படு கிறது . 
மேலும் ( உந்து வண்டிகளில் உள்ள ) மின்னியக்கியின் மின்னழுத் 
தமும் சோதித்து அவசியமானால் சரி செய்யப்படுகிறது . மின் 
னியக்கியின் அதிகமான மின்னழுத்தமும் , அதிக மின்னூட்ட 
மின்னோட்டமும் மின்பகு திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்த 
வழிகோலும் . இதனால் மின்பகு திரவத்திலுள்ள நீர் ஆவியாவது 
துரிதப்படுத்தப்படும் . 


உந்து வண்டியிலுள்ள நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்கிற்கு 
வழக்கமான மறு மின்னூட்டம் கிடைக்கச் செய்ய . மின்னியக்கி 
யின் மின்னழுத்தம் ( காரீய - அமில மின்கல அடுக்கிற்கு உள்ளது 
போல் ) 14 : 5 + 0-2 வோ.க்குச் சரி செய்யப்படுகிறது . இருந்த 
போதிலும் மின்பகு திரவத்தின் வெப்பநிலை குறையக் குறைய 
மின்கல அடுக்குகளை மின்னூட்டம் செய்யும் மின்னழுத்தம் 
அதிகரிக்கும் . மேலும் மின்பகு திரவம் குறைந்த வெப்பநிலையில் 
இருக்கும்போது , நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்குகள் மின்னோட் 
டத்தைக் குறைந்த அளவு பயன்படுத்தி மின்னூட்டம் அடை 
கின்றன . ஆதலால் குளிர்காலங்களில் , காற்றின் வெப்பநிலை 


மின்க்ல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


205 


- 35 ° செ.க்குக் கீழ் செல்லும்போது , உந்து வண்டியில் உள்ள 
மின்னாக்கியின் மின்னழுத்தம் 15 + 0 • 2 வோ.க்கு உயர்த்தப்படு 
கிறது . குளிர்காலங்களில் , முறையான குறை மின்னூட்டம் 
மின்கல அடுக்குகளுக்குக் கிடைத்தால் , மின்னாக்கியின் மின் 
னழுத்தம் மேலும் 05 வோ . அளவு அதிகப்படுத்தப்படுகிறது . 


3X3.CZHN : 70 மின்கல அடுக்குகள் செயல்படும்போது 
மின்னூட்ட நிலை , எவ்வாறு மின்னாக்கியின் மின்னழுத்தத் 
திற்கும் , வெப்ப நிலைக்கும் தகுந்தாற்போல் மாறுகிறது என்ற 
விபரம் அட்டவணை 45 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


அட்டவணை 45 
கார துவக்கு வகை மின்கல அடுக்குகளின் மின்னூட்ட நிலை 
எவ்வாறு இயங்கும் சூழ்நிலைகளைச் சார்ந்துள்ளது என்ற விபரங்கள் 


கார மின் ஒரு நாளில் சூழ்ந்துள்ள 
க்கியின் கார் ஒடும் 

காற்றின் வெப்ப 
மின னழுத் சராசரி நிலையின் இரு 
சம் தூரம் 

எல்லைகள் 
வோ . 

செ . 


சராசரி 
மின் 
னூட்ட 


சாலையின் நிலை 


நிலை 


13.5 


30-100 


40 


14-0 
14:51 
14:51 
15-01 


30-100 
30-100 
30-100 
30.100 


+35 முதல் +45 வரை 50 முதல் 60 % வரை 

மண் ணும் மீதி 
அளவு ஜல்லியும் 

( macadam ) கலந்தது 
+35 முதல் +45 வரை 
+35 முதல் +45 வரை 
- 25 முதல் -45 வடை 
-25 முதல் -45 வரை 


3 


72 
98 
47 
63 


காரில் மின்கல அடுக்கு இயங்கும்போது , 800 முதல் 1000 
கிமீ . ஓட்டத்திற்கு ஒரு முறை , கந்தைத் துணியால் மின்கல அடுக் 
குகளின் மீது உள்ள தூசியும் , காணப்படும் உப்புகளும் துடைக் 
கப்படவேண்டும் . மின்கல அடுக்கைப் பொருத்துத் திருகிகளும் , 
இணைப்புகளும் ; மின் இணைப்புக் கால்களும் மறுபடியும் இறுக்க 
மான நிலையில் இருக்கும்படி செய்யப்படவேண்டும் . வர்ணம் 
பூசப்படாத உலோகப் பொருள் களின் பாகங்கள் பெட்ரோ லியம் 
ஜெல்லியால் மறுபடியும் மூடப்படவேண்டும் . 3,000 முதல் 5000 
கி.மீ. ஓட்டத்திற்கு ஒரு முறை காரில் உள்ள மின்னாக்கியின் மின் 
னழுத்தமும் , மின்கலனிலுள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் 
சோதிக்கப்படுகின்றன . மின்பகு திரவத்தின் அடர்த்தி வழக்க 


268 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மான மதிப்பைவிடக் குறைவாக இருந்தால் 1,410 கி.கி. / க.மீ . 
அடர்த்தியுள்ள மின்பகு திரவம் சேர்க்கப்படுகிறது . 

நிக்கல் -இரும்பு மின்கல அடுக்குகளில் உள்ள மின்பகு திர 
வத்தின் அடர்த்தி மின்னூட்டத்தின் போதோ , மின்னிறக்கத்தின் 
போதோ மாறுவதில்லை . ஆகையால் கொடுக்கப்பட்ட வெப்ப 
நிலைகளுக்குத் தோதுவான அடர்த்தியுடைய மின்பகு திரவத்தைத் 
தேர்ந்தெடுத்துவிட்டால் மின்பகு திரவம் உறைவதைத் தவிர்த்து 
விடலாம் . நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்குகள் மின்னிறக்கம் 
அடைந்த நிலையில் பல நாட்களுக்கு இருக்கலாம் . இது எந்தவிதத் 
தீமையையும் பயக்காது . நிக்கல் - இரும்பு மின்கல அடுகலை 
முதலில் மின்னிறக்கம் செய்யாமல் , அதனுடைய மின்னூட்ட 
நிலையைத் தீர்மானிப்பது . நடைமுறையில் முடியாது . காரணம் 
இதைத் தீர்மானிக்க எளிய வழிகள் ஒன்றுமில்லை . ஆகையால் 
நடை முறைபில் நிக்கல் . இரும்பு மின்கல அடுக்கின் மின்னூட்ட 
நிலை சோதிக்கப்படுவதில்லை . ஏதோ ஒரு காரணத்தால் மின்கல 
அடுக்குகள் , கார் என்ஜினை துவக்குவதற்கு முடியாத அளவிற்கு 
மின்னிறக்க நிலையிலிருந்தால் ; அவை மின்னூட்டத்திற்கு எடுத்து 
அனுப்பப்படுகின்றன . 


காரிலிருந்து மின்கல அடுக்கு எடுக்கப்பட்டதும் அது தருகிற 
ஆ - ம மின்தேக்கு திறனுக்கும் , வழக்கமான மின்னூட்டத்திற்குப் 
பிறகு அந்த மின்கல அடுக்கு தரும் ஆ.ம மின்தேக்கு திறனுக்கும் 
உள்ள விகிதமே அந்த மின்கல அடுக்கின் மின்னூட்ட நிலை . 


நிக்கல்.இரும்பு மின்கல அடுக்குகள் வருடத்திற்கு ஒரு முறை 
( கார்கள் ஓடிய தூரம் கணக்கல்ல ) இயக்கத்திற்குத் தகுந்த நிலை 
யில் உள்ளதா என்று சரிபார்க்கப்படு கின்றன . 

சாதாரணமாகக் 
கார்கள் வழக்கமாகப் பரிசோதிக்கப்படும் காலமும் இதுவும் ஒரே 
நேரத்தில் பொருந்தும் . 


நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்குகளின் நிலைகளைச் சோதிக்கக் 
காரிலிருந்து அவை எடுக்கப்பட்டு மின்னூட்ட நிக்யங்களுக்கு 
அனுப்பப்படுகின்றன . மின்கல அடுக்குகள் செயல்படும்போது , 
காரின் மின்னாக்கியால் சரிவர மின்னூட்டம் செய்யப்படுகிறதா 
என்று நிச்சயிக்க , மின்கல அடுக்குகளில் மீதியுள்ள மின்தேக்கு 
திறன் மின்னிறக்கத்தின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது . 


3X3 - CZHN.70 வகை மின்கல அடுக்கில் மீதியுள்ள 
ஆ - ம மின்தேக்கு திறனைக் கண்டுபிடிக்க , அந்த மின்கல அடுக்கு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


207 


வகை 


14 ஆ . மின்னோட்டத்தில் , ( 3 மின்கலன்கள் கொண்ட ) ஒவ்வொரு 
மின்கல அடுக்குப் பகுதியின் மின்னழுத்தம் 9 வோ.க்கு வரும்வரை 
மின்னிறக்கம் செய்யப்படுகிறது . மின்கல அடுக்கில் மீதியுள்ள 
ஆ - ம மின்தேக்கு திறன் பொதுவாக வரையறை செய்யப்பட்ட 
மின்தேக்கு திறனில் 50 முதல் 100 % எல்லைக்குள்ளிருக்கும் . 
மின்கல அடுக்கில் எஞ்சியுள்ள மின்தேக்கு திறன் வரையறை 
செய்யப்பட்ட அளவில் 50 % க்குக் குறைவாக இருந்தால் , மின்னாக் 
கியின் மின்னழுத்தம் சோதித்துப் பார்க்கப்படுகிறது . ரிலே சமப் 
படுத்தி , குறைந்த மின்னழுத்தத்தைத் தரும்படி செயல்படுவதே , 
மின்கல அடுக்கு போதுமான மின்னூட்டம் பெறாததற்கு அடிக் 
கடிக் காணப்படும் காரணமாகும் . 3X3 - CZHN - 70 
மின்கல அடுக்கின் உண்மையான மின்தேக்கு திறனைக் காண , 
அந்த மின்கல அடுக்கு மின்னிறக்கமாகி , மின்பகு திரவத்தால் 
நிரப்பப்பட்டதும் , இயல்பான வீத மின்னோட்டத்தில் மின்னூட்டம் 
அதற்குக் கொடுக்கப்பட்டு , பின்பு 14 ஆ . மின்னோட்டத்தில் ( 3 
மின்கலன்கள் கொண்ட ) மின்கல அடுக்கின் பகுதி 3 வோ . மின் 
னழுத்தம் வரும்வரை அது மின்னிறக்கம் செய்யப்படுகிறது . ஒரு 
நல்ல 3X3- CZHN - 70 வகை மின்கல அடுக்கின் உண்மையான 
மின்தேக்கு திறன் வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு திறனை 
விட அதிகமாக இருக்கும் . நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்கின் 
உண்மையான மின்தேக்கு திறன் குறைவாக இருந்தால் அது நல்ல 
நிலையில் இல்லை என்பதைக் குறிக்கிறது . 


ஒரு நல்ல மின்கல அடுக்கின் உண்மையான ஆ - ம மின் 
தேக்கு திறன் கண்டுபிடிக்கப்பட்டதும் , அதற்கு மின்னூட்டம் 
தரப்பட்டு , மின்பகு திரவத்தின் அடர்த்தி , அதன் மட்டம் , வழக்க 
மான மதிப்பிற்குக் கொண்டுவரப்படுகின்றன . பின்பு மின்கல 
அடுக்கு சுத்தப்படுத்தப்பட்டு , ஈரமில்லாமல் உலர்ந்த நிலைக்குத் 
துடைக்கப்பட்டு , வர்ணம் பூசப்படாத பாகங்கள் மறு முறையும் 
பெட்ரோலிய ஜெல்லியால் மூடப்படுகின்றன . குறையுடைய 
மின்கல அடுக்குகள் மறுபடியும் சோதிக்கப்படுகின்றன . 


மின்கல அடுக்கு செயல்படும் காலத்தில் குறை மின்னூட்டத் 
திற்கு முறையாக ஆட்பட்டிருந்தாலும் அல்லது மின்பகு திரவம் 
கார்பனேட்டால் மிகவும் மாசுபடுத்தப்பட்டிருந்தாலும் , மின்பகு 
திரவம் மாற்றப்பட்டு , பல பயிற்சி சுற்றுகள் அந்த மின்கல அடுக் 
கிற்குக் கொடுக்கப்படுகின்றன . இப்படிச் செய்து , சாதாரணமாக 
மின்கல அடுக்குகளை அவற்றின் வரையறை செய்யப்பட்ட மதிப் 
பிற்குச் சமமான அல்லது ஏறக்குறையச் சமமான மின்தேக்கு 
திறனை அடையச் செய்ய முடியும் . 


208 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கல அடுக்கு , ஆ - ப மின்தேக்கு திறனைத் திரும்பப் பெறும் 
படி செய்யவேண்டிய அவசியம் நேரும்போது , மின்கல அடுக்கு 
முதலில் கழுவப்படுகிறது . கழுவப்பட்டதும் 1,270 கி.கி. க.மீ. 
அடர்த்தியுடைய பொட்டாஷியர் - லித்தியம் மின்பகு திரவத்தால் 
கழுவப்பட்டு , மின்கல அடுக்கிற்கு 2 பயிற்சி சுற்றுகளும் , ஒரு 
பலமான வீத மின்னூட்டமும்தரப்படுகின்றன . முதல் மின்னூட்டம் 
இயல்பான வீத மின்னோட்டத்தில் நடத்தப்படுகிறது . பின் தங்கிய 
மின்கலனுக்கு மின்னழுத்தம் 1 வோ.க்கு வரும் வரை , மின்னிறக் 
கம் 20 ஆ . மின்னோட்டத்தில் நடத்தப்படுகிறது . இரண்டாவது 
மின்னூட்டம் , உயர்ந்த வீத மின்னோட்டத்தில் தரப்படுகிறது . 
ஆனால் மின்னிறக்கம் 3.5 மணி நேரத்திற்கு 20 ஆ.மின்னோட்டத் 
தில் , மிகவும் பின் தங்கிய மின்கலனின் மின்னழுத்தம் 1 வோ . 
க்குக் குறையாதபடி நடத்தப்படுகிறது . 


இரண்டாவது மின்னிறக்கத்தின் போது , வரையறை செய்யப் 
பட்ட மின்தேக்கு திறனில் 30 % க்கு அதிகமாக ( அதாவது 21 
ஆ - ம குறையாத ) கொடுக்கும் மின்கலன்களுக்கு மட்டும் , அவற் 
றைப் பயன்படுத்துவதற்காக மேற்கொண்டு மின்னூட்டம் தரப் 
படும் . இந்த மின்கல அடுக்குகளுக்குப் பலமான வீத மின்னூட்டம் 
தரப்பட்டு , கார்களில் அல்லது இயந்திரங்களில் , பயன்படுத்தப் 
பட அவை திருப்பி அனுப்பப்படுகின்றன . குளிர்காலத்தில் பயன் 
படுத்துவதற்கு 3X3 - CZHN - 70 வகை மின்கல அடுக்குகளில் 2 
வருடங்களுக்கு ஒரு முறை மின்பகு திரவம் மாற்றப்படவேண்டும் . 
மின்பகு திரவத்தில் கார்பனேட் இருப்பதைத் தவிர்க்க இவ்வழி 
கையாளப்படுகிறது . 


ஐரோப்பிய கண்டத்திய வெப்பநிலை உள்ள மண்டலங்களில் 
குளிர்காலத்திற்கும் , கோடை காலத்திற்கும் , வெவ்வேறு அடர்த்தி 
கொண்ட மின்பகு திரவங்கள் உபயோகிக்கவேண்டியிருக் 

இதற்கு இளவேனிற் அல்லது இலையுதிர் காலத்தில் 
செய்யப்படும் கார் பரிசோதனையின் போது , மின்கல அடுக்கு காரி 
லிருந்து எடுக்கப்படாமலே , அதன் மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
சரிசெய்யப்படுகிறது . 


கின்றன . 


. 


கோடைகாலம் ஆரம்பத்திற்குமுன் , மின்பகு திரவத்தின் 
அடர்த்தியைக் குறைக்க , குறிப்பிட்ட அளவு மின்பகு திரவத்தை 
இரப்பர் உறிஞ்சு குழாயால் உறிஞ்சி எடுத்துவிட்டு அதே அளவு 
காய்ச்சி வடி நீர் சேர்க்கப்படுகிறது . அடர்த்தியைக் கூடுதலாக்க 
1,410 கி.கி. க.மீ. அடர்த்திகொண்ட மின்பகு திரவம் சேர்க்கப்படு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


209 


கிறது . பருவகாலங்களுக்கு மின்பகு திரவத்தின் அடர்த்தியைச் 
சரிபடுத்தத் தேவையான செறிந்த மின்பகு திரவம் அல்லது 
காய்ச்சி வடி நீரின் அளவு அட்டவணை 46 ல் காட்டப்பட்டுள்ள 


அட்டவணை 46 
மின்பகு திரவத்தின் அடர்த்தியைச் சரிசெய்யத் தேவையான 
நீரின் மின்பகு திரவத்தின் அளவு 

ஒருமின்கல 
மின்கலனில் 

னில் சேர்க் 
தேவையான 
ஆரம்ப 

சரிசெய்ய சேர்க்கப்படும் கப் படும் 
அடர்த்தி 
அடர்த்தி கி.கி. / க.மீ . 

திரவம் 

திரவத்தின் 
கி.கி. / க.மீ . 

அளவு 
க.செமீ . 


1200 


1230 


1410 கி.கி. க.மீ. 
அடர்த்திமின்பகு திரவம் 


1200 
1230 
1230 


1270 
1200 
1270 


250 

500 
250-300 


வடி நீர் 


காய்ச்சி 
1410 கி.கி. / க.மீ . 
அடர்த்தி மின்பகு திரவம் 
காய்ச்சி வடிநீர் 


1270 
1270 


1200 
1230 


250 
450-500 
250-300 


எந்த நேரத்திலும் ஒரு மின்கலனுக்குத் தேவைப்படும் நீர் 
அல்லது செறிந்த - மின்பகு திரவம் 500 க.செமீ.க்கு அதிகப் 
படுவதில்லை என்பது இந்த அட்டவணையிலிருந்து தெரிகிறது . 


குளிர்காலத்தில் , மின்பகு திரவத்திலிருந்து மின்னூட்டம் , 
மின்னிறக்கத்தின்போது வெளிப்படும் வாயுக்கள் , மின்கலனி 
லிருந்து வெளியேறாவிட்டால் மின்கலனினுள் வாயு அழுத்தம் அதிக 
மாகி மின்கலன் பெட்டி பருத்துவிடலாம் . இதைத் தவிர்ப்பதற்காகச் 
செருகியிலுள்ள துளைகளை அடிக்கடி சோதித்து அவை சுத்தமாக 
வைக்கப்படவேண்டும் . 


3X3 - SZHN - 70 வகை நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்குகளைக் 
குறைந்த வெப்பநிலையிலும் , உயர்ந்த வெப்ப நிலையிலும் , குறைந்த 
வீத மின்னிறக்கத்திலும் ( அதாவது 1 மாதத்தில் சராசரி ஓட்டம் 
1000 கி.மீ.ஆக இருக்கும்போது ) பராமரிப்பதில் சில குறிப்பிட்ட 
விசேஷ அம்சங்கள் உள்ளன . 


210 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கலன்கள் மின்னூட்டம் பெரும்போது , சுற்றுப் புறக் 
காற்றின் வெப்பநிலை அதிகமாக ( 30-35 ° செ.க்கு அதிகமாக ) 
இருக்குமானால் , மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை மிக அதிகமாக 
உயரலாம் . 3X3 - SZHN - 70 

வகை நிக்கல் - இரும்பு மின்கல 
அடுக்குகள் 40 ஆ . மின்னோட்டத்தில் மின்னூட்டம் செய்யப்படும் 
போது மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை மணிக்கு 1.5 ° செ . அளவு 
உயர்கிறது ; 20 ஆ . மின்னோட்டத்தில் 1 மணிக்கு 1 ° செ . வெப்ப 
நிலை உயர்கிறது என்று காட்சிப் பதிவுகள் ( observations ) நிலை 
நாட்டியுள்ளன . மொத்த வெப்பநிலை உயர்வு பலமான வீத மின் 
னூட்டத்தின்போது 10-11 ° 

செ.ஐயும் அடைகிறது ; வழக்க 
மான மின்னூட்டத்தின்போது 7-8 ° செ.ஐ அடைகிறது ; கோடை 
யில் பகலில், தெற்கு மண்டலங்களில் , மின்னூட்டத்திற்கு முன்பு 
மின்பகு திரவத்தின் வெப்பநிலை 30 ° செ.ஐ அடையும் மின்னூட்ட 
இறுதியில் 40-41 ° செ . - க்கு வெப்பநிலை உயரும் . இது அனுமதிக் 
கப்பட்ட வெப்பநிலை 40 ° செ.ஐவிட அதிகமானது . இதைத்தவிர்க்க 
கார மின்கல அடுக்குகள் இரவு நேரங்களில் அல்லது குளிர்ந்துள்ள 
அறைகளில் மின்னூட்டம் செய்யப்பட வேண்டும் . 


குளிர்காலங்களில் மின்பகு திரவத்தின் வெப்பநிலை -25 ° செ . 
க்கும் -35 ° செ.க்கும் கீழ் குறைந்துவிட்டாலும் , 2 முதல் 3 நாட்கள் 
தொடர்ந்த இடை வெளிவிட்டு பின்பு மின்கல அடுக்கு இயங்குவ 
தாக இருந்தாலும் மின்கல அடுக்கு கார் அல்லது மற்ற இயந்திரத்தி 
லிருந்து எடுத்து ஓர் அறையில் வைக்கப்பட வேண்டும் . மின்பகு 
திரவத்தின் குறைந்த வெப்ப நிலை , நிக்கல் - இரும்பு மின்கல அடுக் 
கிற்குத் தீங்கிழைக்காவிடினும் , மின்கல அடுக்கின் ஆ - ம மின் 
தேக்கு திறன் அந்தச் சூழ் நிலையில் குறைவாக உள்ளது . குறைந்த 
வெப்ப நிலை மின்பகு திரவம் 

கொண்ட ஒரு 

3X3 -SZHN - 70 
வகை மின்கல அடுக்கு வழக்கமான துவக்கம் ( starting ) தரவில்லை 
யென்றால் மின்கல அடுக்குச் சற்று சூடேற்றப்படவேண்டும் . 
சூடாக்கப்பட்ட மின்கல அடுக்கு எளிதில் துவக்க மோட்டாரை 
இயக்கும் . 


நிக்கல் - இரும்பு மின்கல அடுக்குகள் அதிகமாகப் பயன்படுத் 
தப் படாமலிருக்கும்போது அதில் குறிப்பிடத்தக்க தன்மின்னிறக் 
கம் நடப்பது ஒரு விசேஷ அம்சம் . அதனால் மின்கல அடுக்குகளை 
நன்கு மின்னூட்டம் செய்யப்பட்ட நிலையில் வைப்பதற்காக அவை 
ஒழுங்காக மறு மின்னூட்டம் செய்யப்படவேண்டியது அவசிய 
மாகிறது , 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


211 


33. திறந்த குழி வகை கார மின்கல அடுக்குகளின் கவனிப்பு 

இவ்வகை கார மின்கல அடுக்குகள் -20 முதல் + 40 ° செ . 
வரையுள்ள வெப்பநிலையில் இயங்க , இவை பயன்படுத்தப்படும் 
காலத்தில் கலவை மின்பகு திரவத்தால் ( composite electrolyte ) 
நிரப்பப்படுகின்றன . 1,190 முதல் 1,230 கி.கி. க.மீ. வரை 
அடர்த்திகொண்ட பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கரைச 
லுடன் , ஒரு லிட்டருக்கு 20 கிராம் என்ற வீதத்தில் லித்தியம் 
ஹைட்ராக்ஸைடு கலந்த மின்பகு திரவம்தான் கலவை ( compo 
site ) மின்பகு திரவம் எனப்படுகிறது . மின்கல அடுக்கு - 20 ° 
செ.க்குக் குறைந்த வெப்பநிலையில் இயங்கவேண்டுமானால் 1,260 
கி.கி. / ச.மீ . முதல் 1,280 கி.கி.க.மீ. அடர்த்தி கொண்ட மின்பகு 
திரவம் , லித்தியம் ஹைட்ராக்ஸைடு கலவாமல் உபயோகப்படுத் 
தப்படுகிறது . 

1,070 முதல் 1,090 கி.கி. / க.மீ . அடர்த்தி கொண்ட மின்பகு 
திரவத்தைதான் , எப்போதும் மின்பகு திரவத்தைச் சரிசெய்ய 
உபயோகிக்கவேண்டும் . 

மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை -10 ° செ.க்கும் + 27 ° 
செ.க்கும் இடையில் உள்ளபோது , மின்னிறக்கம் அடைந்த மின் 
கல அடுக்குகள் 2 வது பயிற்சி வீதத்தில் ( அட்டவணை 44 ) மின் 
னூட்டம் தரப்படுகின்றன . குறை மின்னூட்டமும் , உயர்ந்த 
வெப்பநிலையில் நடத்தப்படும் மின்னூட்டமும் மின்கல அடுக்கு 
களின் பயன் தரும் காலத்தைக் குறைக்கின்றன . 

மின்கல அடுக்குகள் செயல்படும்போது ஒரு மின்கலனின் 
மின்னழுத்தம் 1 வோ.க்குக் குறையும்படி மின்னிறக்கம் செய்யக் 
கூடாது . அதிக ஆழ்ந்த மின்னிறக்கம் , மின்வாய்த் தட்டுகளுக்குத் 
தீமை புரியலாம் என்பதுதான் காரணம் . 

மின்கல அடுக்கு - 40 ° முதல் + 40 ° செ . வரையுள்ள வெப்ப 
நிலையில் உபயோகப்படுமானால் 50 சுற்றுகளுக்கு ஒரு முறை 
அதில் மின்பகு திரவம் மாற்றப்படவேண்டும் . 

மின்பகு திரவம் மாற்றப்படுவதற்கு முன்பு மின்கல அடுக்கு 
இரண்டாவது பயிற்சி வீதத்தில் மின்கலன் ஒன்றுக்கு மின்னழுத் 
தம் 1 வோ . வரும்படி மின்னிறக்கம் செய்யப்படுகிறது . 


34. கார மின்கல அடுக்குகளைச் சேமித்து வைத்தல் 

சூழ்ந்த குழி வகை மின்கல அடுக்குகளைச் சேமித்து வைத்தல் : 
இவ்வகை கார மின்கல அடுக்குகள் ஈரமில்லாத , சுத்தமான , 
நல்ல காற்றோட்டமுள்ள இடங்களில் சேமித்து வைக்கப்பட 


212 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


வேண்டும் . மிதமான சூடுள்ள , மிக அதிகமாக சூடுள்ள இடங் 
கள் இக்காரியத்திற்குத் தகுந்தது என்று பரிந்துரைக்கப்படுவ 
தில்லை . 


இந்த மின்கல அடுக்குகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
அறைகளில் வேறு எந்தப் பொருள்களும் , கருவிகளும் வைக்க 
அனுமதிக்கப்படுவதில்லை . அதேபோல் காரீய - அமில மின்கல 
அடுக்குகள் உள்ள அறைகளில் கார மின்கல அடுக்குகளை வைக்க 
அனுமதிக்கப்படுவதில்லை . 


பண்டகசாலையில் மின்கலன்களும் மின்கல அடுக்குகளும் 
வலுவுள்ள பற்சட்டங்களில் (racks ) அல்லது அடுக்கு மாடங்களில் 
( shelves ) வகைக்குத் தகுந்தபடியும் , தயாரிக்கப்பட்ட வருடத்திற் 
குத் தகுந்தபடியும் தொகுப்புகளாக வைக்கப்படுகின்றன . 


புதிய மின்கல அடுக்குகளும் , உபயோகப்படுத்தப்பட்டதும் 
தனித்தனியாக வைக்கப்பட்டுள்ளன . அவ்வாறே மின்னூட்ட 
மானதும் , மின்னூட்டமாகாததும் தனித்தனியாக வைக்கப்பட் 
டுள்ளன . மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்டவை உலர்ந்த 
நிலையில் உள்ளவற்றிலிருந்து தனியாக வைக்கப்பட்டுள்ளன . 


பண்டகசாலையில் உள்ள . பற்சட்டங்களின் அமைப்பு , 
அவற்றில் வைக்கப்பட்டுள்ள மின்கலன்களை எளிதாக ( நாம் ) 
அடைய வசதியான தாக இருக்கவேண்டும் . இது மின்கலனைச் 
சோதித்து அளவுகள் எடுக்க வசதியாக இருக்கும் . 


மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்ட கார மின்கல அடுக்குகள் 
ஓராண்டுக்குச் சேமித்து வைக்கப்படலாம் . ஓராண்டு காலத்திற்கு 
மேல் மின்கலன்கள் சேமித்து வைக்கப்படவேண்டும் என்று 
தெரிந்தால் அவை மின்னிறக்கம் செய்யப்பட்டு உலர்ந்த நிலையில் - 
சேமித்து வைக்கப்படுவது அவசியம் . 


மின்கல அடுக்குகளை நீண்டகாலம் சேமித்து வைக்கவேண்டு 
மானால் , அவை வழக்கமான 8 - மணி வீத மின்னோட்டத்தில் மின் 
கலன் ஒன்றின் மின்னழுத்தம் 1 வோ.க்கு வரும்வரை மின் 
னிறக்கம் செய்யப்படவேண்டும் . பின்பு அவற்றிலுள்ள மின்பகு 
திரவம் வெளியே ஊற்றப்படவேண்டும் . மின்கலன்களின் அடியில் 
இருக்கும் வண்டலும் வெளியேறுவதற்கு மின்பகு திரவம் வெளியே 
ஊற்றப்படும் போது மின்கலன்கள் நன்றாக , வண்டல் மின்பகு 
திரவத்துடன் கலந்து வெளியே வரும்படி குலுக்கப்படவேண்டும் . 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


218 


இதற்குப்பின் ஒவ்வொரு மின்கலனும் புதிய மின்பகு திரவத் 
தால் கழுவப்படுகிறது . அதன் செருகிகள் இறுக்கமாகத் திருகி 
வைக்கப்படுகின்றன . நீண்டகாலம் சேமித்து வைக்கப்பட 
வேண்டிய மின்கலன்கள் ஒருக்காலும் நீரால் கழுவப்படக்கூடாது 
என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவேண்டும் . 


மின்கலன்களைச் சேமித்து வைக்கும் முன்பு கீழ்கண்டவற்றைச் 
செய்ய வேண்டியது அவசியம் : 


( அ ) துளை அடைப்பான்களின் நிலைகளைச் சரிபார் . அவை 
மிகவும் நல்ல நிலையில் இருக்கவேண்டும் . இவை வெளிப்புறக் 
காற்று மின்கலனுக்குள் செல்ல முடியாதபடி துளைகளை மூடிக் 
கொண்டிருக்கவேண்டும் . 


( ஆ ) மின்கலன்கள் மேல் உள்ள தூசி , அழுக்கு சேர்ந்த 
உப்புகள் ஆகியவற்றை நீக்கச் சுத்தமான கந்தைத் துணியால் 
துடை . 


( இ ) நிக்கல் முலாம் பூசப்பட்ட பாகங்களுக்கும் , வர்ணழ் 
பூசப்படாத பாகங்களுக்கும் பெட்ரோலியம் ஜெல்லியால் மெல்லிய 
பூச்சு பூசு . 

வார்னிஷ் பூசப்பட்ட பகுதிகளுக்கு இப்பூச்சு 
பூசாதே . இரப்பரால் ஆன செருகிகள் மேல் ஜெல்லி படாமல் 
பார்த்துக் கொள் . 


( ஈ ) மின்கலன்களை ஒன்றோடொன்று இணைக்கும் தொடர்பு 
களைத் தனியாக எடுத்து ஜெல்லி தடவி , மின்கல அடுக்குப் பெட்டி 
யின் கைப்பிடியில் ஒரு கம்பியால் கட்டி வை . 


கார மின்கல அடுக்குகள் தகுந்தபடி சரியாகச் சேமித்து 
வைக்கப்பட்டால் , அவை 3 முதல் 5 ஆண்டுகள் வரை பயன்படக் 
கூடிய நிலையிலிருக்கும் . 


மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்ட 

கார மின்கலன்கள் 
ஓராண்டு காலத்திற்கு மேல் சேமித்து வைக்கப்பட வேண்டியிருந் 
தால் அவை பூரணமாக அல்லது பாதி அளவிற்கு மின்னிறக்கம் 
செய்யப்படுகின்றன . இதில் மின்கல அடுக்குகளை ஒன்றோ 
டொன்று இணைத்துள்ள இணைப்புகளை நீக்கிவிட்டு ஒவ்வொரு மின் 
கலனிலும் 10 முதல் 15 சொட்டுகள் திரவ வாஸ்லைன் ( liquid 
vaseline ) விடப்படுகிறது . செருகிகள் இறுக்கமாகத் திருகப்படு 


214 


சேமிப்பு மின்கல் அடுக்குகளின் பராமரிப்பு 


கின்றன . வர்ணம் பூசப்படாத உலோகப் பகுதிகள் பெட்ரோலியம் 
ஜெல்லியால் பூசப்படுகின்றன . 


இந்த மின்கலன்கள் 

மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை 
பரிசோதிக்கப்படுகின்றன . செருகிகளை நீக்கி மின்பகு திரவ மட்டம் 
சரியான அளவில் உள்ளதா என்று பார்க்கப்படுகிறது . எந்த மின் 
கலனிலாவது மின்பகு திரவத்தின் மட்டம் குறைவாக இருந்தால் 
அதற்கான காரணத்தைக் கண்டுபிடிப்பதற்காக , அந்த மின்கலன் 
மிக்க கவனத்துடன் சோதிக்கப்படவேண்டும் . 


வழக்கமான மட்டத்திற்குக் குறைவாக மின்பகு திரவம் 
சேமித்து வைக்கப்படும் மின்கலன்களில் இருக்க அனுமதிக்கப் 
படுவதில்லை . 


திறந்த குழி வகை மின்கல அடுக்குகளைச் சேமித்து வைத்தல் 

KNB வகை கார மின்கல அடுக்குகள் 0 ° முதல் + 25 ° செ . 
வெப்பநிலையில் சுத்தமான , ஈரமற்ற , காற்றோட்டமுள்ள அறை 
களில் சேமித்துவைக்கப்பட வேண்டும் . + 25 ° செ.க்கு மேற் 
பட்ட வெப்ப நிலையில் சேமித்து வைக்கப்படும் மின்கல அடுக்கு 
களின் பயன் தரும் காலம் குறைக்கப்படும் . 


முன்பு உபயோகத்திலிருந்த மின்கல அடுக்குகள் நீண்ட 
காலம் ( ஓராண்டுக்குமேல் ) சேமித்துவைக்கப்பட வேண்டுமானால் , 
அவை மின்னிறக்கம் செய்யப்பட்டு மின்பகு திரவமில்லாமல் 
சேமித்து வைக்கப்படுகின்றன . இந்த மின்கலன்களின் செருகி 
கள் நன்கு இறுக்கமாக மூடப்பட்டிருக்க வேண்டும் . இச்செருகி 
களின் மேல் உள்ள திறந்த துவாரங்கள், 2 முதல் 3 மி. மீ . ஆழத் 
திற்குப் பாரஃபின் ( paraffin ) கொண்டு மூடப்பட வேண்டும் . 


சேமித்து வைக்குமுன் மின்கலன்களை நீர் விட்டு கழுவக் 
கூடாது . 


மின்கல அடுக்குகள் , பயன்படுத்தப்படும்போது இடைவெளி 
களின் கால அளவு ஓராண்டுக்குக் குறைவாக இருந்தால் , அவை 
மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்டு , முழுதும் அல்லது பாதி அளவு 
மின்னிறக்கம் செய்யப்பட்ட நிலையில் அல்லது மின்னூட்டம் 
செய்யப்பட்ட நிலையில் சேமித்து வைக்கப்படலாம் . எல்லாக் கலன் 
களிலும் செருகிகள் நன்கு இறுக்கமாகத் திருகப்பட்ட நிலையிலிருக்க 
வேண்டும் . 


மீன்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 

215 
மின்கல அடுக்குகள் மின்னூட்ட நிலையில் சேமித்து வைக்கப் 
பட வேண்டியிருந்தால் அவை மின்னூட்டம் அடைந்த பின் 
வாயுக்கள் வெளியேற வசதியாக , 24 மணி நேரத்திற்குச் 
செருகிகள் நீக்கப்பட்ட நிலையில் இருக்கவேண்டும் . 


மின்கல அடுக்குகள் சேமித்துவைக்கப்பட்டுள்ளபோது , அவை 
சுத்தமாக வைக்கப்பட வேண்டும் . குறிப்பிட்ட கால இடைவெளி 
யில் ( ஆண்டுக்கு 2 தடவைக்குக் குறையாமல் ) தூசியும் , உப்பு 
களும் நீக்கப்பட வேண்டும் . கோடி மின்வாய் முனைகளும் செருகி 
களும் பெட்ரோலியம் ஜெல்லியால் பூசப்பட வேண்டும் . 


மற்ற எல்லா வகைகளிலும் , சூழ்ந்த குழி வகை மின்கல 
அடுக்குகளைச் சேமித்து வைக்க , கவனிக்க கையாளும் 
விதிகளும் , திறந்த குழி 

மின்கல அடுக்குகளுக்குக் 
கையாளப்படும் விதிகளும் ஒன்றாகும் . 


வகை 


35. பல்வேறு வெப்பநிலைகளில் கார மின்கல அடுக்குகளைப் பராமரித்தல் 

கார மின்கலன்கள் சாதாரணமாக - 40 முதல் + 45 ° செ . 
வரையுள்ள வெப்பநிலைகளில் செயல் ஆற்றும் . 


உயர்ந்த வெப்பநிலையில் இந்த மின்கலன்கள் நீண்ட நேரம் 
உபயோகப்படுத்தப்பட்டால் , அவற்றின் மின்தேக்கு திறன் 
குறையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண் 
டும் . அதிலும் குறிப்பாக கார மின்கலன்கள் , 

பொட்டாஷியம் 
ஹைட்ராக்ஸைடு மின்பகு திரவத்துடன் உயர்ந்த வெப்பநிலையில் 
செயலாற்றினால் அவை மின்தேக்கு திறனை விரைவில் இழக்கின்றன 
என்பது உண்மை . கலவை 

மின்பகு திரவத்துடன் கார 
மின்கலன்கள் இயங்கும் போது , 40 ° செ . வெப்பநிலையில் 750 
சுற்றுகள் வரை அவை தங்களது மின்தேக்கு திறனை நிலைக்கச் 
செய்துகொள்கின்றன . வெப்பமான காலங்களில் பயன்படுத்தப் 
படும் கார மின்கலன்களுக்கு மாலையில் அல்லது இரவில் மின் 
னூட்டம் தரப்படுகிறது . 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒருமுறை 
அவற்றிற்குப் பலமான வீத மின்னூட்டம் தரப்படுகிறது . 

கார மின்கலன்கள் குறைந்த வெப்ப நிலைகளில் இயங்கும் 
போதுகூட தங்களது மின்தேக்கு திறனை இழக்கின்றன . இந்த 
இழப்பு நிரந்தரமான தல்ல என்பது முக்கியமானது . இது உயர்ந்த 
வெப்பநிலையில் மின்கலன் 

செயல்படும்போது இழந்துவிடும் 
திரும்பப் பெற முடியாத இழப்பைப் போன்றது அல்ல . 


216 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


குளிர்காலத்தில் திருப்திகரமான பயன் தருவதற்குக் கார மின் 
கலன்களில் 1,250 முதல் 1,270 கி.கி. க.மீ. அடர்த்தி கொண்ட 
பொட்டாஷிய மின்பகு திரவம் இருக்க வேண்டும் . 


20 ° செ.க்குக் குறைந்த வெப்பநிலையில் உபயோகப்படுத் 
துவதற்கு நிக்கல் - இரும்பு மின்கலன்கள் பரிந்துரைக்கப்படுவ 
தில்லை . 


குளிர்காலத்தில் இயல்பான வெப்பநிலை உள்ள அறைகளில் 
மின்கலன்கள் மின்னூட்டம் செய்யப்படவேண்டும் . உறைபனிக் 
காலத்தில் திறந்த வெளியில் மின்கலன்களோ , மின்கல அடுக்கு 
களோ மின்னூட்டம் செய்யப்பட வேண்டியது அவசியமானால் 
அவை முதலில் வெதுவெதுப்பாக்கப்பட வேண்டும் , இதற்காக , 
முதல் 2 முதல் 3 சுற்றுகளில் மின்னூட்டம் இரட்டிப்பு மின்னோட் 
டத்தில் செய்யப்படுகிறது . இதனால் மின்பகு திரவம் வெது 
வெதுப்பாகிறது . பின்பு மின்னூட்டம் இயல்பான மின்னோட்டத் 
தில் தொடரப்படுகிறது . 


உறைபனி வெப்ப நிலையில் , மின்னூட்டம் நடைபெறும் 
போது ஒவ்வொரு மின்கலனின் மின்னழுத்தம் 1.8 வோ.க்குப் 
பதிலாக 1-9-2 • 2 வோ.க்கு உயரலாம் என்பதையும் கவனிக்க 
வேண்டும் . ஆகையால் , வெப்பமான காலத்தில் மின்னூட்டத் 
திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் மொத்த மின்கலன்களின் 
எண்ணிக்கையில் சுமாராக 20 % குறைத்து உறைபனிக் காலங் 
களில் மின்னூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


உறைபனிக் காலத்தில் மின்னூட்டம் நடைபெறும் போது 
மின்பகு திரவத்தின் மட்டம் வெகுவாக உயர வழியுண்டு . இதனால் 
மின்பகு திரவம் வழிந்து சிந்தலாம் . உறைபனிக் காலத்தில் மின் 
கலன்களில் மின்னூட்டம் நடைபெறும் போதும் , அவற்றின் மின் 
னிறக்கத்தின்போதும் , ஓரிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு 
மின்கலன்களை எடுத்துச் செல்லும்போதும் , அவை மூடப்படுவது 
உசிதமானது . இவ்வாறு மூட வைக்கோல் , கம்பளி முதலியவை 
உபயோகப்படுத்தப்படலாம் . 


காற்றிலுள்ள கார்பன் டை - ஆக்ஸைடு , மின்கலன்களுக்குள் 
சென்று பொட்டாஷியம் கார்பனேட் உருவாவதைத் தடுப்பதற் 
காக , அடிக்கடி துளைச் செருகிகள் சரியான நிலையில் உள்ளனவா 
என்று சரிபார்ப்பது அவசியம் . பொட்டாஷியம் கார்பனேட் கார 
மின்கலன்களின் மின்தேக்கு திறனை அதிகமாகக் குறைத்துவிடு 


மின்கல அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


217 . 


கின் 

றது . மேலும் இது , மின்பகு திரவம் உறைந்துவிடும் அபாயத் 
தையும் அதிகமாக்குகிறது . 


கணக்குகள் 

( 1 ) 2 வோ . மின்னழுத்தமும் , 0.3 ஓம் அக மின் தடையும் 
கொண்ட 5 மின்கலன்கள் தொடராக இணைக்கப்பட்டு ஒரு மின் 
கல அடுக்காக உள்ளன . இந்த மின்கல அடுக்கு 5 ஓம் தடை 
யுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது . மின் சுற்றில் உள்ள மின் 
னோட்டமும் மின்கல அடுக்கின் முனைகளுக்கு இடையே உள்ள 
மின்னழுத்தமும் எவ்வளவு ? ( விடை : 1-54 ஆ .; 7-7 வோ . ) 


( 2 ) ஒரு மின் சுற்றில் உள்ள மின்கலனின் முனைகளுக்கு 
இடையே உள்ள மின்னழுத்தம் 1-4 வோ . மின் சுற்றிலுள்ள மின் 
னோட்டம் 0.5 ஆ . மின்கலனின் மின் இயக்கு விசை 1.5 வோ . 
என்றால் மின்கலனின் அக மின்தடையும் மின் சுற்றிலுள்ள மின் 
தடையும் எவ்வளவு ? ( விடை : 0-2 ஓ .; 2 • 8 ஓ . ) 


( 3 ) மூன்று ஒத்த மின்கலன்கள் தொடராக இணைக்கப்பட் 
டுள்ள மின்கல அடுக்கின் மின் இயக்கு விசை 4-2 வோ . இந்த 
மின்கல அடுக்கு 20 ஓம் புறத்தடையுடன் இணைக்கப்பட்டதும் 
மின்கல அடுக்கின் முனை களுக்கு இடையே உள்ள 
தம் 4 வோ . என்றால் ஒவ்வொரு மின்கலனின் அக மின்தடை 
எவ்வளவு ? (விடை : 033 ஓ . ) 

) 


மின்னழுத் 


( 4 ) பக்க இணைப்பில் உள்ள மின்கலன்கள் கொண்ட மின் 
கல அடுக்கு 3 ஓம் மின் தடையுடன் இணைக்கப்படுகிறது . ஒவ் 
வொரு மின்கலனின் மின் இயக்கு விசை 2 வோ . ஆகவும் , அக 
மின் தடை 0.6 ஓ.ஆகவும் இருந்தால் 

மின் 

சுற்றில் உள்ள 
மின்னோட்டம் எவ்வளவு ? ( விடை ! 0.645 ஆ . ) 


மின்கல 
( 5 ) பக்க இணைப்பில் 3 மின்கலன்கள் கொண்ட 

உள்ள 

மின் 
அடுக்கின் மின் இயக்கு விசை 1-5 வோ . இது 
சுற்றின் தடை 2.8 ஓ . அச் சுற்றில் உள்ள மின்னோட்டம் 0.5 ஆ . 
என்றால் ஒவ்வொரு மின்கலனின் அக மின்தடை எவ்வளவு ? 
( விடை : 06 ஓ . ) 


( 6 ) தொகுதிக்கு நான்கு மின்கலன்களைத் தொடர் இணைப் 
பில் கொண்ட தொகுதிகள் மூன்று பக்க இணைப்பில் உள்ளன . 
இத்துடன் 4 ஓ . மின்தடை சுமையாக இணைக்கப்பட்டுள்ளது . 
ஒவ்வொரு மின்கலனின் மின் இயக்கு விசை 2 வோ . ஆகவும் , 


218 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அக மின்தடை 0.3 ஓ . ஆகவும் இருந்தால் மின்சுற்றில் உள்ள 
மின்னோட்டம் எவ்வளவு ? (விடை : 

( விடை 1-82 ஆ . ) 


( 7 ) தொகுதிக்கு 3 மின்கலன்களைத் தொடர் இணைப்பில் 
கொண்ட தொகுதிகள் 2 பக்க இணைப்பாக உள்ள ஒரு மின்கல 
அடுக்கின் மின் இயக்கு விசை 4-5 வோ . அது உள்ள மின்சுற்றில் 
மின்னோட்டம் 1-5 ஆ . , மின்னழுத்தம் 4-2 வோ . என்றால் ஒவ் 
வொரு மின்கலனின் அக மின்தடையும் , சுமையின் தடையும் 
எவ்வளவு ? ( விடை : 0.13 ஓ .; 2.8 ஓ . ) 


36. மின்னூட்டக் கருவிகள் 

ஒரு மின்கல . அடுக்கின் ஆ - ம மின்தேக்கு திறனைச் 
சோதிக்க , பயன் தரும் காலத்தைச் சோதிக்க , புதிய மின்கல அடுக் 
கைச் செயல்படச் செய்ய , உபயோகத்திலுள்ள மின்கல அடுக்கை 
மின்னிறக்கம் , மின்னூட்டம் செய்ய நேர்திசை மின்னோட்டம் 
தரும் மூலத்தையுடைய ஒரு கருவி அவசியம் . இந்தக் கருவி 
ஏதாவது ஒருவகை ( ஜெர்மேனியம் , சிலிக்கான் , பாதரஸம் , செலி 
னியம் ) திருத்தியாகும் . 


ஜெர்மேனியம் திருத்திகள் 2 வரிசைகளில் ( 2 series ) கிடைக் 


கின்றன . 


( 1 ) VG - 10 ஒரு வரிசை . இதன் வரையறை 

வரிசை . இதன் வரையறை செய்யப்பட்ட 
மின்னோட்டம் 10 ஆ . ( இந்த வரிசை , அனுமதிக்கப்பட்ட எதிர் 
மின்னழுத்தம் -reverse voltage - 45 , 55 , 110 , 150 வோ.க்குத் 
தகுந்தபடி தொகுதிகளாக மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது .) 


அனுமதிக்கப் 


( 2 ) VG - 50 மற்றொரு வரிசை . இதன் வரையறை செய்யப் 
பட்ட மின்னோட்டம் 50 ஆ . ( இந்த வரிசையும் 
பட்ட எதிர் மின்னழுத்தம் 15 , 30 , 50 , 100 , 150 வோ . தகுந்த 
படி தொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ) 

இவ்விரு வரிசை திருத்திகளும் காற்று விசையுடன் செலுத்தப் 
பட்டு , குளிரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன . 


சிலிக்கான் திருத்திகள் VK - 10 , VK - 50 
வரிசைகளில் கிடைக்கின்றன . 


என்ற 

இரண்டு 


எதிர் மின்னழுத்தத்திற்குத் தகுந்தபடி இத்திருத்திகள் 
10 வகைகளாகத் தொகுக்கப்பட்டுள்ளன . இவற்றின் எதிர் மின் 
னழுத்த வீதங்கள் 50 முதல் 800 வோ வரையுள்ளன . 


மீன்கல் அடுக்குகளின் காப்பும் , இயக்கமும் 


அனுமதிக்கப்பட்ட சராசரி மின்னோட்டத்தின் ( சுமையிலுள்ள 
மின்னோட்டம் ) மதிப்பு , திருத்தியில் அமைக்கப்பட்டுள்ள குளிர் 
சாதன முறையைப் பொருத்தது . 


( அ ) VK - 10 வரிசை . இயற்கையாகக் குளிர்ச்சியாவது; கதிர் 
வீசி ( radiator ) இல்லாதது ; மின்னோட்டம் 5 ஆ . 


( ஆ ) VK - 10 . இயற்கையாகக் குளிர்ச்சியாவது ; கதிர் வீசி 
யுடையது ; மின்னோட்டம் 10 ஆ . 


( இ ) VK - 10 வரிசை . அழுத்தப்பட்டக் காற்றினால் குளிர்ச்சி 
யாவது ; கதிர்வீசியுடையது ; மின்னோட்டம் 20 ஆ . 


( ஈ ) VK - 50 வரிசை . அழுத்தப்பட்டக் காற்றால் குளிர்ச்சியா 
வது ; கதிர்வீசி இல்லாதது ; மின்னோட்டம் 50 ஆ . 


( உ ) VK - 50 வரிசை . அழுத்தப்பட்டக் காற்றினால் குளிர்ச்சி 
யாவது ; கதிர் வீசியுடையது ; மின்னோட்டம் 100 ஆ . 


பாதரஸ- பிறைச் சுடர் திருத்திகள் ( Mercury - arc rectifiers ) : 
சோவியத் நாட்டில் செய்யப்பட்ட பாதரஸ - சுடர் திருத்திகளில் 
சில எழுத்துகளும் (ரஷ்ய மொழி எழுத்துகள் ) எண்களும் வகை 
யைக் குறிக்க உள்ளன . எழுத்து V திருத்தி கண்ணாடி பல்பு 
( bulb ) கொண்டது என்பதைக் குறிக்கிறது . எழுத்துக்கு முன் 
உள்ள எண் இதிலுள்ள நேர் மின்வாய்களின் ( anode ) 
ணிக்கையைக் குறிக்கிறது . எழுத்து N, திருத்தி தனியாகக் 
(separate ) கிளர்ச்சி ( excitation ) செய்யப்படுவதைக் குறிக்கிறது . 
எழுத்துகளைத் தொடர்ந்து வரும் எண் , உயர்ந்தபட்ச அனுமதிக் 
கப்பட்ட மின்னோட்டத்தை ஆம்பியரில் குறிக்கிறது . 


எண் 


அதிக மின்னழுத்த திருத்தி வகைகளில் மின்னோட்டத்தைக் 
காட்டும் எண்களைத் தொடர்ந்து வரும் எண்கள் , திருத்தி , செயல் 
படும் திருத்தப்பட்ட மின்னழுத்த அளவை வோல்ட்களில் குறிக் 


கின்றன . 


இந்த வகையில் உதாரணங்களாவன : (அ ) 2V - 12 . இது 
இரு நேர் மின்வாய்கள் கூடிய கண்ணாடி பல்பு கொண்ட பாதரஸ 
பிறைச் சுடர் திருத்தி . இதில் உள்ள நேர்திசை மின்னோட்டம் 
12 ஆ . ஆகும் . 


226 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( ஆ ) 4V - 6 . இது 4 நேர் மின்வாய்கள் கொண்ட கண்ணாடி 
பல்பாலான பாதரஸ -பிறைச் சுடர் திருத்தி . இதில் உள்ள நேர் 
திசை மின்னோட்டம் 6 ஆ . ஆகும் . 

( இ ) 3VN - 6-10,000 . இது தனியாகக் கிளர்ச்சி செய்யப் 
படக்கூடிய , 3 மின்வாய்கள் கொண்ட கண்ணாடி பல்பால் 
ஆனா பாதரஸ - பிறைச் சுடர் திருத்தி . இதில் உள்ள நேர் திசை 
மின்னோட்டம் 6 ஆ . ஆகும் . இது தரும் உயர்ந்தபட்ச திருத்தப் 
பட்ட மின்னழுத்தம் 10,000 வோ . ஆகும் . பாதரஸ -பிறைச் 
சுடர் திருத்திகள் அதிகமான ( 86 % வரை ) இயங்கு திறம் 
( efficiency ) கொண்டவை . 

செலினியம் ( selenium ) திருத்திகளின் பண்புகள் அட்டவணை 
47 ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 

அட்டவணை 47 
செலினியம் திருத்திகளின் பண்புகள் 
திருத்தப்பட்ட 

திருத்தப்பட்ட 
மின் 

மின் மின் 
னழுத்தம் னோட்டம் 

னழுத்தம் னோட்டம் 
வோ . 

வோ . 


வகை 


மின் 


வகை 


VSS - 36160 
VSS - 93 / 23 
VSS.170/ 13 
VSS - 36 /120 | 


36 
93 
170 
36 


60 
23 
13 
120 


VU - 661260 
VU - 265160 


66 
265 


260 
60 


VSS -250 / 36 
VSS - 93 / 95 
VSS - 170/ 54 ) 


250 

93 
170 


36 
95 
54 


VU -2MM 
VKAVP 
VSA - 0.5 
VSA - 70 


110 
26-42 
4-6 
6 
6 
12 
50 
80 


27 
70 
0.5 

7 
12 

7 
1.5 
8 


งง 


VSS -36 / 30 
VU - 36 / 60 
VU.93 / 22 
VU -170 / 11 


36 
36 
93 
170 


30 
60 
22 
11 


VSA- 111A 


VU- 36 / 120 
VU - 66 / 70 
VU.140 / 35 


36 
66 
140 


120 
70 
35 


VSA - 4 
VSA - 5 
VSA -6M 


240-120 

0-64 
12 
12 
241 
24 


2-2.5 
2-12 

12 
24 . 
12 
24 


36 


VU.361250 
VU - 66 / 140 
VL140166 


66 


250 
140 
66 


140 


4. மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் 
பழுதுபார்ப்பதிலும் உபயோகப்படுத்தப்படும் 

பொருள்கள் 


37. காரீய - அமில மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதில் உபயோகப் 

படுத்தப்படும் பொருள்கள் 

காரீயம் : காரீயம் ஓர் உலோகம் அது நீல நிறம் கலந்த 
சாம்பல் நிறம் கொண்டது . அது உலோக பளபளப்பு ( lustre ) 
கொண்டது . காற்றிலுள்ளபோது எளிதில் அது நேர் மின்னேற்றம் 
அடைந்து மங்கலான சாம்பல் நிறமடைகிறது . காரீயம் கனமான 
உலோகம் . ( அதன் அடர்த்தி 11,400 கி.கி. க.மீ.) எளிதில் 
அது உருகுகிறது . ( அதன் உருகு நிலை + 327 ° செ . ) அச்சில் 
அதைத் திரவமாக ஊற்ற அதை 425 முதல் 500 ° செ . வெப்ப நிலை 
வரை சூடுபடுத்த - வேண்டும் . தட்டுகளாக அச்சில் வார்க்கும் 
போது அதிக வெப்பநிலையைத் தவிர்க்கவேண்டும் (500 ° செ.மேல் ) ; 
இல்லாவிடில் நேர்மின்னேற்றம் , ஊற்றப்படும் வீதத்தைப் பாதிக்க 
லாம் . மேலும் இது தட்டுகளின் தரத்தைக் குறைக்கலாம் . காரீயம் 
ஒரு மென்மையான பொருள் . உடனடியாக எந்த உருவத்திலும் 
இதை அழுத்த முடியும் . உயர்ந்த வெப்ப நிலைகளில் எந்த உரு 
வத்திலும் அழுத்துவது மிகவும் எளிதில் முடியும் . 


காரீயத்தின் மின்தடை அதிகமானது . 
எண் 0 • 222 ( ஓம் ) ( மி.மீ. ) 2 / மீ . 


அதன் 


தன்தடை 


காரீயம் , வேதியியல் முறையில் நிலையானது . உதாரணமாக , 
நீர் , 1,700 கி.கி..க.மீ . அடர்த்திக்குக் குறைவான அடர்த்தியுடைய 
கந்தக அமிலம் , குளிர்ந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , காரீ 


222 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பரர்மரிப்பு 


யத்தைத் தாக்குவதில்லை . ஆனால் நைட்ரிக் அமிலத்தில் இது 
கரைகிறது . 


சோவியத் நாட்டில் , காரீய - அமில மின்கல அடுக்குகள் 
தயாரிப்பதில் , S0 , S1 , S2 , S3 என்ற தரமுடைய காரியங்கள் 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . இந்தத் தரங்களில் , கலப்படப் 
பொருள்கள் 0-008 முதல் 0-1 விழுக்காடு வரை உள்ளன . பெரிய 
அளவு மின்கலன்களுக்கான கிரிடுகள் பல்வேறு உறுப்புகள் , எரி 
குச்சிகள் ( burning sticks ), முதலியவற்றை வார்க்க மிக உயர்ந்த 
ரக ( SO, S1 ) காரீயம் உபயோகமாகிறது . வேறு சிறிய அளவு 
மின்கலன்களுக்கான , காரீய உறுப்புகள் , பழைய மின்கலன்களி 
லிருந்து எடுத்த காரியம் அல்லது குறைந்த தர காரீயம் ( S2 ,S3 ) 
உபயோகப்படுத்தப்படலாம் . 


காரீய ஆக்ஸைடுகள் : காரீயம் பல ஆக்ஸைடுகளில் உருவா 
கிறது . இவை தட்டுகளில் வைக்கப்படும் ஊக்கப் . பொருள்கள் 
செய்ய உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


லித்தார்ஜ் ( litharge ) அல்லது காரீய மானாக்ஸைடு 
(lead monoxide , PbO) ," ரெவர்பரேட்டரி ( reverberatory ) உலையில் 
திரவ நிலையில் உள்ள காரீயத்தின் மீது காற்றைச் செலுத்தித் 
தயாரிக்கப்படுகிறது . ஊக்கப் பொருள்கள் தயாரிக்கும் 
போது நேர் மின்வாய்த் தட்டுகளுக்கு 20 முதல் 50 விழுக்காடு லித் 
தார்ஜும் , எதிர்மின்வாய்த் தட்டுகளுக்கு 50 முதல் 80 விழுக்காடு 
லித்தார்ஜும் உபயோகப்படுத்தப்படுகின்றன . லித்தார்ஜ் , நீரி 
லும் , கந்தக அமிலத்திலும் கரையாத மஞ்சள் நிற, கனமான 
பொடியாக இருக்கிறது . 


மினியம் அல்லது சிவப்பு காரீயம் , ( Pbg0 / , minium or 
red lead ) , 400 முதல் 500 ° செ . வெப்ப நிலையில் லித்தார்ஜை 
மேலும் நேர்மின்னேற்றம் செய்து ( மினியம் ) தயாரிக்கப்படுகிறது . 
இந்த நேர் மின்னேற்றம் எப்போதும் பூரணமடைவதில்லை . ஆகை 
யால் மினியத்தில் எப்போதும் 25 % லித்தார்ஜ் இருக்கும் . நேர் 
மின்வாய்த் தட்டுகளுக்குத் தேவையான ஊக்கப் பொருள்கள் 
தயாரிப்பதில் 50 முதல் 80 விழுக்காடு மினியம் உபயோகப்படுத்தப் 
படுகிறது . மினியம் , நீரில் , கந்தக அமிலத்தில் கரையாத சிவப்பு 
பொடி ஆகும் . 


நேர்மின்னேற்றமான காரீயப் பொடிகள் : 15 முதல் 50 மி.மீ. 
விட்டமுள்ள சிறிய காரீய உருண்டைத் துகள்களிலிருந்து 


மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் ...... பொருள்கள் 


223 


( globules ) நேர்மின்னேற்றமான காரீயப் பொடிகள் உற்பத்தி 
செய்யப்படுகின்றன . இந்த உருண்டைத் துக்ள்கள் , 65 முதல் 
85 ° செ . வெப்ப நிலையில் உள்ள காற்றோட்டத்தில் பொடி செய்யப் 
படுகின்றன . இவ்வாறாக , ஆழ்ந்த வினை புரியும் ( highly active ) 
சாம்பல் நிற அல்லது பச்சை நிறம் கலந்த சாம்பல் நிறப் பொடி 
கிடைக்கிறது . இந்தக் காரீயப் பொடியில் 55 முதல் 75 விழுக்காடு 
லித்தார்ஜும் , 25 முதல் 45 விழுக்காடு காரீய உலோகமும் 
உள்ளன . 


இந்தப் பொடியால் ஆன ஊக்கப் பொருள்களைக் கொண்ட 
மின்வாய்த் தட்டுகளைக் கொண்ட மின்கலன்கள் நீண்டகாலம் 
உழைக்கின்றன . எனினும் லித்தார்ஜ் , மினியம் ஆகியவற்றால் 
ஆன ஊக்கப் பொருள்கள் உள்ள மின்கலன்களைவிட , இந்த மின் 
கலன்கள் முதல் சுற்றுகளில் குறைந்த மின்தேக்கு திறனை விருத்தி 
செய்கின்றன . 


காரீயமும் , காரீய சேர்மங்களும் கொடிய விஷப் பொருள் 
களாகும் . ஆகையால் அவற்றைக் கையாளும்போது கீழ்கண்ட 
பாதுகாப்பு விதிகளை கட்டாயம் அனுசரிக்க வேண்டும் . 


( அ ) இவைகளைக் கொண்டு வேலை செய்யும் இடங்களில் 
காற்றை வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடக்க வேண்டும் . 


( ஆ ) இந்த மின்வாய்த் தட்டுகள் சேமிக்கப்பட்டிருக்கும் 
இடங்களிலும் , காரீயத்தால் வேலை செய்யும் இடங்களிலும் 
உணவு உட்கொள்வதோ , உணவுப் பொருள்களை வைப்பதோ , 
குடிநீர் வசதி செய்வதோ அனுமதிக்கப்படுவதில்லை . 


( இ ) காரீயத்தை எரிக்கும்போதும் , உருக்கும்போதும் , 
இவற்றைச் செய்யும் வேலையாள் 

எப்போதும் பாதுகாப்பான 
காப்பு மூக்குக் கண்ணாடியும் , கையுறைகளும் , மூச்சுவிடுவான் 
களும் ( respirators ) , “ கான்வாஸ் ” ஆல் ஆன துணிகளையும் கட் 
டாயம் அணியவேண்டும் . கால்சட்டைகள்( trousers ) , மூடுகாலணி 
கள் ( boots ) திணிக்கப்படக்கூடாது . சட்டைகளின் ஓரங்கள் 
கட்டப்படவேண்டும் அல்லது பித்தான்கள் போடப்பட்டிருக்க 
வேண்டும் . 


224 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( ஈ ) கையுறைகள் அணியாத கரங்களால் ஒருபோதும் காரீய 
ஆக்ஸைடுகளைத் தொடக்கூடாது . புண்கள் அல்லது வெடிப்பு 
களில் ஆக்ஸைடுகள் புகுந்தால் அவை திசுக்களுக்கு (tissues ) 
தீங்கிழைக்கும் . 

( உ ) வேலை நேரங்களில் புகை பிடித்தல் தடுக்கப்பட் 
டுள்ளது . 

( ஊ ) வேலை முடிந்ததும் கைகள் , சோடா ஆஷ் ( soda ash ) 
கரைசல் அல்லது ஆக்ஸாலிக் அமிலத்தால் ( oxalic acid ) கவன 
மாக , நன்கு கழுவப்படவேண்டும் . 
ஆன்டிமோனி 

( Antimony ) : ஆன்டிமோனி கடினமான , 
நொருங்கும் இயல்புள்ள ஓர் உலோகம் . இது அதிகமான 
உலோக பளபளப்புடன் கூடிய , வெள்ளி போன்ற வெண்மை நிற 
மான உலோகம் ஆகும் . இதன் அடர்த்தி 6,684 கி.கி. க.மீ. 
இதன் தன் தடை எண் 0.39 ( ஓம் ) ( மி.மீ .2 ) மீ . காற்றுடன் 
சிரமத்தின் பேரில் , ஆன்டிமோனி நேர்மின்னேற்றமாகிறது ; ஆனால் 
குளோரினுடன் உடனே வினைபுரிகிறது . சோவியத் நாட்டில் 
காரீய -ஆன்டிமோனி கலவை உலோகம் தயாரிக்க SUE. SU1 , 
SU . என்ற ஆன்டிமோனி தரங்கள் உபயோகிக்கப்படுகின்றன . 


கிரிடு வகை தட்டுகள் வார்க்க 6.5 முதல் 7.5 % ஆன்டி 
மோனி . கொண்ட காரீயக் கலவை உபயோகப்படுத்தப் 
படுகிறது . ஆன்டிமோனி கட்டுமான உறுதி ” ( mechanical 
strength ) யைக் கூட்டுகிறது . இது நீட்சி வலிமையை ( tensile 
strength ) 125-13லிருந்து 480-85 கி.கி./ க.செ.மீ.க்கு உயர்த்து 
கிறது.மேலும் உருகு நிலையை 327 லிருந்து 285 ° செ.க்கு குறைக் 
கிறது என்றாலும் ஆன்டிமோனியின் சேர்க்கையால் 
உலோகத்தின் தன்தடை எண் 0.222 லிருந்து 0-253 ( ஓம் )) 
( மி.மீ 2 . / மீ . )க்குக் கூடிவிடுகிறது . 


கலவை 


விரிவாக்கிகள் ( Expanders ) - எதிர் மின்வாய்த் தட்டுகளின் கூட்டுப் 
பொருள்கள் : எதிர் மின்வாய்த் தட்டுகளுக்கான கூழ் தயாரிக்கும் 
போது , ஒரு குறிப்பிட்ட பொருள் சிறிது அளவு சேர்க்கப்படுகிறது . 
மின்கலன்களில் நடக்கும் , மின்னூட்டங்கள் , மின்னிறக்கங்களின் 
போது , கடற்பஞ்சு போன்ற காரீயம் சுருங்குவதையும் , கடினமா 
வதையும் இந்த விரிவாக்கிகள் தடுக்கின்றன . துவக்கப் பணிக்கு 
( starting service ) பயன்படுத்தப்படும் மின்கலன்களின் மின் 
தேக்கு திறன் , இந்த கூட்டுப் பொருள்களின் சேர்க்கையால் 
உயர்த்தப்படுகிறது . சாதாரணமாக உபயோகப்படுத்தப்படும் 


மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் . . . பொருள்கள் 


225 


கூட்டுப் பொருள்களாவன : மரமிகு கரி ( peat ) , ஹுமின் அமிலம் 
( humin acid ), “ கோர்ட்டான் ( kortan ) வகை பதனிடப்படும் 
ஏஜென்ட் எண் 4 , லிங்நோ சல்ஃபோனிக் அமிலம் ( ligno sul 
fonic acid ) , விளக்குக் கரி ( lamp black ), மரத் துகள் ( wood flour ) , 
பேரியம் சல்ஃபேட் ( barium sulfate ). 


38. பற்றவைப்பான்களும் ( Solders ) அவற்றின் பண்புகளும் , அவற்றில் 

உள்ள பொருள்களும் 

உலோகங்களை உருக்காமல் பற்றவைக்கப் பயன்படும் ஓர் 
உலோகமாகவோ அல்லது உலோகக் கலவையாகவோ பற்ற 
வைப்பான்கள் இருக்கும் . இவற்றின் உருகுநிலை மிகக் குறைந்த 
அளவுடையது . இரண்டு உலோகங்களைப் பற்றவைப்பானால் 
பற்றவைக்கும்போது அந்தந்த உலோகங்கள் , உருகிய பற்ற 
வைப்பானில் விரவலாகி ( diffusion ) பிணைக்கப்படுகின்றன . 


. 


உருகு 
பற்ற 


உலோகங்களின் உருகுநிலைகளைவிடக் குறைந்த 
நிலையில் பற்றவைப்பான்கள் உருக 

வேண்டும் . 
வைப்பான்கள் அவற்றின் உருகு நிலைகளுக்குத் தகுந்தாற்போல் 
மென்மையான , கடினமான பற்றவைப்பான்கள் என்று பிரிக்கப் 
படுகின்றன . 350 ° செ . வெப்ப நிலை வரையில் உருகும் பற்றவைப் 
பான்கள் மென்மையான பற்றவைப்பான்கள் 

என்றும் 500 
செ.க்கு மேற்பட்ட வெப்ப நிலையில் உருகும் பற்றவைப்பான்கள் 
கடின “ பிரேஸிங் ” ( brazing ) கலவைகள் என்றும் பெயர் . 


மென்மையான பற்றவைப்பான்கள் : மென்மையான பற்றவைப் 
பான்களைத் தயாரிக்க , கலவையில் தேவையைப் பொருத்து இருக் 
கக் கூடிய உலோகங்களாவன : ஈயம் , காரீயம் , ஆன்டிமோனி , 
பிஸ்மத் ( bismuth ) , காட்மியம் ( அட்டவணை 48 ) . 

காரீய 
பற்றவைப்பான்களின் தரம் POS 

என்று குறிக்கப்படுகிறது . 
இந்த எழுத்துக்களைத் தொடர்ந்து 90 , 61 , 50 , 40 , 30 , 18 , 
4-6 என்ற எண்கள் கொடுக்கப்படுகின்றன . P > பற்றவைப்பா 
னையும் , 0 ஈயத்தையும் , S > காரீயத்தையும் , எண்கள் , ஈயத்தின் 
சுமாரான விழுக்காடு அளவையும் காட்டி நிற்கின்றன . மென்மை 
யான பற்றவைப்பான்களால் இணைப்புகள் செய்யப்படும்போது 
இளக்கிகள் ( fluxes ) உபயோகப்படுத்தப்படுகின்றன .. இந்தப் 
பொருள்கள் உருகிய நிலையில் , இணைக்க வேண்டிய உலோகத் 
தின் ஆக்ஸைடுகளையும் பற்ற வைப்பானையும் கரைக்கின்றன . 
பற்றவைப்பான்களை விடக் குறைந்த வெப்பநிலையில் இளக்கிகள் 
உருக வேண்டும் . எஃகையும் , வார்ப்பிரும்பையும் பற்ற 

15 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


அட்டவணை 48 


மென்மையான பற்றவைப்பான்களின் முக்கிய பண்புகளும் 

அதில் உள்ள பொருள்களும் 


தரம் 


அதில் உள்ள 

உருகு நீட்சி 
முக்கிய பொருள் 

நிலை 

வலிமை 
கள் 

செ . கி.கி. மிமீ .. 


முக்கியமான 
உபயோகம் 


222 


POS - 90 ஈயம் 89-90 

ஆன்டிமோனி 0 • 15 
மீதி காரீயம் 


190 


7 •5-8 வீட்டுப் பாத்திரங் 

களையும் , மருத்து 
வக் கருவிகளையும் 
விளிம்புகளில் 
( seams ) பற்ற 

வைக்க . 
6-7-7.5 மின் 

லும் , மின் சாதனங் 
களிலும் முக்கிய 
இணைப்புகளைப் 

பற்ற வைக்க . 
5-9 


கருவிகளி 


POS -61 ஈயம் 59-61 

ஆன்டிமோனி 0-8 
மீதி காரீயம் 


204 


235 


60-6.5 


POS50 ஈயம் 49-50 

ஆன்டிமோனி 0-8 

மீதி காரீயம் 
POS.40 | ஈயம் 39-40 

ஆன்டிமோனி 1.5-2 

மீதி காரீயம் 
POS.30 ஈயம் 29-30 

ஆன்டிமோனி 1.5-2 
மீதி காரீயம் 


256 


4.8 


பித்தளை , எஃகு 
செம்பு கடததி 
களைப்பற்றவைக்க . 
பித்தளை , 

எஃகு , 
செம்பு , துத்தநா 
கம் , நாகம் பூசிய 
தட்டுகள் , 

ஈயத் 
தட்டுகள் , கதிர்வீசி 
கள் , கருவிகள் , 
ரேடியோ சாதனங் 
கள் பற்றவைக்க . 
காரீயம் , எஃகு . 
பித்தளை , செம்பு 
ஆகியவற்றை 
பற்ற வைக்க . 
அமிலத்திற்குள் 
வைக் கப் பட 
வேண்டிய காரீய 
இணைப்புகளை 
“ எரிக்க ( burn 
| ing ). 


277 


2 8 


POS - 1 ஈயம் 17-18 

ஆன்டிமோனி 

2-0-2-5 

மீதி காரீயம் 
காரீயம் காரீயம் 99, 992 
SO , S1 


327 


மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் .. பொருள்கள் 


227 


வைக்க துத்தநாக குளோரைடு ( zinc chloride , ZnCls ) இளக்கி 
யாக உபயோகப்படுத்தப்படுகிறது . துத்தநாகத்தை , ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தில் கரைத்து இந்த இளக்கியை உண்டாக்க 
லாம் . செம்பு , பித்தளை , வெண்கலம் ஆகியவற்றைப் பற்றவைக்க 
ரோசனம் ( rosin ) இளக்கியாக உபயோகப்படுத்தட்படுகிறது . 


ரோசனம் என்பது இயற்கையான பிசின் ( rosin ) ஆகும் . 
இப் பிசின் நீரில் கரையாத பற்றாற்றல் மிக்க ஒருவகை மரப் பிசின் . 
இது பைன் ( pine) மரங்களிலிருந்து கிடைக்கிறது . ரோசனத்தின் 
உருகும் வெப்பநிலை 100 முதல் 110 ° செ . ஆகும் . 


காரீயத்தை “ எரிக்க ” ( burning ) உயர்ந்த வினைபுரிகிற 
இளக்கி உபயோகப்படுத்தப்படுகிறது . இந்த இளக்கியில் 40 % 
துத்தநாக குளோரைடும் , 10 % அம்மோனியம் குளோரைடும் 
( NH4CI ), 50 % நீரும் உள்ளன . அமிலம் கலவாத இளக்கி 
தேவைப்படும்போது ஒரு வகை கொழுப்பு ( tallow ) அல்லது 
ஸ்டியரின் ( stearin ) உபயோகப்படுத்தப்படுகிறது . 


பிரேஸிங் ( Brazing ) கலவைகள் : அதிக வலுவுடன் இருக்க 
வேண்டிய இணைப்புகளுக்கு இந்தக் கலவைகள் உபயோகப் 
படுத்தப்படுகின்றன . இந்தக் கலவைகள் , உயர்ந்த வெப்ப நிலையி 
லும் , இணைப்பு வலுவுடன் இருக்கச் செய்கின்றன . இதில் சேர்க் 
கப்பட்ட பொருள்களுக்குத் தகுந்தாற்போல் இது பல பகுதி 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 


( 1 ) செம்பும் , செம்பு துத்தநாகம் 
( 2 ) வெள்ளி 
( 3 ) நிக்கல் 
( 4) அலுமினியம் . 


செம்பும் , செம்பு- துத்தநாகம் கலந்த பிரேஸிங் கலவைகள் : செம்பு , 
சிவந்த ஆரஞ்சு நிறமுடைய உலோகம் . மின்சாரத்தையும் , 
வெப்பத்தையும் கடத்தும் நல்ல கடத்திகளில் ஒன்று சுத்தமான 
செம்பு ஆகும் . செம்பின் தன்தடை 

எண் 0 • 0175 ( ஓம் ) 
( மிமீ.ஏ) மீ.க்குச் சமம் . , இதன் உருகு நிலை 1083 ° செ . இதன் 
அடர்த்தி 8,960 கி.கி. க.மீ. இதன் நீட்சி வலிமை 20 முதல் 
40 கி.கி. / மீ . வரை 

உள்ளது . இக்குணங்கள் , செம்பை 
அடிப்படையாகக் கொண்ட பிரேஸிங் கலவைகளை, அதிக 
வலிமை மிக்க இணைப்புகளைச் செய்ய உதவுகின்றன . மேலும் 


228 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


நொறுங்கும் இயல்பை இக்கலவைகள் காட்டுவதில்லை . மின் 
னோட்டத்திற்கு நல்ல மின்தொடர்பும் , குறைந்த மின் தடையும் 
தேவைப்படும் இணைப்புகளில் செம்புப் பொடி வைத்து இணைத் 
தல் மேம்பட்டது . 


செம்பு அதிகமான " நனைக்கும் ( wetting ) திறனுடையது . 
அதனால் எஃகு , நிக்கல் , நிக்கல் கலவைகளின்மீது இது நன்கு 
பரவுகிறது . இந்தக் குணத்தால் , உயர்ந்த உருகு நிலை பிரேஸிங் 
பொருளாக செம்பு உபயோகப்படுத்தப்படுகிறது . 


பாதுகாப்பான சூழ்நிலையுடைய உலையில் செம்புப் 

பொடி 
வைத்து இணைத்தல் செய்யப்பட வேண்டும் . வாயு தீயில் ( gas 
flame ) பொடிவைத்து இணைக்கும் போது நீர் வாயுவினால் 
கூப்ரஸ் ஆக்ஸைடில் ( cuprous oxide ) ஆக்ஸிஜன் குறைக்கப் 
பட்டு நீர் உருவாகும் . இதனால் இணைப்பில் வெடிப்புகள் ஏற்பட 
லாம் . செம்புடன் துத்தநாகம் சேர்த்ததும் , இக் கலவையின் 
உருகு நிலை செம்பின் உருகு நிலையைவிடக் குறைகிறது . நாற்பது 
விழுக்காடு துத்தநாகக் கலப்பு உருகுநிலையை 900 ° செ.க்குக் 
குறைத்து விடுகிறது . எஃகு , செம்பு ஆகியவற்றைப் 
வைத்து இணைக்க, இத்தகைய கலவையை உபயோகிக்கலாம் . 
சோவியத் குடியரசில் செம்பு - துத்தநாகக் கலவைகள் வாணிபப் 
பொருளாகக் கிடைக்கின்றன . அதிகமாகப் பயன்படுத்தப்படும் 
கலவை ரகங்கள் : PMTS - 36 , PMTS - 48 , PMTS - 54 . P- பற்ற 
வைப்பானையும் M- செம்பையும் , TS- துத்தநாகத்தையும் , 0 - ஈயத் 
தையும் , N- நிக்கலையும் , K-சிலிக்கானையும் , எண்கள் செம்பு உள்ள 
விழுக்காடையும் காட்டுகின்றன . 


பொடி 


மேலே குறிப்பிட்ட மூன்று பிரேஸிங் கலவைகள் , நொறுங்கும் 
பயல்பும் , குறைந்த வலிவும் கொண்ட இணைப்புகளைத் தருவதால் 
எங்கு இணைப்பில் வலிவு தேவையில்லையோ அங்கு இவை 
யோகப்படுத்தப்படுகின்றன . 


அதிகமாகப் பயன்படுத்தப்படுவது பித்தளையும் , பித்தளைக் 
கலவைகளும் ஆகும் . இவை அதிக வலுவைத் தருகின்றன , 
இவை அதிர்ச்சியை நன்கு தாங்கிக் கொள்கின்றன . இவை 
வளைக்கப்படுவதை நன்கு தடுக்கின்றன . செம்பு , எஃகு , நிக்கல் , 
வார்ப்பு இரும்பு ஆகியவற்றை இணைக்க பித்தளைக் கலவைகள் 
பிரேஸிங் பொருளாக உபயோகப்படுத்தப்படலாம் . 


மீன்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் ... பொருள்கள் 


229 


பித்தளை , L - 62 , L - 68 என்ற இரண்டு தரத்தில் கிடைக் 
கின்றன . 1 - பித்தளையையும் , எண்கள் செம்பின் விழுக்காடை 
யும் குறிக்கின்றன . 


பித்தளையுடன் சிறிதளவு ஈயமும் , சிலிக்கானும் சேர்க்கப்படும் 
போது , பித்தளையின் உருகு நிலை குறைகிறது . இது ஒரு பாய்மக் 
கலவையைத் ( fluid alloy ) தருகிறது . இதில் துத்தநாக இழப்புகள் 
குறைக்கப்படுகின்றன . இதனால் பொடிவைத்து இணைக்கப்பட்ட 
இணைப்பின் குணங்கள் உயர்கின்றன . அதிக அடர்த்தி கொண்ட 

அட்டவணை 49 
செம்பு அடிப்படையாகக் கொண்ட பிரேஸிங் கலவைகளின் 
முக்கிய குணங்களும் அவற்றில் உள்ள பொருள்களும் 
பொருள்களின் உருகு வலிமை பயன்படுத்தப்படும் 

நீட்சி 
தரத்தின் 
பெயர் அளவு நிலை 

கி.கி. / 
% 

துறைகள் 
மிமீ .2 


835 


68 % செம்பு உள்ள 
பித்தளையை இணைக்க 


880 


21 


68 % மேல் செம் - உள்ள 
கலவைகளை இணைக்க 


900 


26 


செம்பு , வெண்கலம் , 
எஃகு ஆகியவற்றை 
இணைக்க 
செம்பு , நிக்கல் , வார்ப்பு 
இரும்பு இணைக்க 


905 


31 


PMTS - 36 செம்பு 36 

மீதி துத்த 

நாகம் 
PMTS - 48 செம்பு 48 

மீதி துத்த 

நாகம் 
PMTS - 54 செம்பு 54 

மீதி துத்த 

நாகம் 
L - 62 செம்பு 60-63 

மீதி துத்த 

நாகம் 
L - 68 செம்பு 67--70 

மீதி துத்த 

நாகம் 
LOK - 62 செம்பு 60-68 
06-0-4 ஈயம் 0.4-0.6 

சிலிக்கான் 

0.3-0.4 
மீதி துத்த 

நாகம் 
MT SN- 48- செம்பு 46-50 
10 

நிக்கல் 9-10 
மீதி துத்த 
நாகம் 


938 ) 


30 


13 


905 


45 


2 


985 


23 


280 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இணைப்பும் , காற்று நுழையாத நல்ல இணைப்பும் இதில் கிடைக் 
கிறது . 

செம்பு . துத்தநாக கலவையுடன் நிக்கல் சேர்க்கப்படு 
வதால் அதன் உருகு நிலை கூடுகிறது . செம்பு - துத்த நாக பிரேஸிங் 
கலவைகளின் முக்கிய குணங்களும் அவற்றில் உள்ள பொருள் 
களும் அட்டவணை 49 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 45 முதல் 52 
விழுக்காடு துத்தநாகம் உள்ள செம்பு.துத்தநாகக் கலவையை 
“ ஸ்பெல்டர் " ( spelter ) பற்றவைப்பான் என்றும் 

அழைக்கப் 
படுகிறது . 


வெள்ளி பற்றவைப்பான்கள் : செம்பு , துத்தநாகம் , காட்மியம் , 
ஈயம் , மாங்கனீசு ( manganese ) , நிக்கல் , பாஸ்பரஸ் ஆகியவற்றில் 
ஏதோ ஒன்றை வெள்ளியுடன் சேர்த்தால் பிரேஸிங் கலவை 
கிடைக்கிறது . இவ்வாறு கிடைக்கும் கலவை மிக வலுவான 
முழு இணைப்புகளைத் தரும் . வெள்ளி பற்றவைப்பான்களின் 
உருகுநிலை 805 முதல் 850 ° செ . வரையிலிருக்கும் . 


வெள்ளி பற்றவைப்பான்கள் , ஃபெர்ரஸ் (ferrous ), ஃபெர்ரஸ் 
அல்லாத ( non - ferrous ) உலோகங்களையும் , கலவைகளையும் 
பொடி வைத்து இணைக்கத் தகுந்தவை . இதற்கு உள்ள ஒரே 
நிபந்தனை - இந்த உலோகங்களுடைய உருகு நிலைகள் , கலவை 
களுடைய உருகு நிலைகள் , பற்றவைப்பானின் உருகு நிலையை 
விடச் சற்று கூடுதலாக இருக்கவேண்டும் என்பதாகும் . 


வெள்ளி பற்றவைப்பான்கள் உலோகப் பரப்புகளை உடனடி 
யாக “ நனைக்கின்றன ( wetting ). இவை , இணைப்பில் 
இடைவெளிகளை மிக நன்றாக நிரப்புகின்றன . வெள்ளி பற்றவைப் 
பான்களால் இணைக்கப்பட்ட இணைப்புகள் அதிக அளவு அதிர்ச் 
சிகளை , அதிர்வுகளை வளைத்துச் செய்யப்படும் உருவ மாற்றங்களை 
நன்கு பொறுத்துக் கொள்ளும் . அரிப்பு நடைபெறுவதை இந்த 
இணைப்புகள் தடை செய்யும் . சோவியத் குடியரசில் வாணிபப் 
பொருளாகக் கிடைக்கும் தரங்களாவன : PSr -72 ; PSr - 50 
முதலியன , P- பற்றவைப்பானையும் , Sr-வெள்ளியையும் , எண் 
கள் வெள்ளியின் அளவைத் தோராயமான ( approximate ) விழுக் 
கரடில் குறிக்கின்றன . 


நிக்கல் பிரேஸிங் கலவைகள் : மாங்கனீசும் , குரோமியமும் , 
திக்கலுடன் சேர்க்கப்படும்போது , உருகுநிலை 1,000 முதல் 


மின்கல அடுக்குகனைத் தயாரிப்பதிலும் பொருள்கள் 


1,450 * செ . வரையில் உள்ள பிரேஸிங் கலவை கிடைக்கிறது . 
கருகா எஃகையும் ( stainless steel ), வெப்பத் தடைபுரியும் எஃகை 
யும் இணைக்க இக்கலவைகள் உபயோகப்படுத்தப்படு 


கின்றன : 


அலுமினிய பற்றவைப்பான்கள் : இவைகளில் அலுமினியம் 
அடிப்படைப் பொருளாகவும் , குறிப்பிட்ட விழுக்காடில் சிலிக்கா 
னும் , செம்பும் , ஈயமும் , துத்தநாகமும் , மாங்கனீசும் கலந்து உள் 
ளன . இந்தக் கலவைகளின் உருகு நிலை 200 முதல் 630 • செ . 
வரையில் இருக்கும் . அலுமினிய பற்றவைப்பான்களின் முக்கிய 
குணங்களும் அவற்றில் உள்ள பொருள்களும் அட்டவணை 50 ல் 
கொடுக்கப்பட்டுள்ளன , 


அட்டவணை 50 


அலுமினிய பற்றவைப்பான்களின் முக்கிய குணங்களும் 


அவற்றில் உள்ள பொருள்களும் 


பயன்படுத்தப்படும் 

துறை 


தரம் 


பொருள்களின் அளவு 

% 


நிலை 


செ . 


34- A 


சிலிக்கான் 6 
செம்பு 28 
மீதி அலுமினியம் 


525 


அலுமினிய பாகங்களை 
இணைக்க 


AAL 


துத்தநாகம் 58 
ஈயம் 

40 
செம்பு 

2 


425 


அலுமினிய 
கடத்திகளை இணைக்க 


காட் 


மியம் 


துத்தநாகம் 40 
ஈயம் 

35 
காட்மியம் 25 


300 


1 ) 


500 
வரை 


மோஸ் துத்தநாகம் 85 
னீர்கோ அலுமினியம் 15 
( Mose 
nergo ) 


கேபிள் பெட்டிகளில் 
அலுமினிய கேபிள் 
உள்ளகங்களை ( cores ) 
வணக்க 


232 


சேமிப்பு மின்கல. அடுக்குகளின் பராமரிப்பு 


பிரேஸிங் இளக்கிகள் : கரி கலந்த எஃகு , வார்ப்பு இரும்பு , 
செம்பு , செம்புக் கலவைகள் முதலியவற்றைப் பொடி வைத்து 
இணைக்கும்போது உபயோகப்படும் முக்கிய இளக்கி வெண்காரம் 
[ borax , ( sodium tetraborate ) NagB401) . இது வெண்மையான 
படிகப் பொடி . வெண்காரம் உருகும் வெப்ப நிலை 741 ° செ . 


கருகா எஃகையும் , செம்பு கலந்த கடினமான , வெப்பத் 
தடை புரியும் கலவைகளையும் , செம்பு - துத்தநாக கலவையையும் , 
செம்பு . நிக்கல் கலவையையும் பொடிவைத்து பற்றவைக்க உபயோ 
கப்படுத்தப்படும் இளக்கியில் , 50 விழுக்காடு வெண்காரமும் , 50 
விழுக்காடு போரிக் அமிலமும் ( boric acid ), துத்தநாக குளோரை 
டும் உள்ளன . 


வெள்ளி பற்றவைப்பான்களால் பித்தளைப் பாகங்களை இணைக்க 
உபயோகப்படுத்தப்படும் இளக்கி 504 சோடியம் குளோரைடும் 
( உப்பு ) ,50 % கால்சியம் குளோரைடுழ் கொண்டு செய்யப்பட்டது . 
இந்த இளக்கியின் உருகுநிலை 505 ° செ . ஆகும் . 


அலுமினியத்தை இணைக்க உதவும் இளக்கியின் உருகுநிலை , 
அலுமினியத்தை இணைக்க உபயோகப்படுத்தப்படும் பற்றவைப் 
பானின் உருகு நிலையை விடக் குறைந்திருக்கும்படி இளக்கி தேர்ந் 
தெடுக்கப்படும் . அலுமினியத்தை இணைக்கப் பயன்படும் இளக்கி 
களின் உருகு நிலைகளும் , வேதியியல் அமைப்புகளும் அட்டவணை 
51 ல் கொடுக்கப்பட்டுள்ளன , 


39. மின்கலப் பாத்திரங்கள் செய்வதிலும் , பழுதுபார்ப்பதிலும் 

உபயோகப்படுத்தப்படும் பொருள்கள் 

எபோனைட் ( கடின ரப்பர் ) : இயற்கை அல்லது செயற்கை 
இரப்பர் , கந்தகத்தால் வல்கனைஸிங் செய்யப்பட்டு எபோனைட் 
தயாரிக்கப்படுகிறது . 


எபோனைட்டில் 30 முதல் 50 விழுக்காடு கந்தகம் உள்ளது . 
எபோனைட்டில் கந்தகத்தைத் தவிர நுண் துகள்கள் ( fillers ), 
விளக்கு கரி , டால்கம் ( talcum ) முதலியவை 

உள்ளன . 
கலவை , அச்சில் வைக்கப்பட்டு 120 முதல் 150 ° செ . வெப்ப 
நிலைக்குச் சூடேற்றப்படுகிறது . இந்தச் செயல் “ வல்கனைசேஷன் 
( vulcanization ) என்று அழைக்கப்படுகிறது . 

வல்கனைசேஷனுக்குப் பிறகு மீட்சியற்ற ( non - elastic ) கடினப் 
பொருள் கிடைக்கிறது . 

இதுவே கடின இரப்பர் அல்லது 


|| 


30 


37 


பெட்டாஷியம் குளோரைடு 

KCIL சோடியம் குளோரைடு Naci 


| 


|| 


34/ 


| 


38 


| 


| 


லித்தியம் குளோரைடு 

Lici 


| 


கால்சியம் குளோரைடு 

CaCl| 


0.2) 


|55||| 


சோடியம் ஃப்ளோரைடு 

NaF 


. 


| 


| 


| 


20 


பேரியம் குளோரைடு BaC12 


| 


10 


| 


| 


(அமைப்புகள்விழுக்காடில்)அலுமினியத்திற்கானஇளக்கிகளின்உருகுநிலைகளும்வேதியியல்அமைப்புகளும் 


அட்டவணை51 


| 


10 


| 


துத்தநாக குளோரைடு +1ZMCIP 

காட்மியம் குளோரைடு 

CdCl2 அம்மோனியம் குளோரைடு NHCl 


| 


ca 


| 


| 


| 


| 


1.2 


| 


| 


பொட்டாஷியம் ஃப்ளோரைடு KF 


5 


4 


| 


| 


4.3 


| 


அலுமினியம் ஃப்ளோரைடு 

AlF: 


5 


6 


5 


9.0 


| 


| 


| 


| 


லித்தியம் ஃபளோரைடு 

LiF 


- 


- 


220 


370 


380 


520 


550 


உருகும் நிலை 


செ 


883 


ஜane ஏtgrrumsFஜAPOSPpg 


234 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


எபோனைட் எனப்படுகிறது : எபோனைட்டிற்கு 

நல்ல பொறி 
யியல் குணங்களும் மின் கடத்தா குணங்களும் உள்ளன . இதை 
இழைத்து அல்லது வெட்டி வேண்டியவாறு செய்துகொள்ள 
லாம் . 


மின்கலன்கள் , மின்கல அடுக்குகள் இரண்டைத் தவிர எபோ 
னைட்டால் மின்கலன்களுக்கு மூடிகள் , செருகிகள் செய்யப்படு 
கின்றன . 


குரை 


இரப்பரை அடிப்படையாகக் கொண்ட , கந்தகம் கலந்த 
எல்லாப் பொருள்களும் ஒளியின் வினையால் சீரழிகின்றன . ஒளி 
கந்தகத்தை நேர்மின்னேற்றம் செய்கிறது ; மின் வலிமையைக் 
றைக்கிறது ; அப்பொருளின் நொறுங்கும் இயல்பைக் கூட்டு 

எபோனைட்டின் முக்கிய குணங்களாவன : அடர்த்தி 
1,200 முதல் 1,400 கி . கி . | க.மீ ; நீரை உறிஞ்சும் திறன் ,பாத் 
திரத்தின் பரப்பில் 0.02 கிராம் | 1 டெமீ . s; , - 4 மி.மீ. தடிப் 
புடைய தட்டுக்கு 60,000 வோ.க்குக் குறையாத மின் வலிமை . 


கிறது , 


பிட்டுமென்கள் ( Bitamens ) : பிசினைப் போல் தோன்றும் ஒரு 
பல்கூட்டுப் பொருள் ( complex substance ) பிட்டுமென் ஆகும் , 
பிட்டுமென்கள் , மிக்க கருமை நிறம் கொண்டவை . இவை 
போதுமான குறைந்த வெப்ப நிலையில் நொறுங்கும் இயல்புடை 
யவை . வெப்பநிலை உயரும்போது இவை மிருதுவாகி . திரவமாகின் 
றன . இரண்டு வகை பிட்டுமென்கள் உள்ளன . ஆஸ்ஃபால்ட்டு 
( asphalt ) பெட்ரோலியம் பொருள்களிலிருந்து காய்ச்சி வடித்து 
எடுக்கும் பொருள் செயற்கை பிட்டுமென்கள் ஆகும் ; இயற்கை 
பிட்டுமென்கள் ஆஸ்ஃபால்ட்டு என்று அழைக்கப்படுகிறது . 
ஆஸ்ஃபால்ட்டுகளில் எப்போதும் கனிம நீர் ( mineral water ) 
இருக்கும் . இயற்கையில் பெட்ரோலியத்திலிருந்து ஆஸ்ஃபால்ட் 
டுகள் தோன்றுவதால் , பெட்ரோலியம் இருக்குமிடங்களைச் 
சேர்ந்த இடங்களில் ஆஸ்ஃபால்ட்டுகள் கிடைக்கின்றன . 


பிட்டுமென்கள் , அரோமேடிக் ஹைட்ரோகார்பன் ( aromatic 
hydrocarbon ) களில் [ ( பென்சீன் , benzene , ட்டொலு ஆல், toluol , 
ஸைலால் ( xylol ) ] உடனடியாகக் கரைகின்றன . ஆனால் இவை 
பெட்ரோலில் சற்று தாமதமாகக் கரைகின்றன . கனிம எண்ணெய் 
களுக்கு பிட்டுமென்கள் தடை கொடுப்பதில்லை . நீரிலும் 
ஹாலிலும் பிட்டுமென்கள் கரைவதில்லை . பிட்டுமென்கள் மிகமிகக் 
குறைந்த அளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை ; தடித்த 


ஆல்க 


மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் . . . பொருள்கள் 


235 


- 


33 


தரம் 5 


பிட்டுமென் பகுதி வழியாக நீர் செல்லாது . பிட்டுமென்கள் வெப்ப 
நிலை பிளாஸ்டிக் (thermoplastic ) வகையைச் சேர்ந்தவையாகும் . 

மிருதுத் தன்மையை அடையும் வெப்பநிலைக்குத் தக்கபடி 
பெட்ரோலியம் பிட்டுமென்கள் தரம் பிரிக்கப்படுகின்றன . 

தரம் 1 30 ° செ.க்குக் குறையாத வெப்ப நிலை 
தரம் 2 

40 ° செ . 
தரம் 3 

50 ° செ . 
தரம் 4 

70 ° செ . 

90 ° செ . 
சோவியத் குடியரசில் உற்பத்தியாகி உயர்ந்த வெப்பநிலை 
யில் மிருதுத் தன்மை அடையும் பிட்டுமென் , யுக்தா ( ukhta ) 
ஸ்பெஷல் பிட்டுமென் ஆகும் . இது தயாராகும் தரங்கள் : “ V ” 
- மிருதுத் தன்மை அடையும் வெப்ப நிலை 110 முதல் 125 ° செ . 
வரை . S- ம் , G- யும் மிருதுத் தன்மை அடையும் வெப்பநிலை 125 
முதல் 135 ° செ . வரை . 

பிட்டுமென்கள் மிருதுத் தன்மை அடையும் வெப்ப நிலையை 
அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் . இது “ குண்டு - வளை 
யம் ( ball and ring ) முறையில் சோதனை செய்து தீர்மானிக்கப் 
படுகிறது . 

9.5 
பித்தளை சோதனை வளையம் 
உலோகத்தட்டின் மேல் 3 . 
வைக்கப்பட்டுள்ளது , 

2 . 
1. எஃகு தட்டு ; 2. மாதிரி 
பிட்டுமென் , 3 , எஃகு 1 
பந்து , 4. பித்தளை வளை 
யம் . 


படம் 60 


சோதனைக்கு , பிட்டுமென் திரவமாகும் வரை சூடேற்றி 
உலோகத் தட்டின்மேல் உள்ள பித்தளை வளையத்தில் ஊற்றப்படு 
கிறது ( படம் 60 ) . இது ஆறி திடப்பொருளாக மாறியதும் 
தேவையைவிட அதிகமாக இருப்பதைச் சூடான எஃகு தட்டினால் 
எடுக்கப்படுகிறது . தாங்கி ( hanger ) யில் 

உள்ள 

வட்டமான 
பித்தளை “ வாஷர் ( washer ) ல்ே உள்ள துளையில் ஒவ்வொரு வளை 
யமும் வைக்கப்படுகிறது ( படம் 61 ) . உள்விட்டம் 90 மிமீ.க்குக் 

வெப்பநிலை பிளாஸ்டிக் பொருள்கள் பலமுறை சூடேற்றினாலும் ஆரம்பத் 
தில் அவற்றிலிருந்த குணங்கள் இழக்கப்படுவதில்லை . வெப்ப நிலை வினையாக்கப் 
( thermoreactive ) பொருள்கள் சூடேற்றியதும் அவற்றிலிருந்த ஆரம்ப குணங் 
கள் இழக்கப்படுகின்எறன . 


236 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


10 + 2 


160 


SE 9 


17 


16 


குறையாததும் , உயரம் குறைந்தது 115 மிமீ . உள்ள கண்ணாடிப் 
பாத்திரத்திற்குள் தங்கி இறக்கப்படுகிறது . 9.5 மிமீ . விட்ட 
110 

முடைய ஓர் எஃகு வளையம் 
வளையத்தில் உள்ள பிட்டு 
மென்மீது வைக்கப்படுகிறது . 
கண்ணாடிப் பாத்திரம் நீரால் 

அல்லது கிளிசிரைனால் 
இடுக்கமான வட்ட 
விடாப்பாதை 

( glycerine ) நிரப்பப்படுகிறது . 
அகலம் 0.5 ( பிட்டுமென் மிருதுத் தன்மை 
ஆழம் 0.5 

அடையும் வெப்பநிலை 100 ° 
TA 

செ.க்கு கீழே இருக்கும் 
போது நீர் உபயோகப்படுத் 

தப்படுகிறது ) . இந்தப் பாத் 
5 

திரம் ( வாயு ) எரிப்பானால் 
( burner) கவனமாக ஒரு நிமி 
டத்திற்கு வெப்ப நிலை 5 ° செ . 
உயரும்படிச் சூடாக்கப்படு 

தொங்கவிடப்பட் 
வெட்டுத்தோற்றம் அ . அ 

டிருக்கும் அமைப்பின் மத்தி 
-90 : 

யில் உள்ள குழாய் 3 ல் உள்ள 
வெப்பநிலை மானியின் உதவி 
யால் வெப்பநிலை அளவு எடுக் 
கப்படுகிறது . பிட்டுமென்னின் 
வெப்பநிலை சீராக உயர உயர 
அது மிருதுவாகிறது . பந்தின் 

கனத்தில் பிட்டுமென் அழுத் 
270 

தப்பட்டு சீராக அது 
படம் 61 

ஆரம்பிக்கிறது . இவ்வாறு 
பிட்டுமென் மிருதுத் தன்மை அடை 

கசியும் பிட்டுமென் “ வாஷர் " 
யும் வெப்ப நிலை கண்டுபிடிக்க உதவும் 6 லிருந்து 25 மிமீ . 

கீழே 
" ஹாங்கர் ” கருவி . 

வைக்கப்பட்டிருக்கும் கன்ட் 
1. புஷ் ( bush ) , 2. ஹாங்கரின் மூடி ரோல் லெட்ஜ் ( control 
தட்டு , 3. ஹோல் டர் ட்யூப்( holder 
tube ) , 4. கால் , 5. வளையம் , ledge ) 8 ஐத் தொட்டதும் 
8. வாஷர் , 7. பிணைப்பு , 8. கன்ட் 

வெப்ப நிலை மானி 

காட்டும் 
ரோல் லெட்ஜ் ( control ledge ) . 
அளவு , பிட்டுமென் மிருதுத் தன்மை அடையும் வெப்பநிலை 
என்று கொள்ளப்படுகிறது . 


15.7+0.24 


---20.5 


கசிய 


ஆஸ்ஃபால்ட் - பிட்ச் வார்ப்புச் சேர்மங்களும் , அடைப்புச் சேர்மங்களும் 

( Asphalt - pitch.moulding compounds and sealing compounds ) 


மின்கல அடுக்குகளைத் தயாரிப்பதிலும் ... பொருள்கள் 


237 


பல்வேறு பிட்டுமென் பொருள்களும் , மந்தமான ஃபில்லர்ஸ் 
( inert fillers ) களும் சேர்ந்து ஆஸ்ஃபால்ட்டு - பிட்ச் வார்ப்புச் 
சேர்மங்கள் செய்யப்படுகின்றன . 

இந்தச் சேர்மங்களில் உள்ள கூட்டுப் பொருள்களின் அளவு 
மாறுபடுகின்றன . இவற்றில் ஒன்றின் உள்ள பொருள்களின் 
அளவுகள் : நிலக்கரி பிட்ச் - 53.3 % ; பெட்ரோலியம் பிட்டுமென் 
- 4.35 % ; இயற்கை ஆஸ்ஃபால்ட் - 4-35 % ; கழிவுப் பஞ்சு 
( cotton waste) -104 ; டிரிப்போலைட் ( tripolite ) -28 % , 

பல அறைகள் கொண்ட மின்கல அடுக்குப் பாத்திரங்களும் 
ஏனைய பாத்திரங்களும் செய்ய வெப்ப அழுத்த வார்ப்பு ( hot 
pressure -moulding) முறை உபயோகப்படுத்தப் படுகிறது . 
சீரான அடர்த்தியுள்ள , திரவம் கசியாத பாத்திரங்கள் கிடைப்ப 
தற்காக , வார்ப்பு அச்சுகள் எப்போதும் முழுவதும் நிரப்பப்படு 
கிறதா என்று விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் . தேவையான 
அளவு குளிர்ந்த பின்பே வார்ப்புகள் எடுக்கப்படுகின்றன . காரீய 
அமில மின்கல அடுக்குகளுக்கான , ஆஸ்ஃபால்ட்-பிட்ச் பாத்தி 
ரங்கள் வார்க்கும்போது , பி . வி . சி ( P.V.C. ) அல்லது “ பாலிஸ்டி 
ரீன் ” ( polysterene ) அல்லது அமிலத்தால் பாதிக்கப்படாத தகுந்த 
பிளாஸ்டிக் உள்ளுறையாக வைத்து வார்க்கப்படுகின்றன . 

கலன்களின் சுவர்களின் மேல் வைத்துச் சுற்றிலும் பாதுகாப் 
பாக மூடவும் , பொதுவாக எதையும் மூடவும் , சேர்மம் தரம் BP - 20 
உபயோகப் படுத்தப்படுகிறது . இந்தச் சேர்மம் அட்டவணை 52 - ல் 
கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு விதங்களில் தயாரிக்கப்படுகிறது . 

அட்டவணை 52 

அடைப்புச் சேர்மங்கள் 
தேவையான பொருள்களும் சூத்திரம் 

சூத்திரம் 
ஏனைய தேவைகளும் எண் 1 * % எண் 2 % 
செமிபுராடெக்ட் ( semi- product ) 45 

15 
( விசேஷ பெட்ரோலியம் பிட்டு 
மென் , 

special petroleum 
bitument ) 
பெட்ரோலியம் பிட்டுமென் , 

30 

58-63 
தரம் 5 
வாஸ்லைன் எண்ணெய் , தரம் MVP 25 
ஏவியேஷன் எண்ணெய் தரங் 

27- 22 
கள் MK - 20 , MS - 20 , MS- 14 
உருவாகத் - தேவையான வெப்ப 220-230 செ . 180-220 செ . 

நிலை 
குண்டு- வளையச் சோதனை முறை 80 செ , 

80 ° செ . 
யில் மிருதுத் தன்மை அடையும் 
வெப்பநிலை ( இதற்கு குறையாத ) +150 ல் +60 முதல் 
செயல்படும் வெப்பநிலைகளின் . -50 ° செ . வரை -35 ° செ.வரை 
எல்லை 

* விமானங்களில் உள்ள மின்கல அடுக்குகளுக்கு இந்த " அடைப்புச் 
சேமம் " - 


- 


--- 


5. மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் 

அவற்றிற்கான பரிகாரங்களும் 


காரீய - அமில மின்கலன்களில் சந்திக்கும் முக்கிய இடை 
யூறுகளாவன : பின் தங்கும் மின்கலன்கள் , மின்வாய்த் தட்டுகள் , 
சல்ஃபேட் ஆதல் , குறுக்குச் சுற்றுகள் , கிரிடுகள் அரிக்கப்படுதல் , 
நேர் மின்வாய்த் தட்டுகளில் மரம் ” போல் காரீயம் வளர்தல் , 
நேர் மின்வாய்த் தட்டுகள் கூனுதல் , ஊக்கப் பொருள்கள் உதிர் 
தல் , மின்பகு திரவம் மாசுபடல் . 


40. காரீய - அமில மின்கல அடுக்குகளில் பின்தங்கும் மின்கலன்கள் 

ஒரு மின்கல அடுக்கில் உள்ள எல்லா மின்கலன்களும் ஒரே 
மின்னூட்ட அல்லது 

மின்னிறக்க 

நிலையில் எப்போதும் 
இருக்கவேண்டும் . 

ஒரு மின்கல அடுக்கில் உள்ள மின்கலன்களில் ஒன்று , மற்ற 
வற்றை விட முன்னதாக மின்னிறக்கமானால் , மின்கல அடுக்கின் 
இயங்கு திறம் இந்த மின்கலனைக் கொண்டு 

கொண்டு தீர்மானிக்கப் 
படும் . 

மின்னிறக்கத்தின்போது அத்தகைய மின்கலன் இறுதி மின் 
னழுத்த மதிப்பிற்கு ஏனைய மின்கலன்களை விட விரைவில் இறங்கு 
கிறது . அதனால் இந்த மின்கலம் மின்கல அடுக்கின் மின்தேக்கு 
திறனை மட்டுப்படுத்துகிறது . 

பின் தங்கும் மின்கலனின் மின்னழுத்தம் அனுமதிக்கப்பட்ட 
மதிப்பிற்கு வந்த பிறகும் , மின்கல அடுக்கில் மின்னிறக்கம் நடை 
பெற்றால் , இந்த மின்கலனின் மின்னழுத்தம் விரைவில் நடை 
பெறும் மின்னிறக்கத்தால் பூஜ்ய மதிப்பை அடையும் . அப் 
பேரது ஏனைய மின்கலன்கள் அனுமதிக்கப்பட்ட மின்னழுத்த 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 239 


மதிப்பைவிட அதிகமாக இருக்கும் . மேலும் அவை மின்னூட்ட 
நிலையிலும் இருக்கும் . இந்தச் சூழ்நிலையில் , மின்னூட்ட நிலையில் 
உள்ள மின்கலன்களின் மின்னோட்டம் பின் தங்கிய மின்கலன் 
வழியாகச் செல்லும்போது அதன் மின்வாய்த் தட்டுகள் மீது மின் 
னூட்ட மின்னோட்டம்போல் செயல்பட ஆரம்பிக்கும் . இதனால் 
பின்தங்கிய மின்கலனின் நேர் மின்வாய்த் தட்டுகளில் காரீய - டை 
ஆக்ஸைடும் , நேர் மின்வாய்த் தட்டுகளில் காரீயமும் உருவாகும் . 
கடைசி முடிவில் மின்வாய்த் தட்டுகளில் முனைமை ( polarity ) 
மாறும் . இதனால் மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் குறிப்பிடத் 
தக்க அளவு குறையும் . இதிலிருந்து , ஏதாவது ஒரு மின்கலனின் 
மின்னழுத்தம் அனுமதிக்கப்பட்ட இறுதி மதிப்பை அடைந்ததும் 
ஏன் மின்கல அடுக்கின் மின்னிறக்கம் உடனடியாக நிறுத்தப்பட 
வேண்டும் என்று தெளிவாகிறது . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகளிலிருந்து பின் தங்கும் 
மின்கலனைக் கண்டுபிடிக்கலாம் . மின்னிறக்கத்தின்போது , ஒரு 
மின்கலனில் மின்பகு திரவத்தின் அடர்த்தி , மற்ற கலன்களின் 
மின்பகு திரவத்தின் அடர்த்தியை விடக் குறைவாக இருக்கிறது ; 
மேலும் இந்த அடர்த்தி அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குள் இல்லை .. 
மின்னூட்டத்தின் இறுதியில் இந்த மின்கலனின் 

மின்னழுத்தம் 
எல்லா மின்கலன்களின் மின்னழுத்தத்தை விட மிகக் குறைவாக 
இருக்கும் . மேலும் மின்னூட்டத்தின்போது இந்த மின்கலத்தில் 
உள்ள மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை ஏனைய மின்கலன்களில் 
உள்ள மின்பகு திரவத்தின் வெப்பநிலையைவிட அதிகமாக உயர 
லாம் . 


திறனை 


மின்கல அடுக்கில் மின்னிறக்கம் நடைபெறும்போது பின்தங் 
கும் மின்கலனின் மின்னழுத்தம் விரைவாகக் குறைவது அந்த 
மின்கல அடுக்கின் மின்தேக்கு 

மட்டுப்படுத்தும் . 
ஒரே ஒரு மின்கலனின் மின்னழுத்தம் , இறுதி மதிப்பிற்கு வந்த 
தும் மின்னிறக்கம் தடை செய்யப்பட்டபோதிலும் , கட்டுப்படுத் 
தப்பட்ட மின்னிறக்கத்தின்போது கிடைக்கிற ஆம்பியர் - மணி , 
உத்திரவாதம் அளிக்கப்பட்ட மதிப்பிற்கு அல்லது முந்தைய 
கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கத்தின்போது கிடைத்த ஆம்பி 
யர்- மணி மதிப்பிற்கு அருகிலிருந்தால் அந்த மின்கல அடுக்கு 
உபயோகத்திற்குத் தகுந்த நிலையில் உள்ளது என்று கொள்ளப் 
படுகிறது . உபயோகத்திற்குத் தகுந்த நிலையில் உள்ள ஒரு மின்கல 
அடுக்கில் மின்னிறக்கம் நிறுத்தப்படும்போது , 

மின்கலன்களின் 
மின்னழுத்த மதிப்பு ஒன்றுக்கு ஒன்று 0.2 வோ.க்கு அதிகமான 
வித்தியாசத்திலிருக்காது . 


240 


சேமிப்பு மீன்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்பகு திரவத்தின் அடர்த்தியை சிரத்தையாகக் கவனித் 
தால்தான் , பின்தங்கும் மின்கலன்களைச் சரியான நேரத்தில் 
கண்டுபிடிக்கவும் , அதற்கான பரிகாரமும் செய்ய முடியும் . 


மின்கலன்கள் வேலை செய்யக்கூடிய நிலைக்குக் கொண்டு 
வரப்பட்டவுடன் , அவற்றின் மின்பகு திரவத்தின் அடர்த்தி சரி 
செய்யப்பட வேண்டும் . இவ்வாறு சரிசெய்யப்படும்போது , அந்த 
மின்கல அடுக்கில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி , தட்ப 
வெட்ப 

நிலைகளுக்குத் தீர்மானிக்கப்பட்ட மதிப்பிலிருந்து , 
5 கி.கி. / க.மீ.ஐவிட அதிகமாக வித்தியாசப்படக் கூடாது . 


வழக்கமான மின்னூட்டத்தின்போது மின்கல 

அடுக்கில் 
மின்னூட்டம் முழுமை அடைந்ததற்கான அறிகுறிகள் யாவும் 
( இரண்டு மணி நேரத்திற்குமேல் மாறாத மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி , மாறாத மின்னழுத்தம் , ஏராளமான வாயுவெளியேற்றம் ) 
கவனிக்கப்படுகின்றன . அது சமயம் ஒரு சில மின்கலன்களில் 
உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி இயல்பான மதிப்பைவிட 
10 கி.கி. / க.மீ.க்கு மேல் குறைவாக இருந்தால் , ஒரு மணி நேரத் 
திற்கு மின்னூட்டத்தை நிறுத்திவிட்டுப் பின்பு இரண்டு மணி 
நேரத்திற்கு மின்னூட்டம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசி 
யம் . இதற்குப் பின் மின்கலன்களின் மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி உயர்ந்து அடர்த்தி வேறுபாடு தேவையான மதிப்பி 
லிருந்து 10 கி.கி. / க.மீ.க்குக் குறைவாக இருந்தால் , அந்த மின் 
கலனை , மறுபடியும் உபயோகத்திற்கு அனுப்பலாம் . சில மின் 
கலன்களில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி தொடர்ந்து 
மிகக் குறைவாக இருந்தால் . அந்த மின்கலன்கள் பின்தங்கும் 
மின்கலன்கள் எனப்படலாம் . காரீய சல்ஃபேட் 

முழுவதும் 
ஊக்கப் பொருளாக மாற்ற , அத்தகைய மின்கல 

அடுக்குகளை 
பல மின்னூட்ட , மின்னிறக்க சுற்றுகளுக்கு உட்படுத்த 
வேண்டும் . இதில் ஏதாவது பழுது உண்டா என்றும் , அதைச் சரி 
செய்யவேண்டியதும் தேவையா என்று தீர்மானிக்க வேண்டும் . 


பல மின்கல அடுக்குகள் , தொடராகவோ பக்கமாகவே 
இணைக்கப்பட்ட நிலையில் ஓர் இயந்திரத்தில் இயங்கும்போது 
அவற்றின் எல்லா மின்கலன்களும் ஒரே நிலையில் இருக்கிறதா 
என்று சிரத்தையுடன் கவனிப்பது முக்கியம் . 


தொடராக இணைக்கப்பட்ட மின்கல அடுக்குகளில் ஒரு 
மின்கல அடுக்கில் உள்ள மின்சலன்களின் மின்தேக்கு திறன் 
மிகக் குறைவாக இருக்கும் போது . மின்கல அடுக்கில் மின்னிறக் 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ... பரிகாரங்களும் 241 


கம் , நடக்கும் காலம் , பின் தங்கும் மின்கலன்களின் மின்தேக்கு 
திறனின் மதிப்பால் மட்டுப்படுத்தப்படுகிறது . மின்னிறக்கம் 
தொடர்ந்து நடைபெற்றால் , பின்தங்கும் மின்கலன்களின் 
முனைமை மாற வசதியுண்டு . 

பழைய மின்கலன்களும் , புதிதாக மின்வாய்த் தட்டுகள் 
பொருத்தப்பட்ட மின்கலன்களும் உள்ள ஒரு பழுது பார்க்கப் 
பட்ட மின்கல அடுக்கு இயங்கும் போது முனைமை மாற்றம் 
ஏற்படக் கூடிய அபாயம் மிக அதிகம் என்பது குறிப்பிடத் தக்கது . 


போது 


காரீய 


41. காரிய - அமில மின்கல அடுக்குகளின் மின்வாய்த் தட்டுகளில் 

படியும் சல்ஃபேட் 

ஒரு மின்கலன் மின்னிறக்கம் செய்யப்படும்போது நேர் , 
எதிர் மின்வாய்த் தட்டுகளில் காரீய சல்ஃபேட் உருவாவது 
தெரிந்ததே . இந்த சல்ஃபேட் , அடுத்த மின்னூட்டத்தின் 

உடனே ஊக்கப் பொருள்களாக மாற்றப்படுகிறது . 
மின்கலன் மின்னிறக்கமான நிலையில் உள்ளபோது , மின்வாய்த் 
தட்டுகள் மீது குறைவாகக் கரையும் காரீய சல்ஃபேட்டு போர்வை 
போல் அமைகிறது . இது , இயல்பான மின்னூட்ட மின்னோட்டத் 
துடன் மின்னூட்டம் நடக்கும் போது தேவைப்படும் வழக்கமான 
கால அளவிற்குள் ஊக்கப் 

பொருளாக உடனே 

மாறுவ 
தில்லை . 

இயல்பான மின்னிறக்கத்தின்போது உருவாகும் 
சல்ஃபேட் சிறு படிகங்களால் ஆனது . இது சீராகப்படிகிறது . இது 
நன்கு மின்னோட்டத்தைக் கடத்தக் கூடிய நுண் துளைகள் நிரம்பிய 
பொருள் ஆகும் . இத்தகைய சல்ஃபேட் கொண்ட மின்கலன் 
மின்னூட்டம் செய்யப்படும் போது இந்த சல்ஃபேட் காரீய - டை 
ஆக்ஸைடு ஆகவும் , காரீயமாகவும் உடனே மாற்றப்படுகிறது . 
எனினும் , மின்கலனின் மின்னிறக்கம் மிக அதிகமாகச் செய்யப் 
படும்போது தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள்கள் முழுவதும் 
( அநேகமாக ) காரீய சல்ஃபேட்டாக மாற்றப்படுகின்றன . 
சிலவற்றில் சிறு படிகங்கள் 

பெரிய படிகங்களாக 
மாற்றப்படுகின்றன . 

இது இவ்வாறு இருக்கும்போது மின்கலனில் கரிம பரப்பு வினை 
வுறு 

ஏற் பொருள் கள் ( organic surface - active agent 1 
பரப்பு வினைவுறு ஏற்பொருள் என்ற பொருள்கள் கரைப்பானின் பரப்பு 

விசையை மின் வாய் - திரவம் பரப்பிடை குறைக்கின்றன . அத்தகைய 
பொருள்கள் , மின் வாயின் பரப்பில் பரப்புக் கவர்ச்சி ( adsorption ) செய்யப்படு 

18 


இழு 


கின்றன . 


242 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இருக்குமானால் நேர் மின்வாய்த் தட்டுகளின் மேலுள்ள காரீய 
சல்ஃபேட்டின் மேற்பரப்பில் இப் பொருள்களின் பரப்புக் கவர்ச்சி 
( adsorption ) நடக்கும் . இது படிகங்கள் திரவத்தில் செல்லும் 
வேகத்தைக் குறைக்கும் . பி . என் . காபநாவ் ( B. K. Kabanov ) 
இந்த இயற்பாடை ( phenomena ) ஆழ்ந்து படித்துள்ளார் . ஊக்கப் 
பொருள்களின் அடுக்கின் அக மின்தடை திடீரென உயர்வது 
இந்த இயற்பாடுடைய கலனில் காணப்பட்டது . மின்னோட்டத் 
தைக் 

கடத்தும் ஊக்கப் பொருள்களை இந்த சல்ஃபேட் 
துகள்கள் பூரணமாக மூடி விடுகின்றன . அதனால் மின்வாய்த் 
தட்டுகள் வழி செல்லும் மின்னோட்டம் நிறுத்தப்படுகிறது . மின் 
னூட்டத்தின்போது வாயுக்கள் வெளியேறும் மின்னழுத்தம் 
மாறுபடுகிறது . இந்தச் சூழ் நிலையில் பரப்புக் கவர்ச்சியால் 
பொருள்களை மெல்லிய ஏடுபோல் கொண்டுள்ள சல்ஃபேட் பகுதி 
காரீய - டை - ஆக்ஸைடாகவும் , காரீயமாகவும் மாறுவது முடியாது . 
அந்த மின்கலனும் தனது மின்தேக்கு திறனில் ஒரு 

பகுதியை 
இழக்கிறது . மிக அதிகமாகச் சல்ஃபேட் படியுமானால் , அந்த மின் 
மின்தேக்கு திறன் 

முழுவதையும் 

இழந்து 
விடலாம் . 


கலன் தனது 


காரீய சல்ஃபேட் பெரிய படிகங்களாக உருவான தற்கு வழி 
வகுத்த காரணங்கள் கீழ்கண்டவையாக 

இருக்கலாம் : மின் 
கலன்களில் நடைபெற்ற முறையான மிக அதிக மின்னிறக்கங்கள் 
மின்கலன்களில் நடைபெற்ற வழக்கமான குறை 

மின்னூட் 
டங்கள் , மின்கலன்களை அரை மின்னூட்ட நிலையில் அல்லது 
அரை மின்னிறக்க நிலையில் நீண்ட காலம் விட்டுவைப்பது , மின் 
கலன்களில் மின்பகு திரவம் குறைந்த மட்டத்தில் இருப்பது . 


மின்பகு திரவம் குறைந்த மட்டத்தில் கொண்டு இயங்கிய 
மின்கலனிலிருந்து எடுத்த சல்ஃபேட்டான மின்வாய்த் தட்டு 
படம் 62 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


மின்வாய்த் தட்டுகள் சல்ஃபேட் ஆனதற்கான அறிகுறிகள் : 

( 1 ) மின்கலனின் மின்தேக்கு திறனில் குறைவு : எதிர் மின் 
வாய்கள் பெரும்பாலான கலன்களில் மின்தேக்கு திறனை மட்டுப் 
படுத்துகிறது . இது இவ்வாறிருக்க , 10 மணி வீதத்தில் மின்னிறக் 
கம் ஆனதும் 5 முதல் 8 மணி நேரத்திற்குப்பின் எதிர்மின்வாயின் 
மின்னழுத்தம் , காட்மியம் சோதனை மின்வாயுடன் ஒப்பிடும்போது 
0 4 முதல் 0.6 வோ . மதிப்பை அடைகிறது . 

ஒரு வாயுவின் அல்லது திரவத்தின் மூலக்கூறு ( molecule ) திடப் பொரு 
வின் பரப்பின் மீது பற்றிக்கொள்வது பரப்புக் கவர்ச்சி , 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 248 


( 2 ) மின்பகு திரவத்தின் அடர்த்தி இயல்பான மதிப்பை 
விடக் 

குறைவு . 
( 3 ) மின்னூட்டத்தின் ஆரம்பத்திலும் , முடிவிலும் மின்கல 
னின் உயர்ந்த மின்னழுத்தம் ( 3 வோ . வரை ) . எதிர் மின்வாயின் 
மின்னழுத்தம் மின்னூட்டம் ஆரம்பமானதும் , விரைவாக எதிர் 
( negative ) மதிப்பை அடைகிறது . 

( 4 ) மின்னூட்டத்தின்போது வெகு சீக்கிரத்திலேயே 
வாயுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும் . 


AR17 
% ERS 


6R 


படம் 62 


குறைந்த மட்டத்தில் மின்பகு திரவம் 
இருந்ததால் சல்ஃபேட்டான 

மின் வாய்த் தட்டு . 


( 5 ) நேர் மின்வாய்த் தட்டுகள் இயற்கைக்கு மாறான நிறத் 
துடன் உள்ளன ( இலேசான பழுப்பு நிறம் , சில சமயங்களில் 
வெள்ளைப் புள்ளிகளுடனும் இருக்கும் ) . 

( 6 ) எதிர் மின்வாய்த் தட்டுகள் இயற்கைக்கு மாறான நிலையி 
லிருக்கும் . எதிர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள் 
களின் பருமன் அதிகரித்து அவை குழிகளிலிருந்து உப்புகின்றன . 
எதிர் மின்வாய்த் தட்டுகள்மீது வெண்மையான சல்ஃபேட் 
படிந்திருப்பது சாதாரணமாகத் தெரியும் . 

சல்ஃபேட்டான மின்கலன்களின் மின்தேக்கு திறனை அவை 
திரும்பப்பெறுவதற்குப் பல வழிகள் உள்ளன : குறைந்த மின்னோட் 
டத்தில் மின்கலன்களுக்கு நீண்ட மின்னூட்டம் செய்தல் ; மின் 
சுலன்களைக் காய்ச்சி வடி நீருடன் மின்னூட்டம் செய்தல் ; குறைந்த 
மின்னோட்டத்தில் மின்கலன்களை மின்னிறக்கம் செய்தல் 
( பி.ஏ. பியான்ட்கோவாஸ்கி- B.A. Piontkovsky- யால் 1955 - ல் 
தெரிவிக்கப்பட்டது ) ; கூடுதலான மின்னோட்டத்தில் மின்கலன் 


244 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


களை 1 முதல் 2 மணி வரை மின்னூட்டம் செய்தல் ( பி . என் . 
காபநாவ்- B. K. Kabanov- ஆல் 1959 - ல் தெரிவிக்சப்பட்டது ) 
முனைமை மாற்றத்துடன் மின்னூட்ட மின்னிறக்கச் சுற்றுகள் செய் 
தல் ( எஸ் . எ . செலிட்ஸ்காயா- S. A. Selitskaya- வால் தெரிவிக் 
கப்பட்டது ) . 

சல்ஃபேட் படிவு மின்கலன்களின் மின்தேக்கு திறனைச் சிறிய மின் 
னோட்டத்தில் நீண்டகால மின்னூட்டம் செய்து பழைய நிலைக்குக் கொண்டு 
வருதல் : மிகச் சொற்ப அளவில் சல்ஃபேட் ஆனதும் , சல்ஃபேட் 
டான மின்தட்டுகள் நீண்ட நாள்கள் கவனிக்கப்படாத நிலையில் 
உள்ளதுமான மின்கலன்களுக்கு இம் முறையை வெற்றியுடன் 
கையாளலாம் . சல்ஃபேட்டான மின்கலன்கள் காய்ச்சி வடி 
நீரால் எப்போதும் இருக்கும் மட்டத்தைவிடச் சற்று அதிகமான 
மட்டம் வரை நிரப்பி இயல்பான மின்னோட்டத்தில் மின்னூட்டம் 
செய்தல் . இந்த மின்னூட்டத்தை வாயுக்கள் வெளியேற ஆரம் 
பிக்கும்வரை நடத்துதல் . ( ஒரு மின்கலனுக்குச் சுமார் 2.4 வோ . ) 
20 முதல் 30 நிமிடங்களுக்கு மின்னூட்டத்தை நிறுத்தி , பின்பு 
முன்பிருந்த மின்னோட்டத்தில் 10 - ல் 1 பங்கு மின்னோட்டத்தில் 
மின்னூட்டம் செய்யப்படுகிறது . இரு வகைத் தட்டுகளிலிருந் 
தும் ஏராளமான வாயுக்கள் வெளிவரும்வரை குறைந்த மின் 
னோட்டத்தில் நடக்கும் மின்னூட்டம் தொடர்ந்து கொடுக்கப்படு 
கிறது , பின்பு 20 நிமிடங்களுக்கு மின்னூட்டம் நிறுத்தப்படுகிறது . 
இதற்குப் பின் முன்பிருந்த அதே குறைந்த மின்னோட்டத்தில் 
மின்னூட்டம் மறுபடியும் கொடுக்கப்படுகிறது . குறைந்த மின் 
னோட்டத்தில் மின்னூட்டம் செய்வதும் , அதை அடுத்து ஓய்வு 
தருவதும் பலமுறை திரும்பத் திரும்பச் செய்யப்படுகிறது . இந்த 
மின்னூட்டங்கள் மின்பகு திரவத்தின் அடர்த்தியை இயல்பான 
மதிப்பிற்கு அருகில் வரும்படி உயர்த்துகிறது . குறைந்த மின்னோட் 
டத்தில் , மின்னூட்டம் சில சமயங்களில் பல நாள்களுக்குச் 
செய்ய வேண்டியிருக்கும் . இத்தகைய மின்னூட்டம் முடிவுற்ற 
தும் மின்பகு திரவத்தின் அடர்த்தி தேவையான அளவிற்குச் சரி 
படுத்தப்பட வேண்டும் . 


சல்ஃபேட் படிவு மின்கலன்களைக் காய்ச்சி வடி நீருடன் மின்னூட்டங்கள் 

செய்து , அவற்றின் மின்தேக்கு திறனைப் பழைய நிலைக்குக் 
கொணர்தல் 

மின்வாய்த் தட்டுகள் அதிகப்படியாகச் சமீப காலத் 
தில் சல்ஃபேட்டாகி இருக்கும்போது இந்த முறை உபயோகப் 
படுத்தப்படுகிறது . இந்த மின்கலன்கள் முதலில் 1-7 வோ , 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ... பரிகாரங்களும் 245 


மின்னழுத்தத்திற்கு மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன . பின்பு 
மின்பகு திரவம் முழுவதும் எடுக்கப்பட்டு , காய்ச்சி வடி நீரால் 
நிரப்பப்படுகின்றன . ஒரு மணி நேரம் கழிந்ததும் , மின்கலன்கள் 
மின்னூட்டம் செய்யப்படுகின்றன . இதில் உள்ள மின்னோட்டம் , 
ஒரு கலனில் மின்னழுத்தம் 2-3 வோ . - க்கு அதிகமாகாத அளவில் 
இருக்க வேண்டும் . மின்னூட்டத்தின்போது , காரீய சல்ஃபேட் 
காரீய-டை- ஆக்ஸைடு ஆகவும் காரியமாகவும் மாறுவதால் , மின் 
பகு திரவத்தின் அடர்த்தி உயர்கிறது . மின்பகு திரவத்தின் 
அடர்த்தி 1,100 முதல் 1,120 கி.கி. க.மீ. அளவுக்கு உயர்ந்த 
பிறகு, 

இயல்பான மின்னூட்ட மின்னோட்டத்தின் மதிப்பில் 
ஐந்தில் ஒரு பங்கு மின்னோட்டத்தில் மின்னூட்டம் செய்யப்படு 
கிறது . 


மின்கலன்களின் இருவகைத் தட்டுகளிலிருந்தும் வாயுக்கள் 
வெளியேற ஆரம்பித்ததும் , மின்பகு திரவத்தின் அடர்த்தியில் 
உயர்வு காணப்படுவதில்லை . மின்னூட்டம் நிறுத்தப்பட்டு , மின் 
கலன்கள் மின்னிறக்கத்தில் வைக்கப்படுகின்றன . 10 மணி வீத 
மின்னிறக்க மின்னோட்டத்தில் ஐந்தில் ஒரு பங்கு மின்னோட்டத் 
தில் மின்கலன்கள் 11 முதல் 2 மணி வரை மின்னிறக்கம் செய் 
யப்படுகின்றன . மின்பகு திரவத்தின் அடர்த்தி மாறாத அளவை 
அடையும் வரை இந்தச் சுற்று திரும்பத் திரும்பக் கொடுக்கப்படு 
கிறது . இதைத் தொடர்ந்து மின்பகு திரவத்தின் அடர்த்தி இயல் 
பான மதிப்பிற்கு ஒவ்வொரு மின்கலனிலும் கொண்டுவரப்படு 
கிறது . 


சில சமயங்களில் இந்தச் சுற்றுகள் 3 முதல் 5 வாரங்கள் தான் 
நடைபெறுகின்றன . 


சல்ஃபேட் படிவு மின்கலன்களைக் குறைந்த மின்னோட்டத்தில் ஆழ்ந்த 

மின்னிறக்கம் செய்து அவற்றின் மின்தேக்கு திறனைப் பழைய 
நிலைக்குக் கொணர்தல் 


மின்கலனில் உள்ள சல்ஃபேட் சரியான நேரத்தில் பூரண 
மாக எடுக்கப்படாவிட்டால் , அது காலப்போக்கில் அதிகமாகி , 
முடிவில் அந்த மின்கலன் சல்ஃபேட் ஆனதால் ஒதுக்கப்பட்ட 
நிலையை அடைகிறது . இந்த நிலையை முன்பு கூறப்பட்ட முறை 
யில் நீக்க முடியாது . இந்த நிலையில் மின்கலன்கள் கொடுக்கும் 
மின்தேக்கு திறன் அதிகமாகக் குறைந்துவிடும் . 


246 


சேமிப்பு மின்க்ல அடுக்குகளின் பராமரிப்பு 


இத்தகைய மின்கலன்கள் , தங்கள் மின்தேக்கு திறனை 
திரும்பப்பெறக் கீழ்க்கண்ட முறை கையாளப்படுகிறது . இந்த மின் 
கலன்கள் இயல்பான வீத மின்னோட்டத்தில் அதி மின்னோட்டம் 
செய்யப்படுகின்றன . அடுத்து குறைந்த மின்னோட்டத்தில் 
ஆழ்ந்த மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன . குறைந்த மின் 
னோட்டத்தில் நீண்ட கால மின்னூட்டத்தை அடிப்படையாகக் 
கொண்ட வழிகளிலிருந்து இந்த முறை கொள் கையளவில் வித்தி 
யாசப்படுகிறது . 


குறைந்த மின்னோட்டத்தில் ஆழ்ந்த மின்னிறக்கம் செய்து 
சல்ஃபேட் படிவு தட்டுகளைப் பழைய நிலைகளுக்குக் கொண்டு 
வரும் வழியில் நடைபெறும் செயல் முறைகளைக் கவனிப்போம் . 


உள்ள 


சல்ஃபேட் படிவு மின்கலன்களில் குறைந்த மின்னூட்டத் 
துடன் நீண்ட ஆழ்ந்த மின்னிறக்கம் நடைபெறும்போது , மேற் 
பரப்பிற்கு அடியில் 

ஊக்கப் பொருள்களை இயங்கச் 
செய்யும் சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்றன . ஒரே நேரத்தில் 
கடினமான சல்ஃபேட்டின் மேல் பாகத்திற்குக் கீழ் உள்ள ஊக்கப் 
பொருள்களில் ஓர் அமைப்பு செயல்முறை 

முதலில் 
மெதுவாகவும் , பின்பு வேகமாகவும் நடக்கிறது . இந்தச் செயல் 
முறை கடினமான சல்ஃபேட்டின் மேல் பாகத்தின் பக்கங்களில் 
ஆரம்பமாகி , பின் மேல்பாகத்தின் அடியில் நடந்து , அந்த மேல் 
பாகம் உதிர்வதற்கு வழி வகுக்கிறது . இவ்வாறாகத் தட்டுகளின் 
ஒரு பகுதி மூடப்படாத நிலைக்குக் கொண்டுவரப்பட்டு , அப் பகுதி 
அமைப்பு முறைக்கும் ஆட்படுத்தப்பட்டு , கிளர்வுள்ள இயங்கும் 
நிலைக்குக் கொண்டுவரப்படுகிறது . இதனால் மின்கலனின் 
மின்தேக்கு திறன் அதிகரிக்கப்படுகிறது . 


இயல்பான மின்னோட்டத்தில் மின்னூட்டமும் , குறைந்த மின் 
னோட்டத்தில் ஆழ்ந்த மின்னிறக்கமும் பன்முறை செய்யப்பட்ட 
தும் , மின்கலனின் மின்தேக்கு திறன் பழைய நிலைக்கு முழுவதும் 
கொண்டுவரப்படலாம் . சல்ஃபேட் படிவுமின்கலனுக்கு , 0 • 2S க்குத் 
( இங்கு S , இயல்பான ஆம்பியர் -மணி மின்தேக்கு திறனைக் 
குறிக்கிறது ) தகுந்த மின்னோட்டத்தில் முதல் மின்னூட்டம் 
கொடுக்கப்படுகிறது . மின்கலனின் மின்னழுத்தம் 2.4 வோ.க்கு 
உயர்ந்ததும் , மின்னூட்ட மின்னோட்டம் 0.05S- யின் மதிப்பிற்குத் 
தகுந்தபடி குறைக்கப்படுகிறது . மின்கலனின் மின்னழுத்தமும் , 
மின்பகு திரவத்தின் அடர்த்தியும் நிலையான மதிப்பை அடைந்த 
வுடன் மின்னூட்டம் நிறுத்தப்படுகிறது . மின்கலன் 30 முதல் 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 247 


60 நிமிடங்கள் வரை ஓய்வாக விடப்பட்டு , பின்பு குறைந்த மின் 
னோட்டத்தில் மின்னூட்டம் மறுபடியும் தொடரப்படுகிறது . மின் 
கலனின் மின்னழுத்தம் நிலையான மதிப்பை அடைந்து வாயுக்கள் 
வெளிவரும் வரை இந்த மின்னூட்டம் கொடுக்கப்படுகிறது . 


பின்பு , 


அதே கால அளவு புதிதாக ஓய்வு கொடுத்த 
குறைந்த மின்னோட்டத்தில் மின்னூட்டம் திரும்பத் தரப்படுகிறது . 
இம் மாதிரி மின்னூட்டம் , ஓய்வு என்ற சுற்றுகளின் எண்ணிக்கை 
சாதாரணமாக மூன்றுக்கு அதிகமாகாது . மின்னூட்டம் கொடுக்க 
ஆரம்பித்தவுடன் வாயு வெளியேற ஆரம்பித்ததும் , மின்கலனின் 
மின்னழுத்தம் முந்தைய மின்னூட்ட இறுதியில் இருந்த அள 
விற்கு வந்ததும் மேற்கொண்டு மின்னூட்டம் செய்வது நிறுத்தப் 
படுகிறது . மின்கலன் முழு மின்னூட்ட நிலையை அடைந்ததும் , 
0.02S க்குச் 

மின்னோட்டத்தில் மின்கலனின் மின் 
னழுத்தம் 1.8 முதல் 175 வோ , அடையும்வரை மின்னிறக்கம் 
செய்யப்படுகிறது . மறுபடி மின்னூட்டம் கொடுக்கப்படும் முன் 
1 முதல் 2 மணி நேரம் வரை மின்கலன் ஓய்வாக விடப்படுகிறது 

மேலே சொல்லியபடி அடுத்த மின்னூட்டம் நடத்தப் 
படுகிறது . 


சமமான 


சல்ஃபேட் படிவு மின்கலனைப் பழைய நிலைக்குக் கொண்டுவரத் 
தேவைப்படும் சரிபடுத்தும் சுற்றுகளின் எண்ணிக்கை , அந்த 
மின்கலன் எவ்வளவு மின்தேக்கு திறனை இழந்துள்ளது என் 
பதைப் பொருத்ததாகும் . வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு 
திறனில் சுமார் 50 முதல் 60 விழுக்காடு தரக்கூடிய சல்ஃபேட் 
டான மின்கலன் , தனது பழைய நிலையைப் பூரணமாகத் திரும்பப் 
பெறச் சாதாரணமாக 7 முதல் 8 சுற்றுகள் போதுமானது . 


சல் ஃபேட் படிவு மின்கலன்களை அதிக மின்னோட்டத்துடன் குறைந்த 

கால மின்னூட்ட முறையில் பழைய நிலைக்குத் திரும்பிக் 
கொணர்தல் 

சல்ஃபேட் படிந்த தட்டுகளைப் பழைய நிலைக்குக் கொண்டு 
வர , ஒரு சக்தி வாய்ந்த முறையை பி . என் . காபநாவ் தெரிவித் 
தார் . மின்கலனை இயல்பான அடர்த்தியுடைய மின்பகு திரவத் 
தோடு அதிகமான மின்னோட்டத்தில் ( பார்வைக்குத் தெரியும் பரப் 
பிற்குச் சதுர செமீ.க்கு 0.1 ஆ . வீதம் ) இம்முறையில் மின்னூட்டம் 
செய்யப்படுகிறது . 


248 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


சல்ஃபேட்டான நிலையை எதிர்த்து இம் மாதிரி மின்னூட்டம் 
செய்ய , இயல்பான மின்னூட்ட மின்னோட்டத்தைவிட 10 முதல் 
20 மடங்கு மின்னோட்டம் தேவைப்படும் ஆதலால் , திறன் மிக்க 
திருத்தி அல்லது மின்னூட்டக் கருவி தேவை . 


சல்ஃபேட் படிவு மின்கலன்களை ஆழ்ந்த முனைமை மாற்ற வழியில் 

பழைய நிலைக்குக் கொண்டு வருதல் 

எதிர் மின்வாய்த் தட்டுகள் மீது பரப்புக் கவர்ச்சியால் கரிம 
பரப்பு வினைவுறு பொருள்கள் ( organic surface - active substances ) 

இருக்கும்போது , மின்கலன்களைப் 
பழைய நிலைக்குக் கொண்டு வர 
ஒரே வழி முனைமை மாற்ற வழி 
தான் . முனைமை மாற்றம் நடக் 
கும்போது எதிர் மின்வாய்த் 
தட்டுகள் உயர்ந்த நேர் மின் 
னழுத்தம் அடைகின்றன . சல் 
ஃபேட்டாகக்காரணமாக இருந்த 
கரிம பரப்பு 

ஏற் 
பொருள்கள் சிதைவுற 
மின்னழுத்தம் வழி கோலுகிறது . 
இந்த முறையில் மின்கலனின் 
மின்தேக்கு திறனை , 3 முதல் 4 
முனைமை மாற்றச் சுற்றுகளுக் 
குப் பின்பே அடைகிறது . 


வினைவுறு 


லது 


பல 


42. காரீய - அமில மின்கலன்களில் 

குறுக்குச் சுற்றுகள் 
படம் 63 

நேர் , எதிர் மின்வாய்த் தட்டு 

களுக்கு இடையேயுள்ள இடை 
குறுக்குச் சுற்று ஏற்பட்டுள்ள 
மின்வாய்த் தட்டுகளின் தொகுப்பு . யீட்டுப் பிரிவுகளில் ஒன்று அல் 

பழுதடைந்ததால் , 
( படம் 63 ) , குறுக்குச் சுற்று ஒரு மின்கலனின் உள்ளே ஏற்பட 
லாம் . மின்கலனின் அடியில் மிக அதிகமான வண்டல் சேர்வதா 
லும் குறுக்குச் சுற்று ஏற்படலாம் அல்லது காரீய வண்டலில் மரம் 
போல் வளரும் காரீயத்தாலும் குறுக்குச் சுற்று ஏற்படலாம் . 
இரண்டு காரணங்களால் டென்டைட்ரீஸ் ” ( dendrites ) உருவாக 
லாம் : ( 1 ) மின்னூட்டத்தின்போது , ஊக்கப் பொருள்களில் தனித்து 
விடப்பட்ட துகள்கள் , வெளிவரும் வாயுவினால் உயர்த்தப்பட்டு 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 249 


தட்டுகளின் மேல் படிந்து இடையீட்டுப் பிரிவுகளுக்கு மேல் பால 
மாக அமைந்துவிடுகின்றன . ( 2 ) கிரிடு செய்யப்பட்ட பொரு 
ளில் உள்ள வேறு பொருள்கள் - உதாரணமாக காட்மியம் - தட்டு 
களின் பக்கங்களிலும் , அடியிலும் “ டென்டைட்ரீஸ் 

உருவாவ 
தற்கு உதவுகின்றன . 

சுத்தமான காரீயத்தால் செய்யப்பட்ட கிரிடுகூட , எதிர் மின் 
வாயிலிருந்து நேர் மின்வாய்த் திசையில் டென்டைட்ரீஸ் 
அமைக்கும் சுபாவத்தில் உள்ளது . கிரிடு செய்யப்பட்ட பொருளில் 
இருக்கும் ஆன்டிமோனி ( antimony ) இந்தச் சுபாவத்தை ஓரளவு 
குறைத்து விடுகிறது . எதிர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் 
பொருள்களோடு கலந்துள்ள விரிவாக்கியில் 

நுழைந்துள்ள 
பரப்பு வினைவுறு ஏற்பொருள்கள் இந்தவித டென்டைட்ரீஸ் 
உருவாவதற்கு உதவலாம் . 


மின்கலனின் உள்ளே குறுக்குச் சுற்றுகள் இருப்பதற்கான அறி 
குறிகள் : இயல்பான மின்னூட்டம் மின்கல அடுக்கு பெற் 
றும் , அதன் மின்பகு திரவத்தின் அடர்த்தி தொடர்ந்து குறை 
வது ; பூரண மின்னூட்டத்திற்குப் பின்பும் மின்தேக்கு திறன் 
விரைவாக இழக்கப்படுவது ; மின்சுற்றில் இல்லாதபோது 
குறைந்த மின்னழுத்தம் காட்டுவது . 

இந்த நிலையை மாற்ற , மின்கலன்களைப் பிரித்து , வண்டல் 
பூராவையும் எடுத்துவிட்டு , நன்கு கழுவிவிட்டு , பழைய இடை 
யீட்டுப் பிரிவுகளை மாற்றிப் புதிய இடையீட்டுப் பிரிவுகளைப் 
பொருத்தி , ஏதாவது “ டென் டைட்ரீஸ் ” இருந்தால் அவற்றையும் 
அகற்றிவிட வேண்டும் . 


43. காரீய - அமில மின்கல அடுக்குகளின் நேர் மின்வாய்த் தட்டுகளில் 

ஏற்படும் அரிப்பு 
ஒரு மின்கலன் 

மின்னூட்டம் செய்யப்படும்போது கிரிடு 
செய்யப்பட்ட பொருளிலிருந்து உண்டான காரீய சல்ஃபேட் 
உள்ளிட நிகழ்ச்சியால் ( local action ) காரீய - டை - ஆக்ஸைடாக 
மாற்றப்படுகிறது . இதற்கு கிரிடு உண்டாதல் ( forming of the 
grid ) என்று பெயர் . இது கிரிடை பலஹீனப்படுத்தியபோதும் 
மின்கலனின் இயல்பான பயன் தரும் கால அளவைக் குறைப்ப 
தில்லை . 

காரீய கிரிடிலிருந்து காரீய - டை - ஆக்ஸைடு பிரிவதால் , நேர் 
மின்வாய் கிரிடுகள் அகாலத்தில் சிதைந்து விடுகின்றன . மின்பகு 
திர்வம் அந்த இடைவெளியை நிரப்புகிறது . 


2561 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


நீண்ட , தொடர்ந்த அதி மின்னூட்டம் , நேர் மின்வாய் கிரிடு 
களை நேர் மின்னேற்றம் செய்து , கிரிடு தண்டுகளின் குறுக்குப் 
பரப்பைக் குறைத்து , கடைசியாக கிரிடுகளின் அழிவைக்கொண்டு 
வருகிறது (படம் 64 ) . 


படம் 64 
நேர் மின் வாய்த் தட்டுகளின் 
கிரிடு அரிப்பினால் ஆன நிலை . 


படம் 65 
நேர் மின்வாய்த் தட்டு உப்பி , 

கூனும் நிலை . 


45 ° செ . வெப்பநிலைக்கு அதிகமான வெப்ப நிலையில் மின் 
னூட்டம் செய்யப்பட்டால் இந்த ஃபார்மிங் , 
முடுக்கப்படும் என்று நினைவில் கொள்ள வேண்டும் , 


செயல் முறை 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 251 


உடைந்த இடத்தில் உள்ள நிறத்தைப் பார்த்து , அதிகமான 
ஃபார்மிங் க்கு ஆட்படுத்தப்பட்ட நேர் மின்வாய்த் தட்டுகளைக் 
கண்டுபிடிக்கலாம் . அந்த உடைந்த இடம் பழுப்பு நிறமாக இருந் 
தால் கிரிடு முனைகள் காரீய - டை- ஆக்ஸைடாக மாறிவிட்டது 
என்று பொருள் . அத்தகைய கிரிடுகள் நொறுங்கக் கூடியவை 

உள்ளன . எளிதில் கைகளால் அவை உடைக்கப்பட 
லாம் . 


யாக 


மின்பகு திரவம் கரிம அமிலங்களால் ( organic acid ) மாசு 
படுத்தப்படும்போது கிரிடுகளின் சிதைவு கொண்டுவரப்படுகிறது ; 
அசிடிக் அமிலம் ( acetic acid ) குறிப்பாக 

மிக அதிகமான 
அரிப்பை உண்டாக்குகிறது . மின்பகு திரவத்தில் குளோரைடு 
மாசு இருந்தாலும் அது கிரிடை அரிக்கச் செய்கிறது . 


10- மணி வீதத்தில் மின்கல அடுக்கு மின்னிறக்கம் செய்யப் 
படும்போது குறைந்த அளவு ஆம்பியர் - மணி கிடைத்தால் 
அது கிரிடு அரிப்பு அடைந்துள்ளது என்பதற்கு ஓர் அறிகுறி . 
நேர் மின்வாய்கள் எப்போதும் மின்தேக்கு திறனை மட்டுப்படுத்து 
கின்றன . 


அரித்தலினால் பாதிக்கப்பட்ட தட்டுகள் உள்ள மின்கலன்கள் 
உபயோகத்திற்குப் பயன் அற்றவை . சாதாரணமாக , கிரிடுகள் 
அரித்தலால் பாதிக்கப்பட்டிருப்பது அந்த மின்கலன்கள் நீண்ட 
காலம் உபயோகப்படுத்தப்பட்டதற்கான அறிகுறியாகும் . 


44. பருத்து , கூனும் நேர்மின்வாய்த் தட்டுகள் -- காரீய - அமில மின்கலன் 

களில் ஊக்கப் பொருள்கள் உதிர்தல் 
பருத்து , கூனும் நேர் மின்வாய்த் தட்டுகள் : மின்கலன் உபயோகப் 
படுத்தப்படும் சூழ்நிலை இயற்கைக்கு மாறுபட்டிருந்தால் , நேர் மின் 
வாய்த் தட்டுகள் உருவ அளவில் மாறுபடும் . 

அவை கூனி 
உள்ளதும் காணப்படும் . மின்வாய்த் தட்டுகளின் பரப்பு முழுதும் 
ஒரே சீராக மின்னூட்டம் , மின்னிறக்கம் நடைபெறாததே இவற் 
றிற்குக் காரணம் . கீழ்கண்ட சமயங்களில் தட்டுகள் கூனுகின்றன : 
அதிகப்படியான மின்னோட்டத்தில் மின்னூட்டம் செய்யப்படுதல் ; 
கலனில் குறுக்குச் சுற்றுகள் ; அதிமின்னிறக்கம் , அனுமதிக்கப் 
பட்ட எல்லைகளுக்குள் மின்பகு திரவத்தின் வெப்ப நிலை வைக்கப் 
படாதது கிரிடு சீராக அரிக்கப்படுவதால் உருவாகும் காரீய . 
டை - ஆக்ஸைடு, அது உருவான கிரிடு காரீயத்தைவிட அதிக 

இடத்தை அடைப்பதால் தட்டுகளின் பருமன் அதிகமா 


மான 


262 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கிறது . சில நேரங்களில் தட்டுகள் தங்கள் அளவுகளிலிருந்து 
பல சென்டிமீட்டர்கள் அளவுக்கு மாறியதும் உண்டு. 


நேர் மின்வாய்த் தட்டுகளிலிருந்து ஊக்கப் பொருள்கள் உதிர்தல் 


காரீய - அமில மின்கலன்கள் அகாலத்தில் பயன்படாமல் 
போவதற்குப் பல காரணங்களில் ஒன்று ஊக்கப் பொருள்கள் நேர் 
மின்வாய்த் தட்டுகளிலிருந்து உதிர்தல் ( படம் 66 ) . மின் தட்டுகளி 


படம் 66 
ஓர் அளவு ஊக்கப் பொருள்கள் 
உதிர்ந்துவிட்ட நிலையிலுள்ள 
நேர் மின்வாய்த் தட்டு . 


இருந்து 0-1 மைக்ரானைவிடச் ( micron ) ( 1 மைக்ரான் = 10ு ! 
செ.மீ. ) சிறிய அளவுள்ள காரீய - டை - ஆக்ஸைடு துகள்களும் 
நுண்ணிய படிகங்களும் பிரிந்து விடுவதே இந்தத் தொந்தரவுக்கு 
முக்கிய காரணம் . மின்னூட்ட இறுதியிலும் மின்னிறக்க ஆரம் 
பத்திலும் இந்த உதிர்தல் முக்கியமாக நடக்கிறது . சமீப காலம் 
வரை இதற்குத் தரப்பட்ட விளக்கங்களாவன : மின்கலன் செயல் 
படும்போது மின்வாயில் 

ஏற்படும் பருமனறி மாறுபாடுகள் 
( volumetric variations ) ; அதி மின்னூட்டத்தின்போது , மின்வாய் 
களில் வரும் வாயுக்கள் ; உயர்ந்த வெப்ப நிலையில் மின்கலன்களை 
இயங்கச் செய்தல் . 


நேர் மின்வாய்த் தட்டுகளிலிருந்து ஊக்கப் பொருள்கள் உதிர் 
வதைப் பல சோவியத் மின்வேதியியல் விஞ்ஞானிகள் ( இ . ஐ . 
கிரிபகோவா , E.I. Krepakova ; பி . என் . காபநாவ் , B.N. Kabanov ; 
இ . வி . கிரிவோலபோவா , E.V. Krivolapova ; ஏ . கே . லாரண்டஸ் , 
A.K. Loreatz) வேறு பலரும் ஆராய்த்துள்ளனர் . மின் 


மின்கல அடுக்குகளில்வரும் இடையூறுகளும் ... பரிகாரங்களும் 253 


னோட்டத்தின்போது மின்பகு திரவத்தின் வெப்ப நிலையும் , 

, மின் 
னோட்ட அடர்த்தியும் ( current density ) ஊக்கப் பொருள்களின் 
பயன் தரும் காலத்தின்மீது எந்தவித விளைவும் உண்டாக்குவ 
தில்லை என்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது . ஊக்கப் பொருள்களின் 
பயன் தரும் காலத்தை மின்னிறக்கம்தான் முக்கியமாகப் பாதிக் 
கிறது . 


மின்னிறக்கத்தின்போது மின்பகு திரவத்தின் அடர்த்தியின் 
உயர்வு , மின்னோட்ட அடர்த்தியின் உயர்வு இரண்டும் , ஊக்கப் 
பொருள்களின் அழிவு வீதத்திற்கு அதிகமாகக் காரணமாக 


உள்ளன . 


உதாரணமாக , மின்பகு திரவத்தின் அடர்த்தி 1,200 - லிருந்து 
1,100 கி.கி . க.மீ.க்குக் குறைவதால் , ஊக்கப் பொருள்களின் பயன் 
தரும் காலத்தை அது 8 முதல் 10 மடங்கு உயர்த்துகிறது . மேலும் , 
இது ஒரு முக்கிய காரணமும் ஆகும் . மின்னிறக்க மின்னோட்ட 
அடர்த்தி 3 - ல் ஒரு பங்கிற்குக் குறைக்கப்படும் போது பயன் தரும் 
காலம் 50 விழுக்காடு நீள்கிறது . மின்னிறக்கத்தின்போது , வெப்ப 
நிலை 25 - லிருந்து 50 ° செ.க்கு உயரும்போது ஊக்கப் பொருள் 
களின் பயன் தரும் காலம் 2 முதல் 2.5 பங்கைவிட அதிகமாகிறது , 


வேறு படிக அமைப்புடைய காரீய - டை - ஆக்ஸைடு காட்சி 
அளிப்பதே , ஊக்கப் பொருள்கள் உதிர்வதற்குக் காரணம் என்று 
சமீப காலத்தில் காட்டப்பட்டுள்ளது . 


ஊக்கப் பொருள்களின் உழைப்புக் காலத்தை அதிகரிக்க 
உள்ள வழிகளில் ஒன்று , மின்கலன் அதற்கு உத்தரவாதம் அளிக் 
கப்பட்ட உழைப்புக் காலத்தில் 70 முதல் 100 % வரை இயங்கிய 
பின் , 0.5 முதல் 1.0 % வரை தகுந்த எதிர் மின்னேற்றப் பொருள் 
( reducing agent ) , உதாரணமாக , ஹைட்ராக்ஸைல் அமீன் சல் 
ஃபேட் ( hydroxylamine sulphate )மின்கலத்தில் சேர்க்கப்படுகிறது . 
( ஐ.ஐ. கோவால் , I. I. Koval , அவர்களால் இது கூறப்பட்டது . ) 
இப் பொருள்கள் காரீய - டை - ஆக்ஸைடை எதிர் மின்னேற்றம் 
( reduction ) செய்து காரீய சல்ஃபேட்டாக மாற்றுகின்றன . 
அடுத்த மின்னூட்டத்தின்போது , இதிலிருந்து வலிவான அமைப் 
புடைய ஊக்கப் பொருள் உருவாகின்றன என்ற போதிலும் 
இம் முறை இன்னும் மிக அதிகமாகச் சோதிக்கப்பட வேண்டும் . 


254 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


45. மின்பகு திரவம் மாசுபடுதலும் காரீய - அமில மின்கலன்களில் 

அதிகமான தன்மின்னிறக்கமும் 


மின்பகு திரவம் மாசுபடுதல் : முக்கியமாக , உலோக உப்புகளா 
லும் , கரிம பொருள்களாலும் மின்பகு திரவம் மாசுபடுத்தப்படும் 
போது இவை கிரிடுகள் அரிக்கப்படுவதை மிகவும் முடுக்கிவிடு 
கின்றன . மின்பகு திரவம் மாசுபடாமலிருக்க எடுக்க வேண்டிய 
நடவடிக்கைகள் மிகவும் எளிமையானவை . மின்கல அடுக்கு 
களுக்கென உள்ள தரமுடைய கந்தக அமிலத்திலிருந்தும் , காய்ச்சி 
வடி நீரிலிருந்தும் மின்பகு திரவம் தயாரிக்கப்படவேண்டும் என்பது 
தான் நடவடிக்கையாக முடிவாகிறது . 


எதிர்பாராதவிதமாக மின்பகு திரவம் தயாரிக்க டெக்னிகல் 
தர (technical grade ) கந்தக அமிலம் உபயோகப்படுத்தப்பட் 
டால் இதில் உள்ள பல்வேறு மாசுப் பொருள்கள் ஊக்கப் பொருள் 
களையும் , நேர் மின்வாய்த் தட்டுகளின் கிரிடுகளையும் முதல் மின் 
னூட்டத்திற்குப் பின்பே அழித்துவிடுகின்றன ( படம் 67 ) . 


படம் 67 
அழிந்த நேர் மின் வாய்த் தட்டு 

களுக்கு உதாரணங்கள் 


( அ ) 


ஆ ) 


மின்பகு திரவம் உறைவதைத் தடுப்பதற்காக ஆல்கஹால் 
உபயோகப்படுத்தப்படும்போதும் இது நடைபெறுகிறது . 


குடிநீரில் எப்போதும் இரும்பு சேர்மங்களும் , குளோரைடு 
களும் , நைட்ரேட்டுகளும் , தட்டுகளின் கிரிடுகளையும் , ஊக்கப் 
பொருள்களை அழிக்கும் வேறு பொருள்களும் இருப்பதால் , மின்பகு 
திரவம் தயாரிக்கக் குடிநீரை உபயோகிக்கக் கூடாது . மேலும் , இப் 
பொருள்கள் மின்கலனில் மின் சுற்றுகளுக்கு வழிகோலும் . சுத்த 
மாக உள்ளது என்று தெரிந்த காய்ச்சி வடி நீரை மட்டுமே மின்பகு 
திரவம் தயாரிக்க உபயோகிக்க வேண்டும் . 


மின்கல அடுக்குகளில்வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 255 


அதிக தன் மின்னிறக்கம் : திறந்த மின் சுற்றிலிருக்கும்போது 
மின்கலனில் நடக்கும் மின்னிறக்கம் , தன்மின்னிறக்கம் என்று 
அழைக்கப்படுகிறது . 


அடுக்குகள் உபயோகத்திலிருக்கும்போது , இயல் 
பான , உயர்ந்த வீத தன்மின்னிறக்கம் காணப்படலாம் . 


தன்மின்னிறக்கம் தவிர்க்க முடியாததானாலும் , ஒத்துக் கொள் 
ளப்பட்ட இயல்பான வீதத்தை அதிகரிக்கக் கூடாது . 


பல காரணங்களால் இயல்பான தன்மின்னிறக்கம் மின்கல 
னில் நடக்கிறது . காரீய - டை - ஆக்ஸைடுடன் நேர் மின்வாய்த் 
தட்டுகளின் கிரிடுகள் முழுவதுமாகத் தொடர்பு கொள்வதில்லை . 
கிரிடுக்கும் , காரீய - டை - ஆக்ஸைடுக்கும் இடையே உள்ள காலி 
இடத்தை மின்பகு திரவம் நிரப்புகிறது . இதனால் காரீய கிரிடுக்கும் 
காரீய - டை - ஆக்ஸைடுக்கும் இடையே ஒரு மின்னழுத்தம் உண் 
டாக்கப்படுகிறது . அதாவது அவ்விடத்தில் எப்போதும் மின் 
னிறக்கத்தில் உள்ள ஓர் உள்ளிட மின்கலன் ( local cell ) அமை 
கிறது . 


இந்த உள்ளிட மின்கலனின் மின்னிறக்கத்துடன் ஊக்கப் 
பொருள் காரீய சல்ஃபேட்டாகவும் மாற்றப்படுகிறது . அதனால் 
உள்ளிட மின்கலனின் மின்னிறக்கத்தைத் தடங்கல் செய்கிறது . 
மின்கலன் பயன்படுத்தப்படாமலிருக்கும்போது ஏன் , 
மின்னிறக்கத்தில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவு ஏற்படுகிறது 
என்பதை இது விளக்குகிறது . 


தன் 


காரீயம் , ஆன்டிமோனி கலந்த கலவை உலோகத்தால் ஆன 
எதிர் மின்வாய் கிரிடும் , கடற்பஞ்சு போன்ற காரீயத்தால் ஆன 
எதிர் மின்வாய்த் தட்டும் இரண்டு மின்வாய்களாக 

உள்ளன . 
அவற்றினிடையே தன் மின்னிறக்கம் நடக்கும்படிச் செய்யக் 
கூடிய மின்னழுத்தம் உண்டாக்கப்படுகிறது . 


மிகுந்த சிரமத்துடன் நீக்கக்கூடிய உலோக மாசுகளும் மின் 
வாய்த் தட்டுகள் எந்த உலோகங்களிலிருந்து செய்யப்பட்டதோ 
அந்த உலோக் மாசுகளும் , மின்பகு திரவத்தில் உள்ள மாசுகளும் 
இயல்பான தன்மின்னிறக்கம் நடக்கக் காரணமாக உள்ளன . 
மின்கலனின் அடியில் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தி 
மேல் உள்ள மின்பகு திரவத்தின் அடர்த்தியைவிட எப்போதும் 


258 

சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 
சற்று அதிகமானது . இது தன்மின்னிறக்கம் நடக்க மற்றும் 
ஒரு காரணம் . 


மின்னழுத்தம் , மின்பகு திரவத்தின் அடர்த்தியைச் சார்ந்தி 
ருப்பதால் , மின்வாய்த் தட்டுகளின் மேல்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக் 
கும் இடையே ஒரு மின்னழுத்தம் உண்டாக்கப்படுகிறது . இது 
தன் மின்னிறக்கத்திற்கு வழி வகுக்கிறது . 


மின்கலனின் மூடியின் உள் பரப்பில் மின்பகு திரவம் ஒரு 
மெல்லிய ஏடுபோல் காணப்பட்டால் , அது இரு முனைகளுக்கும் 
இடையே ஒரு தொடர்புப் பாலமாக அமைகிறது . இதுவும் தன் 
மின்னிறக்கத்தை நடத்தலாம் . 


மிஃபோர் அல்லது மிப்ளாஸ்ட் ஆல் ஆன இடை 
யீட்டுப் பிரிவுகள் கொண்ட மின்கல அடுக்குகள் 30 நாள்களுக்கு 
உபயோகமற்ற நிலையிலிருந்தால் , அவற்றின் 10 மணி வீத 
மின்தேக்கு திறனில் 214 - க்கு மேற்படாத இயல்பான தன்மின் 
னிறக்கம் இருக்க வேண்டும் . 


அதிகமான தன்மின்னிறக்கத்திற்கான காரணங்களைக் காண 
லாம் . 


கவனக் குறைவான முறையில் மின்பகு திரவத்தால் மின் 
கலனை , நிரப்பும்போது , மின்னூட்டத்தின்போது வெளியேறும் 
வாயுவினால் மின்கலனின் வெளிப்புற பரப்பு , சிந்திய மின்பகு 
திரவத்தால் ஈரமாக்கப்படலாம் . இது தன்மின்னிறக்க வீதத்தை 
மிக அதிகமாக உயர்த்துகிறது . இந்தத் தன்மின்னிறக்க வீதம் 
சில நேரங்களில் மின்கல அடுக்கின் மின்தேக்கு திறனில் 5 முதல் 
10 விழுக்காடுக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு , ஆனால், 10 முதல் 
20 நாள்களில் மின்கல அடுக்கு மின்னிறக்கமடைந்து விடலாம் . 


இத்தகைய தன்மின்னிறக்கத்தை வோல்ட்மீட்டரால் கண்டு 
பிடிக்கலாம் ( படம் 68 ) . வோல்ட்மீட்டரின் ஒரு முனை மின்கல 
அடுக்கின் முனையுடனும், அடுத்த முனை மின்கல அடுக்கின் மீது 
சிந்திய மின்பகு திரவத்தின் (காணப்படும் பகுதியின் ) மீதும் 
வைக்கப்படுகிறது . வோல்ட் மீட்டர் முள் , 0 -விலிருந்து விலகினால் , 
அது தன் மின்னிறக்கத்திற்கான மின்னோட்டப் பாதை இருக்கிறது 
என்பதைக் காட்டுகிறது . 


மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 257 


வோல்ட்மீட்டர் பொருத்தப்பட்ட மோட்டார் காரில் உள்ள 
மின் கருவிகள் ஒற்றைக் கம்பி முறையில் (single wire system ) 
இணைக்கப்பட்டிருந்தால் , அந்த வோல்ட்மீட்டர் உதவிகொண்டு 
தன்மின்னிறக்கத்தைக் கண்டுபிடிக்கலாம் . இதைச்செய்ய , மின்கல 
அடுக்கின் 

சுமைகள் யாவும் சுவிட்ச் போடாத நிலையிலிருக்க 
வேண்டும் . தரை இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும் . வோல்ட் 
மீட்டர் முள் 0 - லிருந்து விலகினால் , மின்கல அடுக்கில் தன்மின் 
னிறக்கம் நடக்கிறது என்பதை அது காட்டுகிறது . 


படம் 68 
எளிதில் எடுத்துச் செல்லக் 
கூடிய வோல்ட்மீட்டரால் 
அதிகமான தன் மின்னிறக் 
கத்தைத் தீர்மானித்தல் . 


இத்தகைய தன்மின்னிறக்கத்தைத் தவிர்க்க , மின்கல அடுக் 
கின்மீது உள்ள மின்பகு திரவத்தை நீரால் கழுவி விடு . இதைவிடச் 
சிறந்தது சிந்தியுள்ள மின்பகு திரவத்தை நடு நிலைமையாக்கிப் 
பின்பு நீரால் கழுவி விடுவது . இவ்விரு வழகளிலும் கழுவிய 
பின் உலர்ந்த , சுத்தமான கந்தைத் துணியால் மின்கல அடுக்கின் 
மேற்பரப்பு சுத்தமாகத் துடைக்கப்படுகிறது . 10 விழுக்காடு 
நவச்சாரக் கரைசலில் சுத்தமான கந்தைத் துணியை நனைத்து , 
மின்கல அடுக்கின் மேற்பரப்பில் எங்கெங்கு மின்பகு திரவம் 
சிதறப்பட்டுள்ளதோ அந்த இடங்களை நன்கு துடைக்கச் சிதறிய 
மின்பகு திரவம் நடு நிலைமையாக்கப்பட்டுவிடும் . 


சோடாக் கரைசல் அல்லது நவச்சாரக் கரைசல் துணியிலி 
ருந்து மின்கலனுக்குள் போகாதபடி கவனமாகப் பார்த்துக் 
கொள்ளவேண்டும் . 

17 


258 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கந்தக அமிலம் சாதாரண சூழ் நிலை வெப்பநிலையில் மிகவும் 
மெதுவாக ஆவியாவதால் , அது மின்கல அடுக்கு மேற்பரப்பில் 
இருக்கச் செய்யும் என்பது ஞாபகத்தில் இருக்க வேண்டும் . 
ஆகையால் , சிதறிய மின்பகு திரவம் மின்கல அடுக்கின் மேற் 
பரப்பிலிருந்து எப்போதும் கட்டாயமாக நீக்கப்பட வேண்டும் . 


நீண்டகாலம் பயன்படுத்தப்படுகிற மின்கல அடுக்குகளின் 
நேர் மின்வாய்த் தட்டுகளின் அரிக்கப்பட்ட கிரிடுகளிலிருந்து 
ஆன்டிமோனி, எதிர் மின்வாய்த் தட்டுகளின் மேலுள்ள கடற் 
பஞ்சுபோன்ற காரீயத்திற்கு மாற்றப்பட்டிருக்கலாம் . இது அந்த 
மின்கல அடுக்குகளில் நடக்கும் தன்மின்னிறக்கத்திற்கான 
காரணமாக இருக்கலாம் . 


அட்டவணை 53 


காரீய - அமில மின்கலன் , மின்கல அடுக்குகளில் வரும் 
இடையூறுகளும் அவற்ற்றிகான பரிகாரங்களும் 


டையூறு 


காரணம் 


பரிகாரம் 


1. மின்கலன் 

1. நீண்ட காலம் 1. தட்டுகளை மாற்று . 
குறைந்த மின் 

உழைத்ததால் 
தேக்கு திற 

தட்டுகள்தேய்ந்து 
னோடு உள் 

போயின . 


ளது . 


2. நேர் மின்வாய்த் 2. குறிப்பிடத் தக்க 

தட்டுகளிலிருந்து அளவு உதிர்தல் 
ஊக்கப் பொருள் இருந்தால் , தட்டு 
கள் உதிர்தல் . 

களை மாற்று . உதிர் 
தல் குறைவாக 
இருந்தால் 

0.5 
முதல் 1 * 0 விழுக் 
காடு றைட்ரரக் 
ஸைல் 
சல்ஃபேட்டை , 
மின்பகு திரவத் 
துடன் சேர் . மின் 

திரவத்தின் 
அடர்த்தியைச்சரி 
பார் , மிக 
மாயிருந்தால் 
அதை குறை . 


அமீன் 


அதிக 


மின்கல அடுக்குகளில்வரும் இடையூறுகளும் ... பரிகாரங்களும் 259 


டையூறு 


காரணம் 


பரிகாரம் 


3 . 


முறையான குறை / 3 . 

நீண்ட கால அதி 
மின்னூட்டம் மின்னூட்ட சுற்று 
அல்லது 

நடத்து . 
னேற்பாடான 
சுற்றுகள் செய்யத் 
தவறியது . 


முன் 


4. மின்பகு 

மாசுபடல் . 


திரவம் 4. 


மின் கலன்களைக் 
கழுவி விட்டு 
மின்பகு 
வத்தை மாற்று . 


5 . 


5. 


சல்ஃபேட்டான 
தட்டுகள் . 


மின் தேக்கு 
திறனைத் திரும்பப் 
பெரும் மின்னூட் 
டங்கள் தருக . 
( சல்ஃபேட்டை 
நீக்கும் மின்னூட் 
டம் . ) 


8. மின்னோட்டக் 6 , மின்கலப் பாத்தி 

கசிவு . அதிகமான ரங்களைச் சரி பார் . 
தன்மின்னிறக்கம் . மின்கலன்களைச் 

சுத்தம் 

செய்து 
உலரச்செய் . 


7 . 


கிறது 


குறைந்த வெப்ப 7 . 

வெப்ப இழைப் 
நிலையில் உபயோ 

பைக் குறைக்க 
கப் படுத்தப் படு 

மின்கல 
கைப் பின் 

தங் 
செய் . மின் 

திரவத்தின் 
அடர்த்தியைச் 
சற்று அதிகமாக்கு . 


2. மின் அழுத்த 
மில்லை அல்லது 
மின்கலன் 
முனைகளில் 
நடை முறை 
யில் மின் 
அழுத்தமில்லை . 


குறுக்குச் சுற்று , 
அதிகமாக 

மின் 
னோட்டக் கசிவு,, 
சல்ஃபேட் ஆதல் . 


மின்கலனைக் கழுவி 
குறுக்குச் சுற்றை 
நீக்குமின்கலனைக் 
கழுவி சுத்தம் 
செய்து உலரவை . 
சல்ஃபேட்டைக் 
குறைக்கும் மின் 
னூட்டம் நடத்து . 


200 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இடையூறு 


காரணம் 


பரிகாரம் 


3. மின்னூட்டத் 
தின் போது 
இயற்கைக்கு 
விரோதமான 
வெப்ப நிலையில் 
உயர்வு . 


அதிகமான 1. மின்னூட்டத்தை 
மின்னூட்ட மின் நிறுத்தி , மின் 
னோட்டம் . 

னூட்டமின்னோட் 
டத்தைக் குறை .. 


2 . 


மின் கலனில் 2. குறுக்குச் சுற்றை 
குறுக்குச் சுற்று . 

நீக்கு . 
3. அதிகமாக சல் 3. சல்ஃபேட்டை 
ஃபேட்டான நிலை : நீக்கும் மின்னூட் 

டம் நடத்து . 
4. மின்பகு திரவத் ஊக்கப் பொருள் 

கழுவி வண்டலை 
தின் நிறம் உதிர்தல் , 

நீக்கு . இயல்பான 
இயற்கைக்கு 

மின்னோட்டத்தில் 
விரோதமாக 

மின்னூட்டம் , 
உள்ளது . அதிக 

மின்னிறக்கம் 
மான வண்டல் 

செய் . 
மின்கலனில் 


உள்ளது . 


5. மின்னூட்ட | மின்கலனில் 

மி ன் க 

ல னை க் 
இறுதியில் மின் குறுக்குச் சுற்று . 

கழுவு . தட்டுகள் 
பகு திரவத்தின் 

அல்லது 

இடை 

யீட்டுப் பிரிவுகளை 
குறைவு . வாயு 

மாற்று . 
வெளியேற்றம் 
காணப்பட 
வில்லை . 
6. அகாலத்தில் 

சல்ஃபேட் ஆதல் . 

1 . சல்ஃபேட்டை 
இயற்கைக்கு 

நீக்கும் மின்னூட் 
விரோதமாக 

டம் நடத்து . 
மின்னூட்டத் 
தின் போது 2. அதிகமான மின் 2. இயல்பான மின் 
வாயு வெளி 

மின் 

னோட்டத்திற்கு 
யேறுதல் னோட்டம் . 

மாற்று . 
3. மிகக் குறைந்த 3. மின்கல அடுக்கை 

வெப்ப நிலையில் வெதுவெதுப் 
மின்னூட்டம் பாக்கு . 
நடப்பது . 


னூட்ட 


மன்கல அடுக்குகளில்வரும் இடையூறுகளும் ... பரிகாரங்களும் 261 


இடையூறு 

| காரணம் 

பரிகாரம் 
7. மின்னிறக்கத் 

அசுத்தமான மின் மின்பகு திரவத்தை 
தின் போது பகு திரவழ் . 

மாற்று . 
அதிகமான 
வாயு வெளியே 
றுதல் . 
8. தட்டுகளின் 1 . சல்ஃபேட்டா 1. சல்ஃபேட்டை 
இயற்கைக்கு தல் . 

நீக்கும் மின்னூட் 
விரோத மான 

டம் நடத்து . 
நிறம் அவற் 
றின்மீது உள்ள 2. மின்பகு 

திரவம் 2. முதலில் மின் 
வெள்ளைப் புள் மாசு படுதல் . கலனைக்கழுவிவிட்டு 
ளிகள் தட்டு 

மின்பகு திரவத்தை 
களின் மேல் 

மாற்று . 
பகுதியில் வெள் 
ளைப் புள்ளிகள் . 3. மின்பகு 

திரவம் 3. இயல்பான மட்ட 
குறைந்த மட்ட அளவுக்கு மின்பகு 

அளவில் உள்ளது திரவத்தைஉயர்த்து 
9. நேர் மின்வாய்த் 1. நீண்ட கால அதி 1. அதி மின்னூட்டத் 
தட்டுகள் அழிக் மின் 

தைத் தவிர்க்க மின் 
கப் பட்டுள் 

னூட்ட வீதத்தைச் 

சரிபடுத்து . 
2. மின்பகு திரவம் 2. மின்கலனைக் 
மாசுபடல் , 

கழுவி , மின்பகு 
திரவத்தை மாற்று . 


எனூட்டங்கள் 


ளன . 


க ழு வி 


மாசு 


8 , அபரிமிதமான 

3. மின்பகு 

திரவம் 
நீண்ட கால நேர் 

மின்வாய்த் 
உழைப்பு . 

தட்டுகள் இரண்டை 
யும் மாற்று . பழுது 
பட்ட 

இடை யீட் 
டுப் பிரிவுகளை 

மாற்று . 
10. காற்றும் மின் மின்பகு திரவம்குளோ மின்பகுதிரவத்தைச் 
பகு திரவமும் 

ரைடுகளால் சரி பார் . 
சேரும் இடத் 

அல்லது அமிலங் மின்பகு திரவத்தை 
தில் முனைகள் 
களால் 

மாற்று . 
உள்ள தட்டு 

அடைந்துள்ளது . 
கள் கோப்பிடப் 

பட்ட நிலை. 
11 , மரத்தால் ஆன அதிகமான நேர் மின்வாய்த் 

தட்டு 
அல்லது ஆஸ் நீண்டநேரஉழை கள் நல்ல நிலையி 
போ போர்டால் 

ப்பு . 

வலுவான லிருந்தால் இடை 
ஆன அல்லது அதிர்ச்சிகளுக்கு யீட்டுப் பிரிவுகளை 
கண்ணாடிஃபை ஆளாக்கப் பட்ட 

யும் மின்பகு திர 
பரால் ஆன நிலை . 

வத்தையும் மாற்று . 
இடையீட்டுப் 
பிரிவுகள் அழிக் 
கப்பட்டுள்ளன . 


262 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கல அடுக்குகளைப் பராமரிப்போர் அவற்றை உபயோகப் 
படுத்தும்போது , அவற்றில் ஏற்படும் இடையூறுகளைக் கையாளு 
வதற்கு வழிகாட்டியாச ஓர் அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது 
( அட்டவணை 53 ) . காரீய - அமில மின்கலன்களில் ஏற்படும் 
முக்கிய இடையூறுகளும் , அவற்றை நீக்கும் வழியும் இந்த 
அட்டவணபில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


46. கார மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் அவற்றிற்கான 

பரிகாரங்களும் 


மின்தேக்கு திறன் இழப்பு 

ஒரு மின்கலனில் எந்தவிதக் குறைபாடு இருந்தாலும் , அது 
மின்தேக்கு திறனில் குறைவைச் சாதாரணமாகக் கொண்டுவரும் . 
கார மின்கலன்களை மின்தேக்கு திறன் இழக்கும்படிச் செய்யும் 
காரணங்கள் 

பலவிதமானவை . சாதாரணமாகச் சந்திக்கப்படும் 
காரணங்கள் : மின்பகு திரவத்தில் பொட்டாஷியம் கார்பனேட் 
குவிந்து விடுதல் , பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு மின்பகு 
திரவம் மாற்றப்படாமல் நீண்டகால இயக்கம் , முறையான குறை 
மின்னூட்டம் , சிறிய மின்னோட்டத்தில் நீண்ட மின்னிறக்கங்கள் , 
குறுக்குச் சுற்றுகள் , மின்னோட்டக் கசிவு , மின்பகு திரவத்திற்குத் 
தீமை பயக்கக்கூடிய மாசுப் பொருள்கள் அதில் கலந்து விடுதல் . 


மின்பகு திரவத்தில் பொட்டாஷியம் கார்பனேட் 
தால் அல்லது மின்பகு திரவம் மாசுபட்டிருந்தால் , மின்கலன் 
பழைய மின்பகு திரவத்திற்குப் பதில் புதிய மின்பகு திரவத்தால் 
நிரப்பப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது . இவ் 
வாறுமின்பகு திரவம் மின்கலனில் மாற்றப்பட்ட பிறகும் மின்கலன் 
தனது மின்தேக்கு திறனைத் திரும்பப் பெறாவிட்டால் , தீமை 
பயக்கக்கூடிய மாசுப்பொருள்கள் ஊக்கப்பொருள்களில் ஊடுருவி , 
தனி ‘ கால்வானிக் ( galvanic ) ஜோடிகள் அமைந்து விட்டன 
என்பதற்கு இது ஓர் அறிகுறி , 


4 


மாசு 


மின்பகு திரவத்தில் உப்புகள் படியும்போதும் , மின்பகு திரவம் 

அடையும்போதும் குறுக்குச் சுற்றுகளும் மின்னோட்டக் 
கசிவும் நடைபெறுகின்றன . இவற்றைத் தவிர்க்க மின்கலப் பாத் 
திரங்களும் , மின்கல அடுக்குப் பெட்டிகளும் சுத்தமாகவும் , தக்க 
நிலையிலும் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் . 


மின்சல அடுக்குகளில்வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 288 


பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு மின்பகு திரவமாக உப 
யோகப்படுத்தப்படும் சில நிக்கல் - காட்மியம் மின்கலன்களின் 
மின்தேக்கு திறனை இந்த மின்பகு திரவத்திற்குப் பதிலாகக் கூட்டு 
வகை மின்பகு திரவத்தை உபயோகித்து ( புதிப்பிக்கும் மின்பகு 
திரவமென அழைக்கப்படும் பொட்டாஷியம் - லித்தியம் மின்பகு 
திரவம் ) திரும்பப் பெறச் செய்யலாம் . 1,210 முதல் 1,220 கி.கி. / 
க.மீ. அடர்த்தியுள்ள பொட்டாஷியம் கரைசலுடன் ஒரு லிட்ட 
ருக்கு 60 கிராம் வீதத்தில் லித்தியம் ஹைட்ராக்ஸைடு கலக்கப் 
பட்டதே இந்த மின்பகு திரவம் . 1,210 கி.கி. / க.மீ . அடர்த்தியில் 
தயாரித்து வைக்கப்பட்டுள்ள பொட்டாஷியம் - லித்தியம் மின்பகு 
திரவத்தையும் இதற்கு உபயோகப்படுத்தலாம் . 


ஒரு மின்கலனில் இயந்திரப் பழுதுகள் , குறுக்குச் சுற்றுகள் 
அல்லது ஒழுகும் பாத்திரங்கள் அதாவது பழுது பார்க்க இயலாத 
இடையூறுகள் இல்லாதபோது , மின்பகு திரவ மாற்றத்தால் அந்த 
மின்கலன் முழு மின்தேக்கு திறனையும் பெறும்படிச் செய்ய 
முடியும் . 


மின்தேக்கு திறனைத் திரும்பப் பெறத் தகுதியாக உள்ள மின் 
கலன்களின் வெளிப்புறத்தை முதலில் வெந்நீரால் கழுவி , பின்பு 
காய்ச்சி வடி நீரால் நிரப்பி , 15 முதல் 20 செ . வெப்பநிலையில் 
அவை 24 மணிநேரம் வைக்கப்படவேண்டும் . தொடர்ந்து அவை 
நன்கு கழுவப்பட வேண்டும் . புதுப்பிக்கும் வகை மின்பகு திரவத் 
தால் அவை நிரப்பப்பட்டு இயல்பான மின்னோட்ட மதிப்பில் மின் 
னூட்டம் செய்யப்பட வேண்டும் . மின்னூட்டம் ஆரம்பமான 
வுடன் ( அதாவது 2 அல்லது 3 நிமிடங்களில் ) ஒவ்வொரு மின் 
கலனின் மின்னழுத்தமும் சரிபார்க்கப்படவேண்டும் . 0-2வோ..க்கு 
அதிகமான மின்னழுத்தம் காட்டும் 

மின்கலன்கள் குறுக்குச் 
சுற்றுகள் இல்லாதவை . அவற்றில் தொடர்ந்து மின்னூட்டம் 
நடத்தலாம் . 


எந்த மின்கலனாவது 0-2 வோ . - க்குக் குறைவான மின்ன 
ழுத்தம் காட்டினால் , அதில் குறுக்குச் சுற்றுகள் உள்ளன என்று 
பொருள் . ஆகையால் , அத்தகைய மின்கலன் அதனுடைய மின் 
தேக்குத் திறனைத் திரும்பப் பெற முடியாது . ஆகையால் , அந்த 
மின்கலன் மின் சுற்றிலிருந்து நீக்கப்பட வேண்டும் . 

மின்கலன்களுக்கு மூன்று மின்னூட்டச் சுற்றுகள் தரப்பட 
வேண்டும் என்று பாந்துரைக்கப்படுகிறது . முதலிரண்டு சுற்று 


964 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


களில் இயல்பான மின்னோட்ட வீதத்தில் 12 மணி நேரம் மின் 
னூட்டம் செய்யப்படுகிறது . 3 மணி வீத மின்னோட்டத்தில் மின் 
னிறக்கம் 4 மணி நேரம் செய்யப்படுகிறது . மூன்றாவது சுற்றில் 
இயல்பான மின்னோட்ட வீதத்தில் 12 மணி தேரம் மின்னூட்டம் 
செய்யப்பட்டு , தொடர்ந்து 8 மணி வீத மின்னோட்டத்தில் மின் 
னிறக்கம் செய்யப்படுகிறது . 


புதுப்பிக்கும் மின்பகு திரவம் மின்கலனில் உபயோகப்படுத் 
தப்படும்போது அது தனது மின்தேக்கு திறனைச் சீராகத்தான் 
அடையும் என்பது எண்ணத்திலிருக்க வேண்டும் . 


மூன்றாவது சுற்றில் செய்யப்படும் பரிசோதனை மின்னிறக்கத் 
தின்போது ஒரு மணிக்கு ஒரு தரம் மின்கலன்களின் மின் 
னழுத்தம் அளக்கப்பட வேண்டும் . இந்த மின்னிறக்கத்தின்போது 
கிடைக்கும் விவரங்களும் மின்கலன்கள் அடைந்த மின்தேக்கு 
திறனை அறிய உதவும் , வரையறை செய்யப்பட்ட மின்தேக்கு 
திறனில் 75 % அதிகமாக மின்தேக்கு திறனைத் தரும் மின்கலன் 
கள் மின்கல அடுக்குகளில் இணைக்கத் தகுதியானவை . 


புதுப்பிக்கும் நேரத்தில் , ஏறக்குறைய , ஒரே விதப் பண்புகளைக் 
காட்டும் மின்கலன்கள் மின்கல அடுக்குகளில் இணைக்கப்படுகின் 
றன . அத்தகைய மின்கல அடுக்குகளுக்கு 5 சுற்றுகள் மின்னூட் 
டம் , மின்னிறக்கம் ஆன பின்பு அவை உபயோகப்படுத்தப்பட 
லாம் . இந்தச் சுற்றுகளில் மின்கல அடுக்குகள் இயல்பான வீத 
மின்னோட்டத்தில் 12 மணி நேரம் மின்னூட்டம் செய்யப்பட்டு , 
ஒரு கலனின் 

மின்னழுத்தம் 1.10 வோ.- க்கு வரும் வரை 
மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன . 


அதிகமான தன்மின்னிறக்கம் 


இயங்கும் கார மின்கலன்கள் இயல்பாகவே தன்மின்னிறக் 
கத்திற்கு ஆட்படுத்தப்படும் . 


ஒரு மாதத்தில் நிக்கல் - காட்மியம் மின்கலன் 10 முதல் 20 
விழுக்காடும் , நிக்கல் -இரும்பு மின்கலன் 40 முதல் 80 விழுக் 
காடும் தன்மின்னிறக்கத்தை அனுபவிக்கின்றன . 


இன்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் ... பரிகாரங்களும் 265 


கார மின்கலன்களில் உள்ள தனிப்பட்ட அம்சம் , அவற்றின் 
தன்மின்னிறக்கம் வர வரக் குறைந்துகொண்டு போகிறது என்பது 
தான் . நல்ல நிலையில் உள்ள எந்த மின்கலனும் முழுவதும் தன் 
மின்னிறக்கம் ஆகாது என்பது இதன் பொருள் . 


தன்மின்னிறக்கத்திற்கான அறிகுறிகள் ஏதாவது கவனிக்கப் 
பட்டால் , மின்பகு திரவத்தின் சுத்தத்தையும் , குறுக்கு மின்சுற்று 
களையும் அல்லது மின்னோட்டக் கசிவையும் சரிபார்க்க வேண்டி 
யது அவசியம் . 


மின்னூட்டத்தின்போது மெதுவாக மின்னூட்டம் பெறுதலும் , 
மின்னிறக்கத்தின்போது விரைவாக மின்னழுத்தம் குறைவதும் 
தன்மின்னிறக்கத்தின் அறிகுறிகள் . 


அதிகமான தன்மின்னிறக்கம் காட்டும் சில மின்கலன்கள் 
சீராக்கப்பட இணங்கலாம் . இவற்றிற்கு மின்பகு திரவம் மாற்றப் 
படுகிறது . சுற்றுகளால் மின்தேக்கு திறனை அவை திரும்பப் 
பெறுகின்றன . 
தன்மின்னிறக்கம் அதிகமாவதற்குப் 

காரணங்கள் 
அவற்றில் பல சாதாரணமாக நீக்கப்பட முடியாதவை . 
எனவே , அதிக தன்மின்னிறக்கம் உள்ள மின்கலன்கள் பழுது 
பார்ப்பதற்குக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி . 


பல 


உள்ளன . 


மின்கலப் பாத்திரத்தில் உள்ள இடையூறுகளும் அவற்றிற்கான பரி 

காரமும் 

கார மின்கலப் பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் 
போது , குற்றமுள்ள துளை அடைப்பானால் சில சமயங்களில் 
பருமனாகலாம் . இவ்வாறு பருமனாவதைத் தவிர்க்க , இரப்பரால் 
ஆன துளை அடைப்பானை ஒரு குத்தூசியால் கவனமாகத் துளைக்க 
வேண்டும் . இதன் வழியாக உள்ளே சேர்ந்திருக்கும் வாயு வெளி 
யேறும் . வாயு வெளியேற்றப் பட்ட பிறகு மின்கலனின் சுவர்கள் 
இயல்பான நிலைக்கு வருவதில்லை . இயல்பான வீத மின்னோட் 
டத்தில் மின்கலன் மின்னிறக்கம் செய்யப்படுகிறது . பின்பு மின் 
பகு திரவம் வெளியே ஊற்றப்படுகிறது . மின்கலன் இரு மரப் 
பலகைகளுக்கு இடையே வைத்து , ஒரு பிடிப்பியின் ( vice ) உதவி 
யால் மின்கலப் பாத்திரத்தின் சுவர்களை நேராக்க , 

அவை 
அமுக்கப்படுகின்றன . இதன்பின் மின்கலன் எப்போதும்போல் 
மின்னூட்டம் செய்யப்படலாம் . மின்கலப் பாத்திரம் பருமனாவ 
தால் , மின்கலன்களின் உள் குறுக்குச் சுற்று நடைபெறலாம் . 


288 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கலப் பாத்திரத்தில் ஏதாவது கசிவு தென்பட்டால் 
அது முதலில் அடிப்பாகத்தின் ஓரங்களிலும் , பக்கச் சுவர்களின் 
அடிப்பாகத்திலுந்தான் சாதாரணமாக முதலில் தெரியும் . சிறு 
துவாரங்கள் ஆக்ஸி - அசெட்டிலின் கொண்டு எஃகு ஃபில்லர் 
( filler ) கம்பியால் பற்றவைப்புச் செய்யப்படலாம் ; அல்லது காட் 
மியம் வைத்துப் பற்றவைக்கப்படலாம் . கசிவுகளைத் தவிர்க்க 
முதலில் மின்கலனில் மின்பகு திரவம் முழுதும் எடுக்கப்பட்டு , 
கந்தைத் துணியால் ஈரமில்லாமல் துடைக்கப்படுகிறது . வெல்டிங் 
அல்லது பற்றவைக்க வேண்டிய இடம் சாணைக்கல்லால் அல்லது 
அரத்தால் பளிச்சென்று இருக்கும்படி சுத்தம் செய்யப்படுகிறது . 
சுத்தம் செய்யப்பட்ட இடம் சூட்டுக்கோலால் அல்லது எரிப்பா 
னால் 60 முதல் 80 ° செ . வெப்ப நிலைக்குச் சூடாக்கப்பட்டு , அந்தத் 
துவாரம் பற்றவைப்பால் மூடப்படுகிறது ; அல்லது காட்மியத்தால் 
பற்றவைக்கப்படுகிறது . பற்றவைக்கும் போது சுத்தம் செய்யப் 
பட்ட பகுதி துத்தநாகக் குளோரைடு கரைசல் என்ற இளக்கி 
யால் முதலில் பூசப்பட்டு , பின்பு சிறிதளவு காட்மியம் சூட்டுக் 
கோலால் எடுக்கப்பட்டு , சாதாரண ஈயப் பற்றவைப்பு போல் அந்த 
இடத்தில் வைக்கப்படுகிறது . 


பழுது பார்க்கப்பட்ட மின்கலன்கள் 1,230 கி.கி. / க.மீ . 
அடர்த்தியுள்ள மின்பகு திரவத்தால் நிரப்பப்பட்டு , ஒன்று 
அல்லது இரண்டு பயிற்சிச் சுற்றுகளுக்கு ஆளாக்கப்படுகின்றன . 
பின்பு அவை இயல்பான வீத மின்னோட்டத்தில் மின்னூட்டம் 
செய்யப்பட்டு உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


மின்பகு திரவம் மாசு அடைந்ததாலும் , மின்கலனில் உள்ள குறுக்குச் 

சுற்றுகளாலும் வாயு வெளியேறுதல் 


மின்கல அடுக்குகள் இயங்கும்போது , கார மின்கலன்களி 
லிருந்து இரண்டு வெவ்வேறு வகை வாயு வெளியேற்ற இடையூறு 
களைச் சந்திக்கலாம் . 


முதல் வகை : இயங்காத மின்கலனிலிருந்து இயற்கைக்கு 
மாறுபட்ட வகையில் வாயு வெளியேறுதல் . 


இரண்டாவது வகை : மின்னூட்டத்தின்போது மின்கல அடுக் 
கில் உள்ள மின்கலன்கள் ஒன்றைத் தவிர , மற்றவை எல்லாம் 
வாயு வெளியேற்றம் செய்துகொண்டிருக்கும்போது , அந்த ஒரு 
மின்கலனில் மட்டும் வாயு வெளியேற்றம் நடைடபெறாத நிலை . 


மின் 
மின்கல அடுக்குகளில் வரும் இடையூறுகளும் .. பரிகாரங்களும் 287 


தீமை பயக்கக்கூடிய மாசுகள் மின்பகு திரவத்தையடைந்து 
அங்கிருந்து மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப்பொருள்களின் 
உள் சென்றுவிட்டதால் இயங்காத மின்கலனிலிருந்து இயற் 
கைக்கு மாறுபட்ட வகையில் வாயு வெளியேறுகிறது . அத்தகைய 
மின்கலனுக்குப் பரிபூரண பழுது பார்த்தல் தேவைப்படுகிறது . 

மின்னூட்டத்தின்போது ஒரு மின்கலனிலிருந்து வாயு வெளி 
யேறாவிட்டால் , அதற்கான காரணங்கள் குறுக்குச் சுற்றாகவோ , 

அதிகமான ஆழ்ந்த மின்னிறக்கமாகவோ இருக்கலாம் . 
மின்கலனின் உள்ளிருக்கும் குறுக்குச் சுற்றுகளை நீக்குவது அவ் 
வளவு எளிதான காரியமல்ல . சில சமயங்களில் அவற்றை நீக்க 
முடியாது . சாதாரணமாகக் கலனின் உள் ஏற்படும் குறுக்குச் 
சுற்றுகளுக்கான காரணங்கள் கீழ்க்கண்டவற்றில் ஒன்றாக இருக்க 
லாம் : ( 1 ) இரு தட்டுகளுக்கு இடையே ஊக்கப் பொருள்கள் 
சேர்ந்துவிடுதல் , ( 2 ) தனித்த குழிகள் மிக அதிகமாக உப்பி 
விடுதல் ; ( 3 ) ஒரு குழி வெடித்துவிடுதல் . தட்டுகளுக்கு இடையே 

ள்ள வண்டலைச் சுலபமாகக் காய்ச்சி வடி நீரால் கழுவி எடுத்து 
விடலாம் . கழுவும்போது மின் கலனை நன்கு குலுக்க வேண்டும் . 
குழிகள் உப்பிய காரணத்தால் குறுக்குச் சுற்று ஏற்பட்டிருந்தால் . 
கழுவுவது உதவி செய்யாது . அத்தகைய மின்கலன்கள் மாற்றப்பட 
வேண்டும் . சிலவற்றில் கழுவுதல் பயன்படாதபோது அந்தக் 
கல்னை அடுத்த கலன்களுடன் இணைத்துள்ள இணைப்பிலிருந்து 
நீக்கி , அதைத் தனியாக்கினால் குறை நீக்கப்படலாம் . தட்டுகளின் 
தொகுதிகள் மின்கலனின் மூடியுடன் இணைக்கப்பட்டுள்ள முனை 
யில் உள்ள திருகிகளைத் திருகி நன்கு தளர்த்திவிட்டு , அம்முனை 
மர அல்லது காரீயச் சுத்தியலால் மெல்லத் தட்டப்படுகிறது 
மின் கலனின் அடியில் உள்ள காலியிடம் முழுவதும் நிறையும்படி 
தட்டுகள் இறக்கப்படுகின்றன . தொடர்ந்து தளர்த்திய திருகிகளை 
நன்கு இறுக்கமாகத் திருகி , தட்டுகள் முன்னிருந்த நிலைக்குக் 
கொண்டுவரப்படுகின்றன . குறுக்குச் சுற்று நீக்கப்பட்டிருந்தால் , 
மின்கல அடுக்குடன் இணைத்து மேற்கொண்டு அது பயன்படுத் 
தப்படலாம் . 


அடுத்தடுத்துள்ள மின்கலன்களுக்கு இடையே உள்ள காப்பு ( insulation ) 

கலைக்கப்படுதலும் , பழுதான மின்கலன்களை மாற்றுதலும் 

சில சமயங்களில் மின்கலன்கள் தனித்தனியாக இயல்பான 
முறையில் இயங்கும் . ஆனால் மின்கல அடுக்கு முழு மின்தேக்கு 
திறனைக் கொடுக்காது . இந்தத தொந்தரவுக்கான காரணங்களில் 

கலன்கள் ஒன்றுக்கொன்று நன்கு காப் பிடப்படாததும் 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கல அடுக்குப் பெட்டியிலிருந்து அவை காப்பிடப்படாததும் 
ஆகும் . தூசி , உப்புகள் , ஈரம் ஆகியவற்றால் மூடப்படும் பகுதிகள் 
வழியாக மின்னோட்டம் கசியலாம் . இதற்குச் சுலபமான பரிகாரம் 
உண்டு : மின்கலன்களின் புறப் பரப்புகளை நன்கு துடைத்து 
உலரச் செய்தல் . இவ் வழி போதுமானதாக இல்லாவிடில் தூசி 
மின்கலன்களுக்கு இடையேயும் , மரப்பெட்டியின் உட்புறமும் 
சென்று விட்டது என்று பொருள் . ஆகையால் , மின்கல அடுக் 
கைக் கழற்றிவிட்டு , எல்லாப் பாகங்களையும் நன்கு - துடைத்து 
விட்டு , பிறகு மின்கல அடுக்கு இணைக்கப்படுகிறது . 


காரத் துவக்க வகை மின்கல அடுக்குகளைப் பிரித்து எடுக்கும் 
போது மின் இணைப்புகளை மட்டும் பிரிக்காமல் விட்டுவிட்டு , மின் 
கலன்களை எடுக்கத் தேவையான திருகிகள் மட்டும் திருகி எடுக் 
கப்படுகின்றன . பின்பு மரப்பாகங்கள் , சட்டங்கள் , உலோகப் 
பகுதிகள் யாவும் நன்கு கழுவிக் காய வைக்கப்படுகின்றன . வார் 
னிஷ் இவற்றிற்குப் பூசப்படுகிறது . கெட்டுப்போன மின்கலன்கள் 
ஏதாவது இருந்தால் , அவை மாற்றப்படுகின்றன . மின்கல அடுக்கு 
பிறகு இணைக்கப்படுகிறது . உபயோகத்திற்கு அனுப்பப்படுமுன் , 
அதிக மின்னோட்டத்தில் மின்னூட்டம் கொடுக்கப்படுகிறது . 


கார 

மின்கலன்களுக்கே உரித்தான இடையூறுகளும் 
அவற்றிற்கான பரிகாரங்களும் அட்டவணை 54 - ல் கொடுக்கப்படு 


கின்றன . 


அட்டவணை 54 


கார மின்கலன்களின் இடையூறுகளும் அவற்றிற்குப் பரிகாரங்களும் 


இடையூறு 


| 


காரணம் 


| 


பரிகாரம் 


. 


பு துப்பி , 


மாசு 


மின்கலன் 1. மின்பகு திரவம் 1.மின்பகுதிரவத்தைப் 
குறைந்த மின் கார்பனேட்டுகளால் 

அடைப் 
தேக்கு திறனைக் 

படுத்தப்பட் பான்களையும் , ஆவி 
காட்டுகிறது . டன . 

தடுப்பு களையும் சரி 
பார் . அதிகரிக்கப் 
பட்டமின்னோட்டத் 
தால் மின்னூட்டம் 
செய்க . 


2. மின்பகு திரவத் 2. மின்பகு திரவத்தை 
தின் அடர்த்தி புதுப்பி , அடர்த் 
குறைவு . 

தியை வரையறுக் 
கப்பட்ட அளவுக் 
குக் கொண்டு வா . 
அதிகரிக்கப்பட்ட 
மின்னோட்டத்தால் 
மின்னூட்டம் செய்க . 


3. மின்பகு திரவம் 3. மின்பகு திரவ மட் 
குறைந்த மட்டத் 

டத்தை உயர்த்து . 
தில் இருப்பது தட்டு 

அதன் அடர்த்தி 
களின் மேல் பகுதி யைத் தேவையான 
மின்பகு திரவத்தால் அளவுக்குகொண்டு 
மூடப்படாமல்காற்று வா . 

அதிகரிக்கப் 
வெளிக்குத் திறந் பட்ட மின்னோட் 
திருப்பது . 

டத்தால் மின் 

னூட்டம் செய்க . 
4. குறைந்த மின் 4. அதிக மின்னோட் 
னோட்டத்தில் முறை டத்தில் மின்னூட் 
யான ஆழ்ந்த மின் டழ் செய்க . பயிற்சி 
னிறக்கம் . 

சுற்றுகள் 

கொடுக் 
கப்பட வேண்டும் . 


யான 


5. மின்னூட்டச் சுற் 5 . மின்னூட்ட , மின் 
றில் உள்ள மின்னோ னிறக்கச் சுற்றுகளை 
ட்டக் கசிவால்முறை 

நடத்துக . அம்மீட் 

டர் அளவுகளைச் சரி 
னூட்டம் . மின்னூட் பார்க்க . மின்னோட் 
டச்சுற்றிலுள்ள அம் 

கசிவுக்கான 
மீட்டர் தவறான காரணம் 

கண்டு 
அளவு காட்டுதல் . அதை நீக்குக . 


குறை மின் 


270 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இடையூறு 


காரணம் 


| 


பாகாரம் 


6. தனித்தனி மின் 6. சோதனைமின்னிறக் 
கலன்களில் உள்ள 

கம் நடத்திக் குறை 
குறைகளால் அவற் யுடைய மின்கலன் 
றில் ஆழ்த்த மின் 

களை நீக்குக . 
னிறக்கங்கள் . 
2. மிதமிஞ்சிய தன் அதிகமாக 

வண்டல் மின்கலன்களைக்கழுவி 
மின்னிறக்கம் படிந்திருப்பது தட்டு மின்பகுதிரவத்தைப் 
கள் பருத்திருப்பது 

புதுப்பி , மின்கலன் 
சுவர்கள் கூனுவது 

களுக்கு இடையே 
ஆகியவற்றால் ஏற் உள்ள காப்பினைச் 
படும் குறுக்குச் சோதித்துப் பார் . 
சுற்று அல்லது மின் 

தூசி 

தும்புகளைத் 
னோட்டக் கசிவு . 

துடைத்துவை . 
தங்களுடைய 
அசல் பருமனையும் 
அளவினை யும் 
இழந்த தட்டுகளுக் 

குபபரிகாரம் இல்லை . 
3. இயற்கைக்கு மாறு 1. குறுக்குச்சுற்று . 1. மேலே உள்ள விப 
பட்டமின் அழுத்தம் 

ரம் 2 - ஐப் பார் . 
திறந்த மின்சுற்றில் 
குறைந்த அளவு , 2. மின்னோட்டக் 2. மின் இணைப்புதரும் 
மின்னூட்டத்தின் கசிவு. குறைபாடான இணைப்புகளை சுத் 
போது அதிக அளவு 

மின் இணைப்புகள் . தம் செய்து , முனை 
மின்னிறக்கத்தின் 

யில் உள்ள திருகி 
போது குறைந்த 

களை இறுக்கமாகத் 
அளவுமின்னூட்டம் 

திருகு . 
மின்னிறக்கம்இண் . மின்கலத்தின் 3. மேலே 

உள்ள 
டின் போதும் குறை 

அடியில் அதிகமாக விபரம் 2 - ஐப்பார் . 
ந்த அளவு . 

வண்டல் படிந்து 
அதனால் குறுக்குச் 
சுற்று . 


4. வாயு வெளியேற் 1. மிதமிஞ்சிய மின் 1. இயல்பான மதிப் 
றம் இயல்பான தாக னோட்டம் . 

புள்ள மின்னோட்ட 
இருப்பதில்லை . 

த்தை உபயோகி . 
( அ ) மின்னூட்டத்தின் 2. மின்பகு திரவத் 2.மின்பகுதிரவத்தைப் 
போதும் மின்னிறக் தில் மாசுகள் . 

புதுப்பி , அதிகப்படி 
கத்தின்போதும் மித 

யானமின்னோட்டத் 
மிஞ்சிய வாயுவெளி 

தால் மின்னூட்டம் 
யேற்றம் 

செய் . 


( ஆ ) .சில மின்கலன் 3. குறுக்குச் சுற்று . 
களில் வாயு வெளி 
பேற்றம் இல்லா 
திருப்பது . 


3. மேலே உள்ன 
விவரம் 2 - ஐப்பார் . 


மின்கல அடுக்குகளில்வரும் இடையூறுகளும் ...பரிகாரங்களும் 271 


இடையூறு 


காரணம் 


பரிகாரம் 


5. முனைகளுக்கு அரு 1. மின்பகு திரவ மட் 1. இயல்பான மட்டத் 
கில் விரைவாகக் டம் மிக அதிகம் . திற்குமின்பகு திரவ 
கார்பனேட்டுகள் 

தைக் கொண்டு 
உருவாதல் . 

வா . 


2. முனைகளுக்கு அரு 2. “ கிளான்டுகளை ” 
கில் உள்ள பழுதான 

( glands ) சரி பார்த்து 
ஆவி தடுப்புகள் . கீழேயுள்ள திருகு 

களை 

இறுக்கப்படு 

த்து . 
3. மிதமிஞ்சிய மின் 3. தேவைப்பட்ட 
பகு திரவத்தின் அளவுக்குச் சரி 
அடர்த்தி . 

செய் . 
3. மின்கலப் பாத்திரத் 1. பழுதடைந்த துளை 1. வால்வின் 

பாகங் 
தின் சுவர்கள் அடைப்பான்கள் களைப் 

பழுதுபார் 
பருத்து விடுதல் . அல்லது வால்வு அல்லது மாற்று . 

கள் . 


2. அடைப்பான்களை 2. அடைப்பான்களை 
எடுக்காமல் 

மின் எடுத்துவிட்டு மின் 
| னூட்டம் செய்தல் , னூட்டம் செய்க . 

மின்கலனை 0.8.1.0 
வோ , மின்னிறக்கம் 
செய்து மின்பகு திர 
வத்தைக் கொட்டி 
விட்டு , கலனைப் 
பிடிப்பியில் 2 பல 
கைகளுக்கு இடை 
யே அதை வைத்து 
அமுக்கி அவர்கள் 

பருத்ததை நீக்கு . 
3. பைகளின் உறப் 3. இதற்குப் பரிகார 
புகள் பருமனாதல் . மில்லை . 


7. மின்பகு திரவம் 
சூடாதல் . 


1. அதிக மின்னோட் 1. மின்கல அடுக்கை 
டம் . 

மின்னோட்டம் தரா 
மல் செய்க . மின் 
னோட்டத்தை இயல் 

அளவுக்குக் 
குறை . 


பான 


2. தட்டுகளுக்கு 2. மின்கல ன்களைக் 
இடையே குறுக்குச் கழுவி , குறுக்குச்சுற் 
சுற்று . 

றை நீக்கு . 


272 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இடையூறு 


காரணம் 


பரிகாரம் 


8. முனைகள் மிதமிஞ் 1. குறையுடைய மின் 1. மின் தொடர்புகளை 
சிய அளவு சூடேறு தொடர்பு . 

சுத்தம் செய்து முனை 
தல் . 

களின் திருகிகளை 
இறுக்கமாகத் 

திருப்பு . 
2. விஞ்சிய மின் 2.மின்ஓட்ட அளவைக் 
னோட்டம் . 

குறை . கருவிகள் 
காட்டும் அளவைக் 
சரி பார் . 


3. மின்பகு திரவம் 3. மின்பகு திரவ மட் 
குறைந்த மட்டத் டத்தை உயர்த்து . 

தில் உள்ளது . 
9. குளிர் காலத்தில் 1. மின்பகு திரவத் 

| 1 . தட்பவெப்ப நிலை 
மின்கல அடுக்கு தின் அடர்த்தி மிகக் 

களுக்கு ஏற்ப மின் 
இயங்கத் தவறிவிடு குறைவு . 

பகு திரவத்தின் அடர் 
தல் . 

த்தியைச் சரி செய் , 
2. மின்பகு திரவத்தில் 

2.மின்பகுதிரவத்தைப் 
பொட்டாஷியம் 
கார்பனேட் அதிக 

புதுப்பி . 
மாயிருத்தல் . 


10. கோடையில் 1 , அதிக வெப்ப நிலை 1. குளிர்ந்த இடத்தில் 
மின்கல அடுக்கின் 

யில் மின்னூட்டம் மாலையிலும் , 
மின்தேக்கு திறன் செய்தல் . 

விலும் மின்கல 
குறைவாயிருத்தல் . 

அடுக்குகளை மின் 
னூட்டம் செய்க , 

2. கலவையை மின் 
2 : மின்பகு திரவத்தில் பகு திரவத்தால், 
லித்தியம் ஹைட் 
ராக்ஸைடு இல்லாதி 

ருத்தல் . 
11! மின்கல அடுக்கு மின்பகு திரவதத்தில் மின்பகு திரவத்தைப் 
நுரைக்கிறது . கரிம மாசுகள் கலந் புதுப்பி . மின்தேக்கு 
துள்ளன . 

திறன்குறைவாக 
இருந்தால் சுற்றுகள் 
கொடுத்து பழைய 
நிலைக்குக் கொண்டு 


புதுப்பி . 


வ . 


6. எளிதில் எடுத்துச்செல்லக்கூடிய 
காரீய - அமில மின்கலன்களை 
முழுதும் பழுதுபார்த்தல் 


எளிதில் எடுத்துச்செல்லக்கூடிய காரீய - அமில மின்கல 
அடுக்குகள் மிகவும் சிரமமான சூழ் நிலைகளில் இயங்குவதால் 
அவற்றில் அதிகக் குறைபாடுகள் தோன்ற அச் சூழ் நிலைகள் 
காரணமாக உள்ளன . இதனால் மின்கல அடுக்குகளின் பயன் தரும் 
காலம் குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க வழி வகுக்கப்படுகிறது . 


மிகவும் சாதாரணமாகத் தோன்றும் இடையூறுகள் சென்ற 
அத்தியாயத்தில் கவனிக்கப்பட்டன . 


மின்கல அடுக்குகளின் பெருவாரியான குறைகளைக் களைய , 
மின்கல 

அடுக்குகளைப் பிரித்தெடுக்கவேண்டியது அவசிய 
மாகிறது , இதற்கு மின்கல அடுக்குகள் முழுதும் பழுதுபார்க்கப்பட 
வேண்டியதாகிறது . இதில் பிரித்தல் , குறை களைதல் , பல்வேறு 
பகுதிகளைத் திரும்ப வைத்தல் , மின்கல அடுக்குகளை இணைத்தல் 
ஆகியவை அடங்கியுள்ளன . 


மின்கல அடுக்கு பழுதுபார்க்கப்படும் வழிமுறைகளைக் கவனிப் 
போம் . மின்கல அடுக்குகளைப் பெறுதல் , தூசி தும்பு நீக்கத் 
துடைத்தல் , மின்கல அடுக்குகளின் நிலையை அறிய ஆரம்பச் 
சோதனைகளைச் செய்தல் , குறை நீக்கத் தேவையான மின்னூட் 
டம் அல்லது மின்னிறக்கம் செய்தல் , மின்கல அடுக்குகளைப் பிரித் 
தெடுத்தல் , பகுதிகளைக் கழுவி உலர வைத்தல் , பழுதுபட்ட 
பகுதிகளைச் சரி பார்த்தல் , பழுதுபட்ட பகுதிகளைப் பழுதுபார்த்தல் , 
புதிய பகுதிகளைத் தயாரித்தல் ( தட்டுகள் , பட்டைகள் , இடையீட் 

18 


274 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


டுப் பிரிவுகளைத் தயாரித்து முறையாக்குதல் ; மின்கலனின் 
பகுதிகளை இணைத்தல் , மின்கலன்களை இணைத்தல் ,இணைப்புகளைச் 
சரி பார்த்தல் , மின்கல அடுக்குகளை உருவாக்குதல் , மின்பகு திர 
வத்தால் மின்கலன்களை நிரப்புதல் , மின்கல அடுக்குகளை மின்னூட் 
டம் செய்தல் , சோதனை செய்தல் , கடைசியாகச் சேமித்து வைக்க 
அனுப்பி வைத்தல் வரை பழுதுபார்த்தலாகும் . 


47. பழுதுபார்க்க ஏற்றுக்கொள்ள சோதனை செய்தலும் , குறைபாடு 

களைத் தீர்மானித்தலும் , பழுதுபார்க்கத் தயார் செய்தலும் 


பழுதுபார்க்க ஏற்றுக்கொள்ள சோதனைகளும் , குறைபாடுகளைத் 
தீர்மானித்தலும் : மின்கல அடுக்கு வந்ததும் முதலில் அது கழுவிச் 
சுத்தம் செய்யும் அறைக்கு எடுத்துச் சென்று கழுவப்படுகிறது . 


செருகிகள் நன்கு பொருத்தப்பட்ட நிலையில் மின்கல அடுக் 
குகள் கழுவப்படுகின்றன . கழுவ , 54 சோடா கலந்த நீர் உபயோ 
கப்படுத்தப்படுகிறது . விரைந்தும் , நன்கும் சுத்தம் செய்ய , கரை 
சல் 40 முதல் 50 செ . வெப்பநிலைக்குச் சூடாக்கப்பட வேண் 
டும் . கழுவப்பட்ட மின்கல அடுக்குகள் சுத்தமான துணியால் 
நன்கு துடைக்கப்பட்டு உலர்ந்த நிலைக்குக் கொண்டுவரப்படு 
கின்றன . 

அவை குறைகளைக் காணச் சோகிக்கப்படுகின்றன . 
( மின் தொடர்பு கொள்ளும் இடங்கள் ஆக்ஸிடேஷன் ஆகி 
யுள்ளனவா என்றும் , மின்கலனின் மூடிகளிலும் , கொள்கலனிலும் 
வெடிப்புகள் உள்ளனவா என்றும் கவனிக்கப்படுகின்றன . ) 


மின்கல அடுக்குகள் சரியாகப் பராமரித்து வருவதற்கு ஒவ் 
வொரு மின்கல . அடுக்கிற்கும் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு கார்டு 
( service record card ) என்னும் குறிப்பு அட்டை இருக்க வேண் 
டும் . இதிலுள்ள குறிப்புகள் , மின்கல அடுக்கு பயன் கொடுத்த 
காலம் , கட்டுப்படுத்தப்பட்ட சுற்றின்போது அது செயலாற்றிய 
விவரம் இரண்டையும் காட்டும் . இந்த விவரங்கள் மின்கல அடுக் 
கின் தற்போதைய நிலையைத் தீர்மானிக்க மிகவும் உதவுகின்றன . 
மின்கல அடுக்கு பழுதுபார்க்கக் கொண்டுவரப்படும் போது அதனு 
டைய குறிப்பு அட்டையை இன்ஸ்பெக்டர் (inspector ) கவனிக்க 
வேண்டும் . கட்டுப்படுத்தப்பட்ட மின்னிறக்கத்தின்போது , எந்த 
மின்கலன் மின்தேக்கு திறனை மட்டுப்படுத்தியதோ 

அதை 
விசேஷமாகக் கவனிக்க வேண்டும் . அவ்வாறே கட்டுப்படுத்தப் 
பட்ட மின்னிறக்கத்திற்கு முன் எந்த மின்கலன்கள் செறிந்த 
மின்பகு திரவம் சேர்க்க வேண்டிய அவசியத்திலிருந்தனவோ 
அவற்றையும் கவனிக்க வேண்டும் . 


காரிய.அமில மின்கலன்களை முழுதும் ... பழுதுபார்த்தல் 


275 


மின்கல அடுக்கின் குறிப்பு அட்டையைப் 

பார்த்தறிந்த 
பின்பும் வெளிப்புறம் சோதிக்கப்பட்ட பின்பும் கீழ்க்கண்ட அள 
வுகள் எடுப்பது அவசியம் : ( 1 ) ஒவ்வொரு மின்கலனிலும் மின்பகு 
திரவத்தின் மட்டமும் , அதன் அடர்த்தியும் ; ( 2 ) மின் இயக்கு 
விசை ; ( 3 ) சுமையுடன் செய்யப்படும் சோதனையின்போது கோடி 
மின் வாய் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் ; ( 4 ) காட் 
மியம் மின்வாய்களுடன் ஒப்பிடும்போது மின்வாய்களின் மின் 
னழுத்தங்கள் . 


எல்லா விவரங்களும் மின்கல அடுக்கின் செயலிலிருந்து 
எடுக்கப்பட்ட முடிவுகளும் உள்ளே கொண்டுவரப்பட்ட மின்கல 
அடுக்குகளின் குறிப்புப் புத்தகத்தில் எழுதப்படுகின்றன . 


குறிப்புப் புத்தகத்தில் செய்யப்படும் பதிவுகள் - ஓர் உதாரணம் 


மின்கலன் 


அளவு 


எண் 1 எண் 2 


எண் 3 


10 


12 


10 


1230 
2-1 


1200 
2.1 


1140 
0.4 


காப்புத் திறைக்கு மேல் மின்பகு 
திரவத்தின் மட்டம் 
( மில்லிமீட்டர் ) 
மின்பகு திரவத்தின் அடர்த்தி 

( கி.கி. க.மீ.) 
மின் இயக்குவிசை { வோல்ட் ) 
கோடி மின்வாய் முனைகளுக்கு 
இடைப்பட்ட மின்னழுத்தம் 

( வோல்ட் ) 
மின்வாய்த் தட்டுகளின் மின் 
னழுத்தம் 
நேர் மின்வாய் ( வோல்ட் ) 
எதிர் மின்வாய் ( வோல்ட் ) 


18 


1-8 


03 


196 


2-20 


0-6 


0.16 


0-40 


0.3 


இந்த விவரங்களைக் கொண்டு ஒவ்வொரு மின்கலனின் நிலை 
யைச் சுமாராக நிர்ணயிக்க முடியும் . 


மின்கலன் 1. சாதாரணமாக இது பாதி அளவு மின்னூட்டம் 
டைவதாகக் கொள்ளலாம் . 


276 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


- மின்கலன் 2. பாதி மின்னூட்டமடைந்தும் சல்ஃபேட் படிந் 
தும் உள்ளது . 


மின்கலன் 3. குறுக்குச் சுற்று ஏற்பட்டுள்ளது . 


சுமையுடன் கூடிய ஃபோர்க் (fork ) கொண்டு சோதிக்கும் 
போது மின்கல அடுக்கில் உள்ள எல்லா மின்கலன்களும் (கறைந்த 
ஆனால் அதே சமயத்தில் ஏறக்குறைய ஒரே அளவு மின்னழுத் 
தத்தை முனைகளுக்கு இடையே கொடுக்குமானால் , அது மின்கல 
அடுக்கு வெளியிட முடியாது . இழந்துவிட்ட மின்தேக்கு திறனுக் 
குத் தயங்கும் மின்கலன்கள் ( lagging cells ) காரணமல்ல ; வேறு 
காரணங்கள் இருக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது . 


நேர் மின்வாய்த் தட்டுகளில் திடீரென்று மின்னழுத்தம் குறையு 
மானால் , அது அத்தட்டுகளின் கிரிடுகள் அரிக்கப்பட்டன என்பதை 
யும் அவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துபட்டன என்பதை 
யும் காட்டுகிறது . எதிர் மின்வாய்த் தட்டுகளின் பயன் தரும் 
காலத்தைவிட நேர் மின்வாய்த் தட்டுகளின் பயன் தரும் காலம் 
குறைவு என்பது கவனிக்கப்படவேண்டிய ஒன்றாகும் . 


நேர் மின்வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தம் அதிகமாக உள்ள 
போது எதிர் மின்வாய்த் தட்டுகளின் மின்னழுத்தம் திடீரென 
உயருமானால் , அது சல்ஃபேட் படிவு நிலையைக் குறிக்கலாம் . 
நேர் மின்வாய்த் தட்டுகளைவிட எதிர் மின்வாய்த் தட்டுகள் அடிக் 
கடி சல்ஃபேட்டாகின்ன்றன . 


பழுதுபார்க்க மின்கல அடுக்கைத் தயாரித்தல் 


பழுதுபார்க்க வந்த மின்கல அடுக்குகள் யாவும் , 10 முதல் 
20 மணி மின் ஓட்ட வீதத்தில் மின்னழுத்தம் 1-7 முதல் 1.75 
வோ . - க்கு வரும் வரை மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன . 


மின்கல அடுக்கில் மின்னிறக்கம் ஆன நிலையில் ஒரு சில மின் 
கலன்கள் மட்டும் இருக்குமானால் , மின்கல அடுக்கு முழுவதும் 
மின்னிறக்கம் செய்யப்பட வேண்டியதில்லை . மின்னூட்டம் பெற்ற 
நிலையில் உள்ள மின்கலன்கள் மட்டும் மின்னிறக்கம் செய்யப் 
பட வேண்டும் (படம் 69 ) . 


கார்ய - அமில மின்கலன்களை முழுதும் . . .பழுதுபார்த்தல் 277 
இது கவனிக்கப்படாவிடில் , மின்னிறக்கமான மின்கலன்களில் 
முனைமை மாற்றம் ஏற்றப்படும் , இதற்குக் காரணம் சுற்றில் உள்ள 
மின்னிறக்க மின்னோட்டம் இக் கலன்களுக்கு மின்னூட்ட மின் 
ஓட்டமாக மாறி விடுவதுதான் . ஒவ்வொரு மின்கல அடுக்கும் 
தனித் தனியாக மின்னிறக்கம் செய்யப்பட வேண்டும் . சமநிலையில் 
மின்னூட்டம் செய்யப்பட்ட மின்கல அடுக்குத் தொகுதிகள் 
ஒன்றாக மின்னிறக்கம் செய்யப்படலாம் . 


மின்னிறக்கம் செய்ய நேரமில்லாத 
போது , மின்கல அடுக்குகள் மின்னிறக் 
கம் செய்யப்படாத நிலையில் பிரிக்கப் 
படலாம் . அவ்வாறு பிரிக்கப்படும்போது 
முதலில் மின்பகு திரவம் வெளியே ஊற் 
றப்படக் கூடாது . மின்வாய்த் தட்டு 
தொகுதிகள் வெளியே எடுக்கப்பட்டதும் 
எதிர் மின் வாய்த் தட்டு தொகுதிகள் 
காய்ச்சி வடி நீருள் வைக்கப்பட வேண் 
டும் . வாயு மண்டலத்தில் உள்ள பிராண 
வாயுவிலிருந்து ( ஆக்ஸிஜனிலிருந்து ) அத் 

A ) 
தட்டுகளைக் காப்பாற்றவே இவ்வாறு செய் 

படம் , 69 
யப்படுகிறது. 

ஒரு மின்கலன் மின்சுற்றில் 

இல்லாத நிலையில் மின்கல 
மின்கல அடுக்கு சல்ஃபேட்டாவதி அடுக்கு மின்னிறக்கம் செய் 

யப்படுதல் . 
லிருந்து தடுப்பதற்கு மின்னிறக்கம் ஆன 
24 மணி நேரத்திற்குள் மின்கல அடுக்கு பிரித்தெடுக்கப்பட 
வேண்டும் . 


பழுதுபார்ப்பது , ஏ . அஃநேசிவ் (A. Afanasive ) சொல்லி 
யுள்ளபடி நடப்பதானால் , மின்கல அடுக்கு மின்னிறக்கம் செய்யப் 
பட வேண்டியதில்லை . மின்கல அடுக்கிலிருந்து மின்பகு திரவம் 
வெளியேற்றப்பட்டு , அதற்குப் பதிலாக அது காய்ச்சி வடிநீரால் 
நிரப்பப்படுகிறது . சாதாரண மின்னோட்ட வீதத்தில் 

மின்கல 
அடுக்கு 16 மணிக்குக் குறையாமல் மின்னூட்டம் செய்யப்படு 
கிறது . இதற்குப் பிறகே , மின்கல அடுக்கைப் பிரித்தெடுக்கப் 
படும் வேலையைத் தொடங்கலாம் . 


278 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்கல அடுக்கு உள்ள கொள்கலன் திருத்த முடியாத 
குறைகள் அடைந்திருந்தால் , மின்கலன்கள் புதியதொரு ஜாடியில் 
வைக்கப்பட்டு மின்னூட்டம் செய்யப்படுகின்றன . 


48. மின்கல அடுக்கு பிரித்தெடுக்கப்படும் வழி 

மின்பகு திரவம் எடுத்தல் : மின்கல அடுக்கில் உள்ள செருகி 
களை எடுத்துவிட்டு மின்கல அடுக்கைத் தலைகீழாகப் பிடித்து 
அதிலுள்ள மின்பகு திரவம் யாவும் கற்பாத்திரத்தில் அல்லது 
காரீய உள்ளுறையுடைய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது . இப் 
பாத்திரத்தின்மீது பி . வி . ஸி.யால் ( PVC ) ஆன வலை உள்ளது . 
இதன்மீது மின்கல அடுக்கு வைக்கப்படலாம் . இவ்வாறு எடுக் 
கப்பட்ட மின்பகு திரவம் அந்தந்த இடத்திற்கான சட்டதிட்டங் 
களின்படி வெளியே ஊற்றப்பட வேண்டும் அல்லது இதற்காக 
வெட்டப்பட்ட குழியில் ஊற்றப்படவேண்டும் . 


மின்கலன்களுக்கு இடையேயுள்ள தொடர்புகளும் அடைப்புச் செய்யப் 

பட்ட சேர்மமும் நீக்கப்படுதல் 

இழுக்கும் கருவி ( pulling appliance ) கொண்டு மின்கலன் 
களுக்கு இடையேயுள்ள தொடர்புகள் எளிதாகவும் விரைவாக 
வும் எடுக்கப்படுகின்றன ( படம் 70 ) . 


1 


- 


TOO 


படம் 70 
இழுக்கும் கருவியால் மின்கலன்களுக்கு இடையேயுள்ள தொடர்புகளை 

பாடுத்தல் . 


கார்ய - அமில மின்கலன்களை முழுதும் , பழுதுபார்த்தல் 


2791 


- இக்கருவி , திருகு அழுத்தியாக ( screw press ) இயங்குகிறது . 
மின்கலன்களுக்கு இடையேயுள்ள தொடர்புகள் துளையிடப்பட 
வேண்டிய அவசியமில்லை , ஆனால் திரும்பவும் உபயோகிக்க 
நேராக்கப்பட வேண்டும் . இத்தொடர்புகள் துளையிடப்பட்டும் 
எடுக்கப்படலாம் ( படம் 71 ) . துளையிட உபயோகிக்கப்படும் கருவி 
மின்சாரத்தில் இயங்கக் கூடியதாக இருக்கலாம் . 

இருக்கலாம் . துளையிடும் 
இயந்திரத்தையும் இதற்கு உபயோகிக்கலாம் . உலோகத்தை 


படம் 71 

படம் 72 
மின் கலன்களுக்கு இடையேயுள்ள அடைப்புச் செய்ய உதவிய 
தொடர்புகளை எடுக்க வசதியாக சேர்மத்தை நீக்கப் பயன்படும் 
முனைகள் துளையிடப்படுகின்றன . 

மின் கத்தி . 
வெட்டும் கருவி . அல்லது மரத்தில் துளையிட உபயோகிக்கும் 
கருவி உபயோகிக்கப்படலாம் ; எனினும் , பின்னதே விரும்பத் 
தக்கது . கோடி முனைக் கம்பத்தின் விட்டத்திற்குச் சரியான விட்ட 
அளவுடைய கருவி ( 14-18 மி . மீ . ) தேர்ந்தெடுக்கப்படுகிறது . 


280 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


கோடி 

முனைக்கம்பங்களைத் துளையிடும் முன் அவற்றின் 
மையத்தில் ஒரு சிறிய பள்ளம் உண்டாகும்படி அதற்கான 
கருவியை உபயோகிக்க வேண்டும் . 8 முதல் 8 மி . மீ . ஆழத் 
திற்குத் துளையிட வேண்டும் . 


துளையிடும்போது , காரீயத் துகள்கள் மின்கலன்களுக்குள் 
செல்லாமலிருக்க , மின்பகு திரவம் ஊற்ற வைக்கப்பட்டுள்ள துளை 
களில் செருகிகள் நன்கு செருகப்பட்டிருக்கவேண்டும் . தேவை 
யான ஆழத்திற்குத் துளையிட்டபின் மின்கலன்களுக்கிடையே 
உள்ள 

தொடர்பையும் கோடி முனைக்கம்பத்தையும் பிரிக்கும் 
இடத்தை நன்கு பார்க்க முடியும் . ஸ்குரூ டிரைவரை( திருகுகோல் , 
screw driver ) உபயோகித்து , கவனமாகச் சிறிது பலாத்காரத் 
துடன் மின்கலன்களுக்கு இடையே உள்ள தொடர்பு எடுக்கப்படு 

மின்கலன் மூடி பாதிக்கப்படாமலிருக்கத் தேவையான 
கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் . இவ்வாறாக எடுக்கப்பட்ட 
தொடர்புகள் மறுபடியும் உபயோகிக்கக் கூடிய நிலையில் உள்ளன . 


கிறது . 


மின்கலனைப் பிரித்தெடுக்கும்போது உபயோகிக்கும் கருவிகள் 
குறுக்குச் சுற்று ஏற்படும்படிச் செய்யாமல் பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . முனைமை வேறுபட்ட இருமுனைகளை ஒரே நேரத்தில் 
கருவியால் ஒருபோதும் தொடக் கூடாது . 


மின்கலன்களுக்கு இடையேயுள்ள தொடர்பு எடுக்கப் 
பட்டதும் , அடைப்புச் செய்ய உதவிய சேர்மம் எடுக்கப்படலாம் . 
இதற்கு ஏ . என் . அஃநே சிவ் ( A. N. Afanasiev ) அவர்களால் 
உருவாக்கப்பட்ட மின்கத்தியை ( electric knife ) உபயோகிக்க 
லாம் ( படம் 72 ) . 


இந்த மின்கத்தி பற்றாசுக்கோலைப் ( soldering iron) போன்றது . 
இது 12 வோல்ட் மின்கல அடுக்கிலிருந்து அல்லது 127 வோ . 
லிருந்து 12 வோ.க்கு குறைக்கப்பட்ட அல்லது 220 வோ , லிருந்து 
12 வோ , க்குக் குறைக்கப்பட்ட மாறுதிசைமின்னோட்டத்திலிருந்து 
தேவையான ஆற்றல் கொடுக்கப்பட்டு சூடாக்கப்படுகிறது . 127 
வோ . அல்லது 220 வோ . லிருந்து 12 வோ.க்கு மாறுதிசை மின் 
னோட்டத்தைக் கொண்டு வரப் பயன்படுத்தப்படும் மின்மாற்றியின் 
(transformer ) அறுதியீடு ( rating ) 500 வாட்கள் (watts ) ஆகும் . 
இக்கத்தி ஒருவித திரிசூலம் போல் உள்ளது . இதை உபயோகித்து 
சீல் செய்ய உதவிய சேர்மம் முழுவதும் எடுக்கப்படுகிறது . 
இத்தகைய மின்கத்தி இல்லாதபோது , சாதாரண கத்தியை தீச் 


காரீய - அமில மின்கலன்களை முழுதும் .....பழுதுபார்த்தல் 


281 


சுடரில் சூடுபடுத்தி உபயோகிக்கலாம் . இந்தச் சேர்மத்தை 
இளகவைக்கச் சூடேற்றும் மூடி ஒன்றை 

மின்கல அடுக்கின் 
மேல் வைக்கலாம் ( படம் 79 ) . 


நேரடியாக நெருப்புச் 
சுடரை உபயோகித்து சேர் 
மத்தைச் சூடாக்க நேரிட்டால் 
அப்போது மிக அதிகமான 
கவனத்துடன் அது செய்யப் 
பட வேண்டும் . கவனக் குறை 
வாக இவ்வேலை செய்யப்பட் 
டால் சேர்மத்தில் உள்ள எண் 
ணெய் எறிந்து விடும் . குளிர் 
காலத்தில் இச்சேர்மம் வெடிக் 
கும் . 


இச் சேர்மத்தைத் திரும்ப 
வும் பயனுறும்படிச் செய்ய , 
இதைச் சூடான 10 % காரக் 

படம் 73 
கரைசலால் கழுவப்படுகிறது . அடைப்புச்செய்ய உதவிய சேர்மத்தை 

சூடாக்கப்பட்டு , நீக்கும் முன் அதை இளக வைக்க 
நெருக்கமான உலோக வலை உதவும் மூடி . 
யில் வடித்தெடுக்கப்படுகிறது . திடமான அல்லது கட்டியான 
கலப்படப் 

பொருள்கள் இவ்வாறு வடித்தெடுக்கும்போது 
நீக்கப்படுகின்றன . 


பின்பு இது 


மூடிகளை நீக்குதலும் , மின்வாய்த் தட்டு தொகுதிகளை எடுத்தலும் 


சேர்மம் முழுவதுமாக எடுக்கப்பட்டதும் மூடிகளை எடுக்கலாம் . 
நன்கு இறுக்கமாகப் பொருத்தப்பட்டுள்ள பிளாஸ்டிக் மூடிகள் , 
அதற்கென உள்ள தனிப்பட்ட பிடுங்கியால் ( special puller ) 
எடுக்கப்படுகின்றன ( படம் 74 ) . 


மூடி எடுக்கப்பட்ட பின் , மின்வாய்த் தட்டுகள் மிகவும் இறுக்கி 
மாகப் பொருந்தியிருந்தால் , அதற்கான கருவியில் வைத்து தட்டுத் 
தொகுதிகள் எடுக்கப்படுகின்றன ( படம் 75 ) , அல்லது தகுந்த 
வேறு கருவியாலும் எடுக்கப்படுகின்றன . இத் தொகுதிகள் ஓடும் 


282 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


3 


110 . 


560 


11 


15 


20 


115 


180 


158 


210. 


205 


190 . 


படம் 74 


மூடியுடன் மின்வாய்த் தட்டு தொகுதிகளை எடுக்க உதவும் பிடுங்கி 
1. பிடி , 2 மரையாணி , திருகி , வளையம் ( bolt . nut ; washer) . 3. மேற் 
புறம் தாங்கி . 4. நெம்புகோல் ( laver ), 5. சாய்வான இடுக்கி ( inclined 
brare) , 6. பின்புறம் தாங்கி , 

7. பக்கக்கால் , 

8. தடுப்பு . 9. மின்கல 
அடுக்கு . 


MANIAN 


படம் 75 
மின்வாய்த் தட்டு தொகுதியை எடுக்க உதவும் எடு கருவி ( extractor ) 


காரிய - அமில மின்கலன்களை முழுதும்...பழுதுபார்த்தல் 


283 


நீரில் கழுவப்பட்டு , தலைகீழாக வேலை செய்ய உதவும் பெஞ்சின் 
( work bench ) மேல் வைக்கப்படுகின்றன . தட்டுகளைச் சற்று 
விலக்கிக்கொண்டு , இடையீட்டுப் பிரிவுகள் ஒவ்வொன்றாக எடுக் 
கப்படுகின்றன ( படம் 76 ) . நேர் மின்வாய்த் தட்டு தொகுதிகளும் 
எதிர் மின்வாய்த் தட்டு தொகுதிகளும் தனித்தனியாகப் பிரித் 
தெடுக்கப்படுகின்றன . எல்லாப்பகுதிகளும் நன்றாக நீரில் பலமுறை 
கழுவப்படுகின்றன . கடைசியாகக் காய்ச்சி வடி நீரில் இவை 


படம் 77 


படம் 76 
பழைய இடையீட்டுப் பிரிவுகளை 
மின் வாய்த் தொகு திகளிலிருந்து 
பிரித்தெடுத்தல் . 


மின் கல அடுக்கின் காலியான 
கொள்கலன்களைக் கழுவ உத 
வும் தெளிப்பான் அமைப்பு . 


கழுவப்படுகின்றன . இத் தொகுதிகள் உலர வைக்கப்படுகின்றன . 
நேர் மின்வாய்த் தட்டு தொகுதிகள் 40 முதல் 50 ° செ . வெப்ப 
நிலையில் உள்ள காற்று வெளியேற்றுப் பெட்டியிலும் ( exhaust 
cabinet ) நேர் மின்வாய்த் தட்டு தொகுதிகள் காற்றோட்டத்திலும் 
உலர வைக்கப்படுகின்றன . 


கடற்பஞ்சு போன்ற காரீயம் வாயு மண்டலத்திலுள்ள பிராண 
வாயு ( ஆக்ஸிஜனால் ) மிக அதிகமாக நேர் மின்னேற்றம் செய்யப் 


படுகிறது . 


2Pb + 0 = 2Pbo 


284 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


குறிப்பாக , இந்த நேர் மின்னேற்றம் வினைவழி ஈரமிருக்கும் 
போது வேகமாக நடைபெறுகிறது . இது நடைபெறும் போது அதிக 
மான வெப்பம் வெளியிடப்படுகிறது . சில நேரங்களில் ஆவி வரும் 
படி கூடத் தட்டுகள் சூடேற்றப்படுகின்றன . இவ்வாறு தட்டு 
சூடேற்றப்பட்டால் அதன் அமைப்பு மாறிவிடும் . 

மின்கல அடுக்கின் வெற்று கொள்கலன்கள் நீரால் கழுவப் 
படுகின்றன . இதற்கெனத் தனிப்பட்ட தெளிப்பான்கள் ( sprayers ) 
சிபார்சு செய்யப்படுகின்றன . 
49. பழுதடைந்த பல அறைகள் கொண்ட கொள்கலன்களைப் ( ஜாடி 

களைப் ) பழுதுபார்த்தல் 
கொள்கலனின் குறைபாடுகள் : பல அறைகள் கொண்ட கொள் 
கலன்களில் ஏற்படும் முக்கியமான குறைகளாவன ! வெடிப்புகள் 
சில இடங்களில் சிறு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டிருத்தல் , 
கட்டுமான தீங்குகளால் பலமான அடிபடுதலால் , குலுக்கல் 
களால் , முரட்டுத்தனமாகக் கையாளப்படுவதால் 

ஏற்படும் 
உடைப்புகள் , உருக்கி வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக் ஜாடிகள் அதிக 
மாகப் பழுதடையக்கூடியதாக உள்ளன . இவற்றின் உறுதி , 
அதுவும் குறிப்பாகக் குறைந்த வெப்ப நிலையில் , எபோனைட் கொள் 
கலன்களைவிட மிகவும் குறைந்தது . 

பெரிய வெடிப்புகளும் 
உடைசல்களும் புறச்சோதனைகளால் அல்லது தட்டிக் கண்டு 
பிடிக்கப்படுகின்றன . சிறிய வெடிப்புகள் ( முக்கியமாக அறை 
யின் தடுப்புகளில் ) கண்டுபிடிக்க வெந்நீர் உபயோகப்படுத்தப்படு 
கிறது . கொள்கலன் செய்யப்பட்ட பொருள் வெப்பத்தால் விரி 
வடைகிறது . அதனால் வெடிப்பு வழியாக வெந்நீர் கசிவது 
எளிதாகக் காணப்படுகிறது . எனவே , ஒரு சமயத்தில் ஓர் 
அறை என்று வெந்நீரால் நிரப்பி வெடிப்புகள் கண்டுபிடிக்கப்படு 
கின்றன . வார்க்கப்பட்ட பாலிவைனைல் குளோரைடு செருகிகள் 
இல்லாத ஜாடிகள் மட்டுமே இவ் வழி கொண்டு சோதிக்கப்படு 


. 


கின்றன . 


மின் சோதனையே மிகச் சிறந்தது . இதற்கு ஜாடியின் அறைகள் 
யாவும் அமிலம் கலந்த நீரால் நிரப்பப்படவேண்டும் . இதன் 
மேல்மட்டம் ஜாடியின் தடுப்புகளின் மட்டத்திலிருந்து 10 முதல் 
15 மி . மீ . - க்குக் கீழ் இருக்கவேண்டும் . பின்பு இந்த ஜாடி பெரிய 
தொரு பாத்திரத்தினுள் வைக்கப்படுகிறது . அந்தப் பாத்திரத் 
திலும் அமிலம் கலந்த நீர் ஜாடியில் உள்ள உயரத்திற்கு ஊற்றப் 
படுகிறது . ஒரு மின்னோட்ட மூலத்திலிருந்து வோல்ட்மீட்டர் 
வழியாக இரு உலோக மின்வாய்கள் கொண்டுவரப்பட்டு , அடுத் 


காரீய அமில மின்கலன்களை முழுதும் , .. பழுதுபார்த்தல் 


285 


தடுத்த அறைகளில் அமிழ்த்திவைக்கப்படுகின்றன (படம் 78 ) . 
இவ்விரு அறைகளுக்கு இடையேயுள்ள தடுப்புச் சுவரில் வெடிப் 
பிருந்தால் வோல்ட்மீட்டர் முள் விலகும் . இவ்வாறே வெளிச் 
சுவற்றில் உள்ள வெடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன . இதற்கு 
ஒரு மின்வாய் ஜாடியுள்ள , வெளிப் பாத்திரத்தில் வைத்துக் 
கொண்டு அடுத்த மின்வாய் , ஒவ்வோர் அறையிலும் அடுத் 
தடுத்து வைக்கப்படுகிறது . அதிக மின் அழுத்தச் சோதனையே 
மிகவும் நம்பத்தக்கது . அதிகமான மின் அழுத்தம் தூண்டு மின் 
சுருளிலிருந்து ( induction coil ) அல்லது அதிர்வியிலிருந்து 
( vibrator device ) பெறலாம் . இதற்கான மின்சுற்று படம் 79 - ல் 
காட்டப்புட்டுள்ளது . 

F 


Y 


2 


10mm 


5 


4 


சுருள் , 


படம் 78 

படம் 75 
வோல்ட்மீட்டர் உதவியுடன் அதிக மின் அழுத்தம் கொண்டு சோதிக்க 
பல அறைகள் கொண்ட ஜாடி 

மின்சுற்று . 
யைச் சோதித்தல் . 

1. பொறி இடைவெளி, 2. தூண்டு 
மின் 

3 சுவிட்சு , 4. மின் - ல 
அடுக்கு . 5. மின் வாய்கள் . 6. சோதிக் 

கப்படும் ஜாடி 
தூண்டு மின் சுருளின் முதன்மை சுற்று 6 அல்லது 12 வோ . 
மின்கல அடுக்குடன் இணைக்கப்படுகிறது . அதிக மின் அழுத்தம் 
தரும் துணைச் சுருள் , தகுந்தபடி காப்பிடப்பட்ட தட்டை வடிவம் 
கொண்ட மின்வாய்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது . பொறி 
இடைவெளி ( spark gap ) இந்த இரு மின்வாய்களுக்கு இணையாக 
ணைத்து வைக்கப்பட்டுள்ளது . ஒரு மின்வாய் ஜாடியின் உட் 
புறச் சுவற்றோடு நன்கு பதிய .. வைக்கப்படுகிறது . அடுத்த 


288 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


மின்வாய்ச் சுவற்றின் வெளிப்புறத்தின் மீது எடுத்துச் செல்லப்படு 
கிறது . வெடிப்புகள் இல்லாதபோது , பொறி இடைவெளியில் 
பொறிகள் காணப்படும் . இப்பொறிகள் இல்லாவிட்டால் , அது 
சுவற்றில் வெடிப்பு இருப்பதைக் காட்டுகிறது . ஈரமான அல்லது 
நனைந்த பகுதிகள் வழியாக அதிக மின் அழுத்தம் எளிதாகச் சுடர் 
விடும் . எனவே , இவ் வகை சோதனைக்கு முன்பு , ஜாடி கள் நன்கு 
கழுவி , துடைத்து , காய வைக்கப்படவேண்டும் . 


பல அறைகள் கொண்ட ஜாடிகளைப் பழுதுபார்த்தல் 

இந்த ஜாடிகளை முழுவதும் பழைய தரத்திற்குக் கொண்டுவர 
திருப்திகரமான வழிகள் ஒன்றுமில்லை . ஐஸோனைட் ( isonite ) 
என்ற பொருள் ஏறக்குறைய திருப்திகரமான நிலையை அடைய 
உதவுகிறது . இதனைத் தவிர , எபோனைட் ஜாடிகளைப் பழுது 
பார்க்க வல்கனைசேஷன் (vulcanization ) வழியைக் கடைப்பிடிக் 
கலாம் . 


இந்த ஜாடிகளைப் பழுது பார்ப்பது இரண்டு படிகளில் செய்யப் 
படுகிறது . முதற்படி பழுதடைந்த இடத்தை பழுதுபார்க்கத் 
தயாரித்தல் ; இரண்டாம் படி அந்த இடம் பழுதுபார்க்கப் 
படுதல் . 


* ஐஸோனைட் உபயோகிப்பதானால் ஜாடி முதலாவதாகக் கவன 
மாகக் கழுவப்பட்டு உலர வைக்கப்படுகிறது . வெடிப்பு வாய்கள் 

190 முதல் 120 ° அளவுக் 
கும் , அவற்றின் மொத்தத் 
தில் : பங்கு ஆழத்திற்கும் 
சரிவு ( level ) செய்யப்படு 
கிறது ( படம் 80 ) . 

15 
முதல் 20 மி.மீ. 

அகலத் 
படம் 80 

திற்கு வெடிப்பை ஒட்டிய 
வார்ப்பு பிளாஸ்டிக் ஜாடியை ஐஸோனைட் மேற்பரப்பு முரடாக்கப்படு 
டால் பழுதுபார்ப்பதற்காகத் தயாரித்தல் . 

கிறது . ஐஸோனைட் 5 முதல் 
10 மி.மீ. அளவுக்குத் துண்டுகளாக வெட்டப்பட்டு ஓர் உலோகப் 
பாத்திரத்தில் போடப்படுகிறது . தூளாக உள்ள ஐஸோனைட்டையும் 
உபயோகிக்கலாம் . இந்தப் பாத்திரத்தை மணற் தொட்டியில் ( sand 
bath ) வைத்து , ஐஸோனைட் இளகிய நிலைக்கு வரும்வரை சூடேற் 
றப்படுகிறது . ஒருக்காலும் இதைக் கொதிக்கவிடக் கூடாது . 
கொதிக்கவைத்தால் அதனுடைய பண்புகளை அது இழந்து விடு 


காரிய.அமில மின்கலன்களை முழுதும் ... பழுதுபார்த்தல் 


287 


கிறது . மறுமுறை இது சூடேற்றப்பட்டாலும் , இதன் தரம் குறை 
கிறது . எனவே , ஒரு சமயத்தில் தேவையான அளவு மட்டுமே 
சூடேற்றப்பட வேண்டும் , 


ஐஸோனைட் உருகியதும் , இது கொண்டு நிரப்பப்பட வேண் 
டிய விளிம்பு , பற்றாசுக் கோல் அல்லது எரிப்பான் அல்லது பற்ற 
வைக்க உதவும் சுடரால் 70 முதல் 80 ° செ . வரை சூடாக்கப்பட 
வேண்டும் , உடனே விரைவாக ஐஸோனைட்டால் அப் பகுதி 
நிரப்பப்படுகிறது . அப்படி நிரப்பப்படும்போது இடை இடையே 
வலைத் துண்டுகள் ( strips of gauge ) வைக்கப்படுகின்றன . அவ் 
வாறாக நிரப்பப்பட்ட பகுதி சூடான உருளையால் அல்லது சூடான 
கரண்டியால் நன்கு அமுக்கப்படுகிறது . நீண்ட கால உழைப்பு 
தரவும் , நன்றாக மூடப்பட்டிருக்கவும் வேண்டுமானால் , ஐஸோ 
னைட் பழுதான இடத்தில் அதிகமாக வைக்கப்பட்டு , இரு பக்க 
மும் உள்ள முரடான பகுதியுடன் பிடிப்பு ஏற்படும்படி செய்யப்பட 
வேண்டும் . பழுதுபார்க்கப்பட்ட ஜாடி , 3 முதல் 5 மணி வரை 
விட்டு வைக்கப்பட வேண்டும் . அந்தக் கால அளவில் ஐஸோனைட் 
குளிர்ந்து நன்கு படியும் . ஓர் அரத்தால் பழுது பார்க்கப்பட்ட 
விளிம்பு சமமாக்கப்படுகிறது . பழுது பார்க்கப்பட்டது சரியாக 
உள்ளதா என்று முன்பு கூறப்பட்ட ஏதாவது ஒரு வழியில் 
-சோதித்துப் பார்க்க வேண்டும் . 


ஐஸோனைட் கைவசம் இல்லாதபோது , அதற்குப் பதிலாக 
வேறு 

ஒரு பொருள் தயாரித்துக் கொள்ளலாம் . தேவையற்ற 
பிளாஸ்டிக் ஜாடிகள் நன்கு பொடி செய்யப்பட்ட தூள் , ரோஸின் 
( rosin ), அடைப்பு செய்யப் பயன்படும் சேர்மம் , கல்நார் இழைகள் 
கோம்பிங்ஸ் [(combings) அல்லது ஆஸ்பிடைட் ( asbetite ) ] ஆகி 
யவை சம அளவில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . இவற்றை 
உருக்கிக் கலக்கும்போது மேலே கூறப்பட்ட முறையிலேயே 
இவை கலக்கப்படுகின்றன , இவற்றை உருக்கப் பயன்படும் 
பாத்திரம் சூடான மணற்தொட்டியில் வைக்கப்படுகிறது . இவை 
உருகிய நிலையில் நன்கு கலக்கப்பட வேண்டும் . 


வெடிப்பைப் பழுதுபார்க்க , படிப்படியான பள்ளம் அல்லது 
காடி , வெடிப்பின் இருபுறமும் அமைக்கப்பட 

வேண்டும் 
( படம் 81 ) . சூடான கலவை , வலைத் துண்டுகள் இடையிடையே 
வைக்கப்பட்டு அடுக்கடுக்காகப் பூசப்பட வேண்டும் , 


298 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இந்தச் சேர்மம் பூசப்படும் முன் வெடிப்புற்ற பகுதி உருகும் 
வரை தீச்சுடரால் சூடேற்றப்பட வேண்டும் . ஆனால் இதை 
எரியும்படி விடக்கூடாது . 


இவ்வழி நன்றாக அடைப்பு செய்யப் பயன்பட்ட போதிலும் 
கட்டுமான வலிமை தரக்கூடியதல்ல . ஆகையால் , இவ் வழியில் 
பழுது பார்க்கப்பட்ட ஜாடி , அமிலத்தால் பாதிக்க முடியாத 
வர்ணம் பூசப்பட்ட எஃகு பட்டைகளால் கட்டப்பட வேண்டும் . 

தேவையற்ற மின்கல அடுக்கு ஜாடிகளில் உள்ள அமிலத் 
தால் பாதிக்கப்படாத பி . வி . ஸி . இடைச்செருகுகள் ( inserts ) 
கொண்ட ஒரு கோந்து கொண்டும் வெடிப்புகள் பழுது பார்க்கப் 
படலாம் . ஒரு ஜாடியில் உள்ள இடைச்செருகுகள் ஒரு லிட்டர் 
கரைப்பானில் கரைக்கப்படுகிறது . ஈதைல் அசிடோன் அல்லது , 
மிதிலீன் குளோரைடு கரைப்பான் அல்லது KP - 36 தர கரைப்பான் 


கல் 


ஜாடியின் 


படம் 81 

படம் 82 
வெடிப்பைத் தனிப்பட்ட சேர்மத்தால் பல அறைகள் கொண்ட மின் 
பழுதுபார்க்கத் தயாரித்தல் . 

அடுக்கின் 
வெடிப்பை 

பழுதுபார்க்கத் 

தயாரித்தல் . 
இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது . நன்கு இறுக்கமாக மூடப் 
பட்ட எனாமல் அல்லது அலுமினியப் பாத்திரங்களில் இந்த கோந்து 
தயாரிக்கப்படுகிறது . இந்த பி . வி . ஸி . கரைய 3 முதல் 4 மணி 
நேரம் எடுக்கிறது . மஞ்சள் நிற கோந்தாக அது வரும்வரை 10 
முதல் 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அதை நன்கு கலக்க 
வேண்டும் . 

வெடிப்புகளைப் பழுதுபார்க்க , முதலில் அவை சரிவான வாய் 
அமைப்பிற்குக் கொண்டு வரப்படுகின்றன . இதன் ஆழம் 3 முதல் 
5 மி.மீ வரை இருக்கும் . இந்தச் சரிவான காடிக்கு இரு பக்கத்திலும் 


காரிய - அமில மின்கலன்களை முழுவதும் .... பழுதுபார்த்தல் 289 


4 முதல் 6 செமீ. தூரத்திற்கு மேற்பரப்பு உலோக பிரஷால் 
நன்கு தேய்க்கப்படுகிறது . வெடிப்பின் இரண்டு முனைகளிலும் 
2 முதல் 3 மிமீ . விட்டமுள்ள துளைகள் செய்யப்படுகின்றன . 
இந்தக் கோந்து தடவப்படவேண்டிய பாகத்தில் உள்ள கிரீஸ் 
போன்றவை , பெட்ரோல் அல்லது அசிடோனால் கழுவி எடுக்கப் 
படுகின்றன . வெடிப்பு சம நிலையில் இருக்கும்படி ஜாடி அமைக் 
கப்படுகிறது . 


இந்தக் கோந்து தயாரிக்கப்பட்ட இடம் முழுவதும் ஒரே 
சீராகப் பூசப்படுகிறது . பின்பு 6 முதல் 8 மணி நேரம் 15 முதல் 
20 ° செ . வெப்ப நிலையில் உலர வைக்கப்படுகிறது . இவ்வாறே 
வெடிப்பின் மறுபுறமும் கோந்து பூசப்படுகிறது . பின்பு 15 முதல் 
20 ° செ . வெப்பநிலையில் 24 மணி நேரம் உலர வைக்கப்படு 


கிறது . 


50. பழுதான எதிர் மின்வாய்த் தட்டுகளைத் தரம் பிரித்தலும் அவற்றைப் 

பழுதுபார்த்தலும் 
கழுவப்பட்ட எதிர் மின்வாய்த் தட்டு தொகுதிகள் ஒரு பிடிப் 
பியில் ( vice ) கெட்டியாகப் பிடிக்கப்படுகின்றன . ஒரு நைவாள் 
( hacksaw ) உதவியால் தட்டுகள் பட்டையிலிருந்து அறுத்து 
எடுக்கப்படுகின்றன . இவ்வாறு அறுத்து எடுக்கப்பட்ட தட்டுகள் 
தரம் பிரிக்கப்படுகின்றன . எதிர் மின்வாய்த் தட்டுகளில் கீழ்க் 
கண்ட அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றிருந்தாலும் அவை பழுது 
பட்டதாகும் : 

( 1 ) தட்டுகள் கையால் தொட்டு உணரப்படும்போது அதில் 
உள்ள ஊக்கப்பொருள்கள் மணல் போல் இருப்பது ; 


( 2 ) தட்டின் மேல் ஓரத்தில் ஓர் உடைப்பு அல்லது பக்கங்க 
ளின் விளிம்பில் இரு உடைப்புகள் இருப்பது ; 

( 3 ) தட்டு முழுவதிலும் ஏதாவது 20 கிரிடு கூட்டில் 
( grid cell ) அல்லது அடுத்தடுத்த 10 கிரிடு கூட்டில் வெடிப்புகள் 
இருப்பது ; 


( 4 ) ஊக்கப் பொருள்கள் வெளிப்படையாகத் தெரியும் அள 
விற்கு அவை சுருங்கி இருப்பது ; 

( 5 ) ஒட்டுப் படிவுகள் (scale ) தட்டுகளில் நொறுங்கியது 
போல் இருப்பது ; 

19 


290 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( 8 ) காரீய சல்ஃபேட் பொருக்காக ( crust ) இருப்பது ஆகிய 
வையாகும் . 


இதைத் தவிர , 10 - மணி வீத மின்னோட்டத்தில் 3 அல்லது 
5 மணி நேரத்திற்குப் பிறகு மின்னழுத்தம் எதிர் மின்வாய்த் தட் 
டில் 1-0 வோ . அளவை அடைந்தாலும் அந்த எதிர் மின்வாய்த் 
தட்டுகள் நிராகரிக்கப்படுகின்றன . 


நடைமுறையில் 20 % க்கு அதிகமாக எதிர் மின்வாய்த் தட்டு 
கள் கெட்டுப்போவதில்லை . மீதியுள்ள 80 விழுக்காடு தட்டுகள் 
மறுபடியும் உபயோகிக்கத் தகுந்த நிலையில் உள்ளன . 


இவ் வகைத் தட்டுகளின்மீது ஆங்காங்கே காரீய சல்ஃபேட் 
சிறு அளவில் படிந்திருக்கும் ( ஒரு கத்தியால் கீறிப் பார்த்தால் 
உலோக பளபளப்பு தெரியும் ) ; அல்லது ஊக்கப் பொருள்கள் 
பருத்த நிலையிலிருக்கும் . 


பி. என் . 

கபனாவ் ( B. N. Kabanov ) , எஸ் . எ . செலிட்ஸ் 
காயா ( S. A. Selitskaya ) இருவரும் தெரிவித்துள்ள வழிகளில் சிறி 
தளவு சல்ஃபேட்டான தட்டுகளைச் சரிப்படுத்தலாம் . 


நீண்ட நேரம் காய்ச்சி வடி நீரில் மின்னூட்டம் செய்யப் 
பட்டது 

அல்லது பதப்படுத்தும் ஏஜென்ட் -4 ( tanning agent ) 
பயன்படுத்தப்பட்டது அல்லது விரிவடைவதற்காகச் சேர்க்கப் 
படும் கூட்டுப் பொருளாகப் பவுண்டரி பைன்டர் (foundry 
binder ) சேர்க்கப்பட்டது . ஊக்கப் பொருள்கள் எதிர் மின்வாய்த் 
தட்டுகளில் பருத்த நிலையில் இருப்பதற்குக் காரணமாக இருக்க 
லாம் . இத் தட்டுகளில் டென்ட்ரைட் ( dendrite ) உருவாக ஏது 
உள்ளது . இவை மறுபடியும் உபயோகப்படுத்தப்பட்டால் குறுக் 
குச் சுற்று ஏற்படக் காரணமாகும் . இத் தொல்லையைத் தடுக்க , 
ஏ . அஃனசிவ் ( A. Afanasiev ) தெரிவித்துள்ள வழியில் இத் 
தட்டுகள் அழுத்தப்படுகின்றன . 


இம் முறையில் எதிர் மின்வாய்த் தட்டுகளின் இருபுறமும் 
கான்வாஸ் துணி வைக்கப்பட்டு 5 மிமீ . தடிமனுள்ள இரு உலோ 
கத் தட்டுகளின் இடையே அடுக்கப்படுகின்றன . இந்த அடுக்கு 
ஒருவகை பிரஸ்ஸில் ( press ) வைத்து அழுத்தப்படுகிறது . 


காரீய அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 291 


கான்வாஸ் துணியும் உலோகத் தட்டுகளும் எதிர் மின்வாய்த் 
தட்டுகளைவிடச் சுமார் 5 முதல் 7 மிமீ . வரை எல்லாப் பக்கங்களி 
லும் பெரிதாக நீண்டிருக்க வேண்டும் . 


இந்த எதிர் மின்வாய்த் தட்டுகள் 30 வினாடிகளுக்கு மேல் 
அழுத்தப்பட்ட நிலையிலிருக்கக் 
கூடாது . பருத்த ஊக்கப்பொருள் 
களைக் கிரிடுகளில் அமுக்க இது 
போதுமானது . 


MITAI 


இவ்வாறுசரிசெய்யப்பட்ட எதிர் 
மின்வாய்த் தட்டுகள் போதுமான 
வலிமையைக் காட்டுகின்றன . 
இவற்றின் பயன் தரும் காலம் 
13 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டு 
கள் வரை உள்ளது . 
51. பழுதான 

நேர் 

மின்வாய்த் ( 
தட்டுகளைத் தரம் பிரித்தலும் 

அவற்றைப் பழுதுபார்த்தலும் 
* கழுவப்பட்ட நேர் மின்வாய்த் 

படம் 83 
தட்டுகள் தொகுதியின் கோடி எதிர் மின் வாய்த் தட்டுகளை அடுக்கி 
முனைக் கம்பம் பிடிப்பியில் ( vice ) 

அமுக்குதல் 
கெட்டியாகப் பிடிக்கப்பட்டு 
தட்டுகள் பட்டையிலிருந்து நைவாள் ( hacksaw ) உதவியால் 
அறுத்து எடுக்கப்படுகின்றன . 


கீழ்க்கண்ட குறைகள் உள்ள நேர் மின்வாய்த் தட்டுகள் 
நிராகரிக்கப்படுகின்றன . 


( 1 ) தட்டின் மேற்பரப்பில் வெள்ளைப் புள்ளிகள் தோன்றி 
தட்டும் இளஞ்சாக்லேட் நிறத்தில் இருக்கும்போது ; 


( 2 ) கிரிடுகளின் ஓரங்கள் அரித்தலால் அழிந்து போயிருக் 


கும்போது ; 


( 3 ) ஊக்கப் பொருள்கள் அதிகமாக உதிர்ந்து போயிருக்கும் 
போது ( அதாவது 10 முதல் 20 கிரிடு கூடுகள் காலியாகக் காணப் 
படுகிறது ) ; 


292 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( 4 ) தட்டுகள் பலஹீனமுற்றுள்ளபோது ( அதாவது கிரிடு 
களின் பட்டைகள் ஊக்கப் பொருளோடு சேர்த்து விரல்களால் 
எளிதில் அமுக்கப்படும் நிலை ) . 


நல்ல நேர் மின்வாய்த் தட்டுகள் போதுமான கட்டுமான 
வலிமையுடனும் ஆழ்ந்த பழுப்பு நிறத்துடனும் இருக்க வேண்டும் . 


பொது விதிபோல் மிக அதிகமான நேர் மின்வாய்த் தட்டுகள் 
தகுதியற்றவனவாக உள்ளன . அரிப்பின் காரணமாக நிராகரிக்கப் 
பட்ட தட்டுகளின் கிரிடுகளில் உள்ள ஊக்கப் பொருள்களைத் திரும் 
பவும் எடுத்துக்கொள்ளலாம் . ஏ . அஃனசிவ் சொல்லிய முறையில் 
இது செய்யப்படுகிறது . மரச் சுத்தியலால் ஊக்கப் பொருள்கள் 
தட்டப்படுகின்றன . பெரிய துண்டுகளாக உள்ள கிரிடுகள் நீக்கப் 
படுகின்றன . இப் பொருள் மேஜையின் மீது வைத்து ஒரு 
பாட்டிலால் உருட்டி நுணுக்கப்படுகிறது . இதற்கான விசேஷ 
அறைக்கும் கருவியினாலும் இது பொடி செய்யப்படுகிறது . இயந் 
திர சல்லடையால் இது சலிக்கப்படுகிறது . பெரிய துகள்கள் நீக்கப் 
பட்டபின் சலித்தெடுத்த பொருள் மறுபடியும் பொடி செய்யப் 
பட்டு , முன்னதைவிடச் சிறிய துளைகள் கொண்ட சல்லடையால் 

சலிக்கப்படுகிறது . சல்லடையில் தங்கும் ஊக்கப் 
பொருள் மேலும் பொடி செய்யப்படுகிறது . 


அதிகமாக வேலை கொள்ளும் முறைகளைத் தவிர்க்கவும் , வேலை 
செய்பவர்களின் நிலைகள் உயரவும் , நன்றாக அறைக்கப்பட்ட 
பொடி கிடைக்கவும் , ஒய் . ஜெர்சேட்டர் ( Y , Gersator ), ஏ . அஃன 
சிவ் ( A. Afanasiev) , டி . ஜயிட்சீவ் (D_Zait7ev ) , வி , எக்கரோவ் 
( V. Egorov ) ஆகியோர் அமைத்த கருவி உபயோகிப்பது நல்லது . 
இக் கருவி நிராகரிக்கப்பட்ட தட்டுகளிலிருந்து எடுத்த ஊக்கப் 
பொருள்களைப் பொடி செய்யவும் , சலிக்கவும் பயன்படுகிறது . 


இந்த இயந்திரத்தில் ( படம் 84 ) இரண்டு சுழலும் ஆறு 
பட்டை எஃகு உருளைகள் உள்ளன . இவற்றில் ஒன்று ஊக்கப் 
பொருள்களை அறைக்கிறது ; மற்றொன்று சலிக்கிறது . 


இந்த உருளைகள் நிமிடத்திற்கு 50 சுற்றுகள் வீதம் ( 50 rpm ) 
சுற்றுகின்றன . இதற்கு 0.4 கி.வா. மின் மோட்டாரும் , ஒரு வேகம் 
( தறைப்பியும் ( speed reducer ) உதவுகின்றன . 


காய - அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 298 

வேகம் குறைப்பியிலிருந்து உருளைகளைச் சுற்றுவது ஓர் 
ஊடிணைப்பி ( clutch ) வழியாகச் செயல்படுகிறது . இதனால் விரும் 
பியபடி உருளைகளைச் சுற்றவும் , சுற்றாமலிருக்கவும் செய்யலாம் . 


THMUSHRAM 


படம் 84 
நிராகரிக்கப்பட்ட தட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஊக்கப் பொருள்கள் 

அறைத்துச் சலிக்க உதவும் கருவி . 
1. சலிக்கும் உருளை , 2. ஊடிணைப்பிகள் (clutches) , 3. வேகம் குறைப்பி , 

4 , அறைக்கும் உருளை . 


இதனால் அறைக்கும் இயந்திரத்தில் , அறைப்பதும் சலிப்பதும் 
சேர்ந்து ஒரே சமயத்தில் அல்லது தனித்தனியாக நடைபெறும்படி 
செய்ய முடிகிறது . 


அறைக்கும் இயந்திரம் , சலிக்கும் உருளைகள் , வேகம் குறைப்பி 
யாவும் ஒரு மூடிய பெஞ்சின்மீது சௌகாயத்திற்கு ஏற்றதுபோல் 
வைக்கப்பட்டுள்ளன . மோட்டார் அந்தப் பெஞ்சுக்கு அடியில் 
வைக்கப்பட்டுள்ளது . அறைப்பதற்கும் . சலிப்பகற்கும் வசதியாக 
சிறு சிறு காயத்துண்டுகள் உரு எகளில் போடப்பட்டுள்ளன . 


254 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


இத்தகைய கருவி , மனித உழைப்பில் கிடைக்கும் பயனைவிட 
10 முதல் 15 மடங்கு வரை அதிகமான பயன் தருகிறது . வேலை 
செய்யும் சூழ் நிலையை உயர்த்துகிறது . அறைப்பது , சலிப்பது 
இரண்டும் மூடிய உருளைகளில் நடப்பதால் தீமை பயக்கும் தூசி 
அல்லது துகள்கள் காற்றில் கலப்பதில்லை . 

ஊக்கப் பொருளைத் தட்டுவது , அறைப்பது , சலிப்பது யாவும் 
வெளியேற்றும் மூடியின் அடியில் செய்யப்பட வேண்டும் , 
யாட்கள் ஒவ்வொருவரும் இரப்பர் கையுறைகள் அணிந்திருக்க 
வேண்டும் . இவ்வாறு கிடைக்கும் பொருளில் காரீய - டை - ஆக் 
ஸைடு கலந்துள்ளது . இது பசை செய்யப் பயன்படுகிறது . 
1280 கி . கி . க.மீ. அடர்த்தியுள்ள 106 க.செ.மீ. மின்பகு திரவத் 
திற்கு 1 கிலோ கிராம் உலர்ந்த ஊக்கப் பொருள்கள் தேவை . 
உதாரணமாக , 3CT - 84 வகை மின்கல அடுக்கிற்கு ஒரு நேர் மின் 
வாய்த் தட்டு செய்ய 168.5 கிராம் ஊக்கப் பொருளும் , 17-8 
க.செ.மீ. மின்பகு திரவமும் தேவைப்படும் . 

வழவழப்பான இரப்பர் பாய்மீது அல்லது பி.வி.ஸி. தட்டில் 
ஊக்கப் பொருளுடன் மின்பகு திரவம் சேர்த்து பசை தயாரிக்கப் 
படுகிறது . 

நிராகரிக்கப்பட்டவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட காரீயத்தால் 
நேர் மின்வாய்த் தட்டுகளுக்கான கிரிடு வார்க்கப்படலாம் . கிரிடுகள் 
ஒரு கண்ணாடித் தட்டின்மீது வைக்கப்பட்டு இந்தப் பசை கிரிடின் 
இருபுறத்திலும் , பி.வி.ஸி. அல்லது மரத் துடுப்பால் பூசப்படுகிறது . 
இது ‘ பசையிடுதல் ( pasting ) எனப்படுகிறது . பசையிடப்பட்ட 
தட்டின் இருபுறத்திலும் கான்வாஸ் துணியும் , உலோகத் தட்டும் 
வைத்து நன்கு அழுத்தப்படுகிறது . இத் தட்டின் மீது மறுபடியும் 
பசை தடவப்படுகிறது . இதனால் கிரிடு பூராவும் ஊக்கப் பொரு 
ளால் நிரப்பப்படுகிறது . சுத்தமான செய்தித் தாள்கள் தட்டின் 
இருபுறத்திலும் வைக்கப்படுகின்றன . இதற்குமேல் கான்வாஸ் 
துணி வைக்கப்பட்டு, தட்டுகள் ஒன்றின்மேல் ஒன்றாக அடுக்கப் 
படுகிறது . இவ்வடுக்கின் மேலும் கீழும் உலோகத் தட்டுகள் 
வைத்து 30 விநாடிகள் நேரம் அழுத்தப்படுகின்றன . இவ்வாறு 
அழுத்தப்பட்ட தட்டுகள் 100 முதல் 

120 ° செ . வெப்ப நிலையில் 
அடுப்பில் ( oven ) 24 மணி நேரத்திற்கு உலர வைக்கப்படுகிறது . 
செய்தித் தாளால் தட்டுகள் மூடியிருப்பது அவசியம் . இந்த 
வெப்ப நிலையில் ஆவியாவது விரைவாக நடைபெறும் . இந்தத் 
தாள்கள் ஆவியாவதைக் குறைந்த கதியில் சீராக நடைபெறஉதவு 
கின்றன . துவக்க வகை 

மின்கல அடுக்கிற்கான தட்டுகள் 
படம் 85 - ல் காட்டியுள்ளது போன்ற பெட்டியில் உலர வைக்கப் 


காரீய் - அமில மின்கலன்களை முழுவதும் : ... பழுதுபார்த்தல் 295 


படுகின்றன. இந்த பெட்டி 1.5 மிமீ . தடிப்பு உடைய எஃகுத் 
தகட்டால் செய்யப்பட்டது . தட்டுகளின் தடிப்புக்குச் சரியான 
காடிகள் சமதூரத்தில் வெட்டப்பட்ட தனிப்பட்ட பற்சட்டத்தில் 
(rack ) தட்டுகள் வைக்கப்படுகின்றன . இதில் 50 தட்டுகள் வைக் 
கப்படலாம் . மின்சூடேற்றியின் உதவியால் வெப்ப நிலை 100 
120 °செ . - ல் வைக்கப்படுகிறது . ( பீங்கான் மணிகளில் உள்ள 
நைக்குரோம் ( nichrome ) சுருள் மின் சூடேற்றி பல் உள்ளது . ) 
இந்த மின்சூடேற்றி பெட்டியின் அடிப்பகு தியில் வைக்கப்பட்டுள் 
ளது . மின்சூடேற்றி 220 வோ . மின்னழுத்தத்தில் 300 வாட் 
( watt ) தருகிறது . ஒரு வரிசை தட்டுகள் காய 24 மணி நேரம் 
தவைப்படுகிறது . 


படம் 85 
பசையிடப்பட்ட தட்டுகள் உலரவைக்கப்படும் பெட்டி 


ய்ந்த தட்டுகளின் மேலிருந்த தாள்கள் முழுவதும் கருகி 
உரிந்துவிடுகின்றன . ஊக்கப் பொருள்கள் காரீய - டை - ஆக்ஸை 
டுக்கு உரித்தான கருத்த சாக்லேட் நிறத்திலிருக்கும் . 


கருகிய தாள்கள் தட்டின் பரப்பிலிருந்து பிரஷால் ( brush ) 
எடுக்கப்படுகிறது . " லக்குகள் (lugs ) அரத்தால் ராவிச் சுத்தம் 
செய்யப்படுகிறது . 


இத்தகைய தட்டுகளின் பயன்தரும் காலம் 11 முதல் 2 
வருடங்களுக்குள் அமைகிறது . 


288 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப் 


52. நேர் மின்வாய்த் தட்டு கிரிடுகள் , துணைச் சாமான்கள் வார்ப்பிடுதல் 

நிராகரிக்கப்பட்ட தட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்ட காரீயம் 
அல்லது புதிய காரீய ஆன்டிமோனி கலப்புலோகம் , நேர் மின் 
வாய்த் தட்டு கிரிடுகளை வார்ப்பிட உபயோகப்படுத்தப்படுகிறது . 

உலோகத்தால் செய்யப்பட்ட வார்ப்புகளில் கிரிடுகள் தயாரிக் 
கப்படுகின்றன . இந்த வார்ப்பில் ஒன்றோடொன்று நன்கு பொருந் 
தும் அச்சுகள் 1 - ம் , 3 - ம் கீல் 2 - ஆல் ( படம் 86 ) இணைக்கப்பட்டுள் 

வலது கை பக்க அச்சு அடித்தட்டு 5 -உடன் இரண்டு 
கோணக் கட்டைகளாலும் ( angles) ( 4 ) எட்டுத் திருகுகளாலும் 
நன்கு பொருத்தப்பட்டுள்ளது . இடது கை பக்க அச்சில் 5 மிமீ . 
தடிப்புடைய உலோகப் பட்டையாலான கைப்பிடி ( 6 ) உள்ளது . 
அடித்தட்டு எஃகால் அல்லது வார்ப்பிரும்பால் ஆன 15 மிமீ . 
தடிப்புடையதாகும் . 


ளன . 


2 


Fo 


6 


5 . 


படம் 86 
தட்டுகளின் கிரீடுகளை வார்க்கப் பயன்படும் வார்ப்பு அச்சு ( mould ) 

வார்ப்பு இரும்பாலான 10 மிமீ . தடிப்புடைய தட்டிலிருந்து 
பொறிவினையால் ( machined ) ஒவ்வோரு அச்சும் தயாரிக்கப்பட் 
டது . நேர் மின்வாய்த் தட்டு கிரிடுகள் வார்க்க இரண்டு வார்ப்பு அச் 
சுகள் ( moulds ) தேவை . 6CT -54 , 6CT - 68 , 8CT - 135 வகை மின் 
கல அடுக்குகளின் நேர் மின் வாய்த் தட்டு கிரிடுகள் ஒரே அளவு 
உடையவை ; ஆனால் இவற்றை வார்க்க ஒரு மோல்டு போது 
மானது ( படம் 87 ) . 3CT - 70 , 3CT - 84 , 3CT.98 வகை மின்கல 
அடுக்குகளின் நேர் மின்வாய்த் தட்டு கிரிடுகளும் ஓர் அளவு 
உடையவை ; ஆனால் கிரிடுகளை வார்க்க வேறு வார்ப்பு அச்சு 
( mould ) தேவைப்படுகிறது ( படம் 88 ) . இருவகை மோல்டுகளும் 
எந்த இயந்திரப் பட்டறைகளிலும் செய்யப்படலாம் . 


02 


பு 


வெட்டுத்தோற்றம்அ-அ விட்டம் 2துளைகள் 


00 


00000001 
MOT 


100000 


159. 


LIUUUUUUUUUUU THA 


100 UUUUUU000000 


68 H81908 


186.4 


-TIL 
-7981 

18 


-டாக 


DIUCOOL 


ஆ 


---70 


--- 


அ 


10 


19--வெட்டுத்தோற்றம்ஆ-ஆம் 

184 
179. 
170 162 


146.5 


34.5 
22 


*NIAN 


படம்87 6-54,6-68,ICT-135மின்கலஅடுக்குகளுக்கானகிரிடுகளைவார்க்கும் 

மோல்டுக்கானதுச்சுகள் 


184 

+176 


90 


பெருந்தலைஆணிவிட்டம்.5 

30 


வெட்டுத்தோற்றம்அ-அ விட்டம், 

5.0 2துளைகள் 


110 
-951 


F07 


-90 


46.55 


S0.4 


பை 


-185.95. 


47.3* 


2017 MEZE 


170.95 182.95 185.95 


14 


அ 


-7019-வெட்டுத்தோற்றம்ஆ. 

184 
180 170. 

162 144.4 -52 36.6 


19 


*-15.4x7=107.8 


13:01 


AK57 


3CT-70, 


படம்88 3CT-84,3CT-98வகைமின்கலஅடுக்குகளுக்கான கிரிடுகளைவார்க்கும்மோல்டுக்கானஅச்சுகள் 


கார்ய - அமில மீன்கலன்களை முழுவதும் : .. 

... பழுதுபார்த்தல் 299 


கிரிடுகளை வார்ப்பதற்கு முன் மோல்டின் இரு பகுதிகளும் 
வெளிப்புறமிருந்து பற்ற வைக்க உதவும் ஸ்டவ்வால் 150-200 ° 
செ . வெப்ப நிலைக்குச் சூடேற்றப்படுகிறது . உட்புறத்தில் அச்சுகள் 
மீது வார்க் பால்யம் ( cork emulsion ) , வர்ணம் தெளிக்க உதவும் 
கருவியால் தெளிக்கப்படுகிறது : 


ஒரு லிட்டர் நீரில் , 70 முதல் 80 கிராம் கார்க்கு மாவும் . 
1,350 கிகி . /க.மீ . அடர்த்தியுடைய நீர் - கண்ணாடி- கரைசல் 
( water - glass- solution ) 20 முதல் 30 கிராமும் இந்தப் பால்பத்தி 
லுள்ளன . 


இந்தக் கார்க் மாவு தேவையில்லை என்று ஒதுக்கப்பட்ட 
கார்க்கிலிருந்து ( உதாரணமாக நிராகரிக்கப்பட்ட கார்க் மூடிகள் ) 
பொடியாகத் தயாரிக்கப்படுகிறது . இதைச் செய்ய முருடான அரம் 
உதவுகிறது . மிக மெல்லிய துளைகள் கொண்ட சல்லடையால் 
சலிக்கப்படுகிறது . 


மூடிய உலோகப் பாத்திரத்தில் இந்தப் பால்மம் தயாரிக்கப்படு 
கிறது . முதலில் நீர் இந்தப் பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது . பின் 
திரவக் கண்ணாடி ( liquid glass ) சேர்க்கப்படு கிறது . இக் கலவை 
கொதி நிலைக்குக் கொண்டு வரப்படுகிறது . பிறகு கார்க் பொடி 
தேவையான அளவு சேர்க்கப்பட்டு 2 முதல் 2.5 மணி அளவு 
கொதிக்க வைக்கப்படுகிறது . இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பால்மம் 
பாத்திரத்தில் மூடி வைக்கப்பட வேண்டும் . உபயோகத்திற்கு 
முன் நன்கு கலக்கப்பட வேண்டும் . 


ஒரு முறை இந்தக் கார்க் பால்மம் தெளிக்கப்பட்டபின் , சுமார் 
50 முதல் 70 கிரிடுகள் வார்க்கப்படலாம் . பால்மம் கைவசம் இல் 
லாதபோது டால்கம் (talcum ) பவுடர் தெளிக்கப்படலாம் . இதை 
உபயோகிக்கும்போது ஒவ்வொரு தடவை கிரிடு வார்க்கப்படும் 
போதும் இது தெளிக்கப்பட வேண்டும் . 


நிராகரிக்கப்பட்ட தட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்ட காரீய 
ஆன்டிமோனி கலவை உலோகம் முதலில் உருக்கப்படுகிறது .. 
இதற்கு வார்ப்பு இரும்புப் பாத்திரம் உபயோகப்படுத்தப்படுகிறது . 
இதைச் சூடாக்க , பற்றவைக்க உதவும் ஸ்டவ் , அவ்லது வாயு எரி 
பான் ( gas burner ) அல்லது உலைக்களம் ( forge ) உபயோகப்படுத் 
தப்படுகிறது , மின்சாரத்தால் சூடேற்றப்படும் பாத்திரத்தையும் 
உபயோகிக்கலாம் . 


560 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


முதன் முதலாகக் கலவை உலோகம் தயாரிப்பதானால் மின்சாரத் 
தால் சூடேற்றப்படும் பாத்திரத்தில் பாதி அளவு தேவையான காரீ 
யத்தால் நிரப்பப்படுகிறது . இக் காரீயம் உருக வெப்ப நிலை 350 
முதல் 400 ° செ.க்கு உயர்த்தப்படுகிறது . ஆன்டிமோனி 25 
முதல் 35 மி.மீ. அளவுக்கு உடைக்கப்பட்டு , உருகிய காரீயத்தில் 
கலக்கப்படுகிறது . ஆன்டிமோனி உருகியதும் மீதியுள்ள காரீய 
மும் சேர்க்கப்பட்டு , கலவையின் வெப்பநிலை 400-450 ° செ.க்கு 
உயர்த்தப்படுகிறது . இந்த வெப்பநிலை மாறாமல் வைக்கப்பட 
வேண்டும் . கலவையும் நேரா நேரத்திற்கு நன்கு கலக்கப்பட 
வேண்டும் . எரிவதால் ஏற்படும் உலோகக் 

இழப்பைக் 
குறைக்க , இக் கலவையின் மேற்பரப்பு கரித்தூள் தூவப்பட்டு 
மூடப்படுகிறது . 


கலவை 


தேவையான வெப்பநிலையை அடைந்ததும் கிரிடுகளை வார்ப் 
பது உடனே தொடங்கப்படுகிறது . மோல்டும் சூடேற்றப்பட்டிருந் 
தால் இக் கலவை உலோகம் மோல்டின் குடிகளை நன்றாக நிரப்பும் . 
மோல்டைச் சூடேற்ற வாயு எரிப்பான்களை அல்லது மோல்டின் 
உள் அமைக்கப்பட்ட மின்சூடேற்றிகளை உபயோகிக்கலாம் . 


ஒரு முறை கிரிடு வார்க்கத் தேவையான கலவை அளவை 
விடச் சிறது அதிகமாகக் கொள்ளும் கண்டியால் உருகிய கலவை 
உலோகம் எடுத்து வார்ப்பு அச்சில் ஊற்றப்படுகிறது . சிறிது அதிக 
மாக உள்ள கலவை பின்பு கிரிடைச் சரி செய்யத் தேவைப்படும் . 
இவ்வாறு செய்வது மோல்டு முழுமையாக நிரப்பப்படுவதற்கு உத் 
திரவாதமாகிறது . மறு முறை உருகிய கலவை உலோகத்தை 
எடு பதற்குமுன் கரண்டி உருகிய கலவையின் வெப்ப நிலைக்குச் 
சூடாக்கப்பட வேண்டும் . 


கரண்டி உருகிய கலவை உலோகத்தால் நிரப்பப்படும்போது 
கரி அல்லது உலோக அழுக்கு ( மஷ்டு ) அதில் இல்லாதபடி 
கவனித்துக் கொள்ள வேண்டும் . இல்லாவிடில் கிரிடு கெட்டு 
விடும் . கரண்டி உருகிய கலவையால் நிரப்பப்பட்டதும் உருதகிய் 
கலவையின் மேற்பரப்பு முழுவதும் உடனே கரியாலும் உலோகக் 
கசடாலும் ( slag ) மூடப்படுகிறது . 

மோல்டு நிரம்பும் வரையில் கலவை தொடர்ந்து ஊற்றப்பட 
வேண்டும் . ஊற்றும்போது ஊற்றும் தாரை குறைந்த நீளத்துட 
னும் தடிப்பாகவும் இருப்பது நல்லது . விட்டுவிட்டு ஊற்றினால் 
தேவையற்ற விளிம்புகள் உண்டாக்கப்படும் . மோல்டிலிருந்து 
கிரிடு எடுக்கப்பட்டதும் , விளிம்பில் நீட்டிக் கொண்டிருக்கும் 


காரீய - அமில மின்கலன்களை முழுதும் . : , பழுதுபார்த்தல் 


301 


பகுதிகள் கத்தரிக்கோலால் வெட்டப்படுகிறது . பின்பு விளிம்பு 
கள் அரத்தால் ராவி சரியாகச் செய்யப்படுகின்றன . 

காரீயத்தாலும் காரீயக் கலவைகளாலும் தயாரிக்கப்படும் 
கட்டுவதற்கான துணைக்கருவிகள் ( பட்டைகள் , இணைப்புகள் , 
திருகிகள் , உழல்வாய்கள் , பற்றவைக்கத் தேவையான தண்டுகள் 
முதலியன ) படம் 89 - ல் காட்டப்பட்டுள்ளன . இவை சிறிய 
அளவு வார்ப்பு அச்சுகளில் வார்க்கப்படுகின்றன . இதற்கான 
யோல்டுகளின் வரைபடங்கள் , படம் 90 , 91 , 92 , 93 - ல் 
காட்டப்பட்டுள்ளன . 


கிரிடுகளையும் , வேறு பகுதிகளையும் வார்க்கும்போது அந்த 
வேலை காற்று வெளியேறும் அறையில் அல்லது காற்று வெளி 


* 


(C ) 


( b ) 


A 


( d) 


( e ) 


(3 ) 


பூ 


THU 


படம் 89 


காரியம் , காரிய கலவையால் செய்யப்பட்ட இணைப்புகளும் , கோடி முனைகளும் 

8 - ஸ்டட்டுடன் கூடிய கோடி முனை லக் ( terminal lug with stud ) . - 
உள் டவல் கொண்ட கோடி முனை லக் ( terminal lug with internal dowel ) 
C - முழுவதும் காரீயத்தால் ஆன கோடிமுனை லக் ( all lead terminallus ) , - 

போர்டு வகை லக் ( ship board type lug ) , e- காரிய மின் கலன்கள் 
இணைப்பு , - செப்புப்பட்டையுடன் கூடிய மின்கலன்கள் இணைப்பு , எ செப்புக் 
கேபிளுடன் கூடிய இணைப்பு ( connector with copper cable ) , காரீயத் 
தால் ஆன உழல்வாய் (lead bush ) . -திருகி ( nut ) . 


802 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


A 


T " 


21 


படம் 80 
கோடிமூனை லக்குகள் (terminal lugs) தயாரிக்க உதவும் சிறிய அளவு 

மோல்டு . 


படம் 81 
மின்கலன்கள் இணைப்புகள் தயாரிக்க உதவும் சிறிய அளவு மோல்டு , 


கார்ய - அமில மின்கலன்களை முழுதும் ...பழுதுபார்த்தல் 


808 


345 


79 


R12 


61 


= 


படம் 92 


கோடிமுனைக்கான துணைச் சாமான்கள் வார்க்கத் தேவையான சிறிய 

அளவு வார்ப்பு அச்சு 


SE 


T 


17.8 


14.6 


TA 


144 


LA 


படம் 93 


உழல்வாய்கள் வார்க்கத் தேவையான சிறிய அளவு மோல்டு 


304 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


யேறும் மூடியினுள் செய்யப்பட வேண்டும் . முன்பு பாபிட் 
( babbit ) உருக்கப்பட்ட மின்சூடேற்றும் பாத்திரத்தை இந்த 
வேலைக்குப் பயன்படுத்தக் கூடாது . ஏனெனில் , இது பழுதுபார்க் 
கப்பட்ட மின்கல அடுக்குகளின் பயன் தரும் காலத்தை வெகு 
வாகக் குறைக்கிறது . 


காரீயத்தை உருக்கி ஊற்றும் வேலை செய்யும் எல்லாப் பணி 
யாட்களும் கான்வாஸ் கையுறைகளும் , கான்வாஸ் மேலாடைகளும் 
பாதுகாப்பிற்காக அணிந்திருக்க வேண்டும் . 


53. உடைந்த லக்குகள் கொண்ட தட்டுகள் பழுதுபார்க்கப்படுதல் 


தட்டில் லக் (lug ) உடைவதற்குப் பொதுவான காரணம் 
தயாரிப்பில் இருந்த குறைபாடுதான் . சில சமயங்களில் இது 
அதிர்ச்சியாலும் ஏற்படலாம் அல்லது காரில் தவறாக மின்கல 
அடுக்கு பொருத்தப்படுவதாலும் இது ஏற்படலாம் . லக்குகளை 
பழுதுபார்ப்பது என்பது அடிக்கடி நடைபெறும் செயல் . 
காரணம் , தட்டு தொகுதிகளைப் பிரித்தெடுக்கும்போது தட்டுகள் 
அறுத்து எடுக்கப்படுகின்றன . அப்போது லக்குகள் சிறியதாகி 
விடுகின்றன . காரீய எரிப்பு ( lead burning ) மூலம் உதவித் தட்டு 
களில் ( templates ) உள்ள லக்குகள் பழுதுபார்க்கப்பட்டு தேவை 
யான அளவுக்குக் கொண்டுவரப்படுகின்றன ( படம் 94 ) . லக் , சிறி 


படம் 94 


தட்டுகளுக்கான லக்குகள் கட்ட உபயோகப் 

படும் உதவித் தட்டு ( template) 


தளவு கிரிடுடன் ( சேர்ந்து ) கிழித்து எடுக்கப்பட்டிருந்தால் 
கிரிடும் லக்கும் பழைய இடத்தில் இணைக்க வேண்டிய அவசியம் 
இல்லை . நான்கு மூலைகளில் ஏதாவது ஒரு மூலையில் கிரிடுடன் 
இணைக்கப்பட்டால் போதும் . காரீய - எரிப்பு மூலம் லக்கும் கிரிடும் 
இணைக்கப்பட்ட பின்பு லக் அரத்தால் தேவையான அளவிற்கு 
இராவி எடுக்கப்படுகிறது . 


கார்ய - அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 305 


54 , மின்கல அடுக்குகளைப் பழுதுபார்ப்பதில் காரிய எரிப்பின் பங்கு 
காரீய எரிப்பு முறைகளும் அதற்கான காரணமும் 
மின்கலன்கள் , மின்கல 

அடுக்குகள் இணைப்பதில் உள்ள 
முக்கியமான வேலைகளில் ஒன்று காரியப் பகுதிகளை டார்ச்சுப்பற்ற 
வைப்புச் (torch welding ) செய்தல் . இது சாதாரணமாகக் காரிய 
எரிப்பு எனப்படுவதுண்டு . இணைக்கப்பட்ட பகுதிகள் சில நேரடி 
யாக மின்பகு திரவத்தினுள் வைக்கப்படுகின்றன . விளிம்புகளில் 
தேவையற்ற வேறு பொருள்கள் ஏதாவது இருக்குமானால் அவை 
மின்பகு திரவத்தில் கரைந்து அவைகளை மாசுபடுத்தலாம் . பற்ற 
வைக்கப்பட்ட விளிம்புகள் போதுமான பொறிமுறை வலிமையும் , 
குறைவான தொடுதடையும் (contact resistance ) கொண்டிருக்க 
வேண்டும் . துவக்கும் வகை மின்கல அடுக்குகளுக்குத் தொடுதடை 
மிகக் குறைவாக இருக்கவேண்டும் . 


* காரீய எரிப்பு முறையில் விசேஷ அம்சங்கள் உள்ளன . 
இதற்குக் காரணம் காரீயம் விரைவாக ஆக்ஸிடேஷன் ஆகி 
விடுவது தான் . காரியத்தின் உருகுநிலை ( 327 ° செ . ) குறைவானது . 
மேலும் பற்றவைக்கும்போது இளக்கிகளை (fuxes ) உபயோகிக்க 
அனுமதியில்லை . ஏனெனில் , இவை மின்கலன்களைக் கெடச் 
செய்யும் . 


காரீயப் பற்றவைப்பு முறைகளில் மிகவும் வழக்கமானவை 
காற்று - ஹைட்ரஜன் முறையும் தடைமுறையும் ஆகும் . காற்று 
அசிடிலின் முறை உபயோகப்படுத்தப்படுவதில்லை . 


காற்று - ஹைட்ரஜன் பற்றவைப்பு 

ஹைட்ரஜன் நெருப்புச் சுடரும் விசேஷமான எரிப்பானும் 
மிகச் சிறப்பாக வேலை செய்ய உதவுகின்றன . இதனால் தான் 
இம்முறை மிகவும் அதிகமாக 

அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது . 
மின்கல அடுக்குகள் தயாரிக்கும் நிறுவனங்களும் அவற்றைப் 
பழுதுபார்க்கும் நிறுவனங்களும் 

நிறுவனங்களும் காற்று - ஹைட்ரஜன் பற்ற 
வைப்பைப் பயன்படுத்துகின்றன . இம்முறையில் உள்ள சாதகங் 
களாவன 


( அ ) நெருப்புச் சுடரின் குறைந்த வெப்ப நிலை . 

( ஆ ) ஹைட்ரஜன் நெருப்புச் சுடருக்கு எதிர் மின்னேற்றம் 
செய்யும் குணம் . இதனால் விவிம்புகள் சிறந்த தரமுடையவை 
களாக உள்ளன . 

20 


306 . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


( இ ) இக் கருவியின் எளிமையான அமைப்பு ; எந்தப் பழுது 
பார்க்கும் கடையிலும் எளிதாகத் தயாரித்து உபயோகிக்கலாம் . 


தேவையற்றது என்று ஒதுக்கிய பொருள்களிலிருந்து ஹைட்ர 
ஜன் தயாரிக்கலாம் . கடைகளில் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் 
கருவிகளில் நேரடியாகத் தயாரிக்கலாம் . வீணாக்கப்பட்ட 
மின்பகு திரவம் , துத்தநாகம் அல்லது இரும்பு வெட்டுத்துகள்கள் 
இரண்டையும் கலந்து நீர்வாயு தயாரிக்கலாம் . ஹைட்ரஜனைத் 
தயார் செய்து விநியோகிக்கும் நிலையங்களிலிருந்தும் ஹைட்ர 
ஜனைப் பெறலாம் . 


ஹைட்ரஜன் , சிலிண்டரிலிருந்து அல்லது தயாராகும் கருவி 
யிலிருந்து , இரப்பர்க் குழாய்மூலம் டார்ச்சு நிப்பிளுக்குக் கொண்டு 
வரப்படுகிறது . வேறு ஒரு நிப்பிளுக்கு அழுத்தப்பட்ட காற்று 
கொண்டுவரப்படுகிறது . இக்காற்றை ஓர் அமுக்கி ( compressor ) 
தருகிறது . இந்த டார்ச்சு 0 • 1 முதல் 0 • 15 காற்று மண்டல அமுக் 
கத்தில் காற்று வரும்படி இயங்குகிறது . எரிப்பான் காற்றும் 
ஹைட்ரஜனும் கலந்து தேவையான அளவில் நெருப்புச் சுடர் 
நுனிக்குழலில் தரப்படுகிறது . காற்றடிக்க உபயோகமாகும் 
அமுக்கி , இதற்குத் தேவையான காற்றைத்தர உதவலாம் . 97 % 
காரீயமும் , 3 % ஆன்டிமோனியும் கலந்த கலவை உலோகத்தால் 
நிரப்பும் தண்டுகள் ( filler rods) செய்யப்படுகின்றன . இவற்றின் 
நீளம் 300 முதல் 400 மி.மீ - ம் , விட்டம் 10 முதல் 12 மி.மீ - ம் 
இருக்கும் . 


ஹைட்ரஜன் தயாரிக்கும் கருவியின் அமைப்பு 

இதன் அமைப்பு மிக எளிமை வாய்ந்தது ; எந்தப் பழுது 
பார்க்கும் கடையிலும் செய்துகொள்ளலாம் . இதைச் செய்யக் 
கீழ்க்கண்ட பொருள்கள் தேவை 


3 முதல் 5 மி.மீ. மொத்தத்தில் உருட்டித் தயாரிக்கப்பட்ட 
காரீயம் , 2 முதல் 3 மி.மீ. மொத்தமுள்ள எஃகு தகடு , 50x50 
அல்லது 60X60 மி.மீ. இரும்பு மூலைக்கோணம் , 35 முதல் 
40 மி.மீ. விட்டத்திலும் 8 முதல் 10 மி.மீ. விட்டத்திலும் , 
அமிலத்தால் பாதிக்கப்படாத இரப்பர்க் குழாய் . 


ஹைட்ரஜன் தயாராகுமிடம் ( படம் 95 ) , நீரிய அடைப்பு 
( water seal ) ( படம் 96 ) , டார்ச்சுகளுக்கு ஹைட்ரஜனை எடுத்துச் 
செல்லும் இரப்பாக் குழாய்கள் ஆகிய மூன்றும் சேர்ந்தது இந்தக் 
கருவியாகும் . 


காரீய - அமில மின்கலன்களை முழுவதும் 


பழுதுபார்த்தல் 


307 


Q202 


20 


21 


19 


17 


600 


10-11 


500 


1 


8 . 


DHOTICA 


15 


14 


படம் 95 

ஹைட்ரஜன் தயாரிக்கும் சாதனம் 
1. மேல் தொட்டியின் மூடி 

2. மேல் தொட்டி , 3. நீரிய அடைப்பு , 
இரப்பர்க் குழாய் , 5. டார்ச்சு , 6. மேல் தொட்டிச் சட்டம் , 7. மரையும் 
திருகியும் , 8 . ஹைட்ரஜன் தரும் சாதனம், 9 . சாதனத்தின் கூடு , 
10. முடியின் பிடிப்பி , 11. வாயுத் தடுப்பு , 12. பிடிப்பியின் திருகு , 
13 . மூடி , 14. மரையும் திருகியும் , 15. பிடிப்பியின் பட்டை , 16. இரப் 
பர்க் குழாய் , 17. வாயுத் தடுப்பு , 18. மூடி , 19. வாயுத் தடுப்பில் லித்தார்ஜ் 
அல்லது களிமண் சிமென்ட் . 20. மரை , 21. -பிடிப்பி . 


308 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


150 


6 
7 


9 


ஒருமுறை இந்தக் கருவி நிரப்பப்பட்டால் அதிலுள்ள வாயு 
150 லிட்டர் வாயுவைச் செலவழிக்கும் டார்ச்சுகளில் இரண்டிற்கு 

12 முதல் 14 மணிவரை போது 
மானதாகிறது . இங்குக் குறிப் 
பிட்டுள்ள சாதனம் நடுத்தர 
அழுத்த வகையைச் சார்ந்தது . 
அமுக்கப்பட்ட காற்றின் உதவி 

டார்ச்சை இயங்கச் 
செய்யத் தேவையான அழுத் 
தத்தில் இதிலிருந்து வாயு 

டார்ச்சில் செல்கிறது . பற்ற 
-10 

வைப்புக்கான அமைப்பை இது 
மிக எளிமையாக்கிவிடுகிறது . 

ஹைட்ரஜன் தயாராகுமிடத் 
திற்கும் டார்ச்சுக்கும் இடையே 
நீரிய அடைப்பு ஒன்றை உப 
யோகித்து முழுப் பாதுகாப்புத் 
தரப்படுகிறது . ஹைட்ரஜன் 
தயாரிக்கத் தேவையான 
பொருள்கள் , 1120 முதல் 1160 

கி . கி . /க . மீ . அடர்த்தியுடைய 
ts 

கந்தக அமிலமும் , இழைக்கப் 
பட்ட எஃகு பொடிகளும் 
ஆகும் . 

சட்டத்தில் பொருத்தப் 
படம் 96 

பட்ட காரியத்தாலான இரண்டு 
நீரிய அடைப்பு ( Hydraulic seal ) சிலிண்டர் வகைத் தொட்டிகள் 
1. உட்கொள்ளும் கிப்பிள் , 2. மேல் இக் கருவியில் உள்ளன . காரீ . 
தொட்டி மூடி , 3. மேல் தொட்டிக் யத் தொட்டிகளை வலிமை 
கூடு , 4. மேல் தொட்டி , 5. மேல் 
தொட்டியின் அடித்தளம் , 6. கூட்டின் யுடைய தாக்க , அவை , 2 முதல் 
அடிப்பாகம் , 7. குழாய் . 8. நிப்பில் , 3 மி.மீ. மொத்த எஃகு தகட் 
9. அடித்தொட்டிக் கூட்டின் 

மூடி , 
10 . 

அடித்தொட்டியின் டாலான கூட்டினுள் வைக்கப் 
11. வென்ட் குழாய் . 12. பிடியின் , பட்டுள்ளன . 35 முதல் 40 மி.மீ. 
13. சூழ்பட்டை , 14. தடை { bafle) , 

உள் 

விட்டம் 
15. கொடுக்கும் குழாய் , 16. கீழ்த் 

கொண்ட 
17. கீழ்த்தொட்டியின் கூடு, இரப்பர்க் குழாயால் மேல் 
18. இரப்பர்க் குழாய் , 
அடிப்பாகம் , 20. கீழ்த் தொட்டியின் தொட்டியும் கீழ்த் தொட்டி 
அடிப்பகுதி 

யும் இணைக்கப்பட்டுள்ளன . 
வேதியியல் வினைவழியில் ஹைட்ரஜன் தயாரிக்கப்படும் அடித் 
தொட்டி , 5 மி.மீ. மொத்தமான காரீயத் தகட்டால் ஆனது . 


SI 


காரீய - அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 309 


எஃகு தூள்களைப் போட , தொட்டியில் பிடிப்பியுடைய மூடியால் 
மூடப்பட்ட வாய் உள்ளது . வாயு வெளியேறாமல் தடுக்க இரப்ப 
ரால் ஆன ஓர் ஆவி ( வாயு ) தடுப்பு ( gasket ) மூடிக்கும் , தொண் 
டைக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது . அமிலம் முழுவதையும் 
எடுத்துவிட்டுத் தொட்டியைக் கழுவ வசதியாக , தொட்டியின் 
அடியில் ஒரு குழாய் உள்ளது . எஃகு பொடிகளைத் தாங்க , 
குறுகிய கால்களுடைய காரியத்தால் ஆன கிரிடு தொட்டி 
யினுள் அடித்தளத்திற்குச் சிறிது மேலாக உள்ளது . 


3 மி.மீ.மொத்தக் காரியத் தகட்டால் ஆன மேல் தொட்டியில் 
அமிலம் இருக்கிறது . 


ஒவ்வொரு தொட்டியின் கொள்ளளவும் 90 லிட்டர்களாகும் . 
எளிதில் எடுத்துச் செல்வதற்கு வசதியாக இக்கருவி இரண்டு 
பாகமாகச் செய்யப்படுகிறது . ஒவ்வொரு பாகத்தின் 
சுமாராக 100 கி . கிராம் ஆகும் . இணைக்கப்பட்ட இக்கருவியின் 
உயரம் 2000 மி.மீ .; இதன் விட்டம் 600 மி.மீ. 


எடை 


ஹைட்ரஜன் நெருப்புச் சுடரை டார்ச்சிலிருந்து பின்புறமாக 
ஹைட்ரஜன் தயாரிக்கும் இடத்திற்குப் போகாமல் தடுப்பது நீரிய 
அடைப்பின் வேலை . உருளை வடிவத் தொட்டி ஒன்று நீரிய அடைப் 
பில் உள்ளது . தொட்டியின் மேற்பகுதியில் தேவையான நிப்பிள் 
கள் உள்ளன . இரப்பர்க் குழாயால் ஹைட்ரஜன் தயாரிக்கு 
மிடத்தையும் , டார்ச்சையும் இத்தொட்டியுடன் இணைக்க இவை 
பயன்படுகின்றன . தொட்டியில் 

நிரப்பப்பட்டுள்ளது . 
ஹைட்ரஜன் இந்நீர் வழியாக டார்ச்சை அடையும்போது அதி 
லுள்ள அமிலம் இந்த நீரால் கரைத்து நீக்கப்படுகிறது . 


காரீயப் பற்றவைப்பிற்குச் சாதாரணமான ஆக்ஸி அசிட்டி 
லின் டார்ச்சுகள்கூட உபயோகப்படுத்தலாம் . குறைந்த அழுத் 
தத்தில் இயங்கும் டார்ச்சு உபயோகப்படுத்தினால் ( CY , CM 
முதலிய வகை ) நுனிக் குழலில் உள்ள உட்செலுத்தியைத் (injector ) 
திருகி எடுத்துவிட வேண்டும் . நெருப்புச் சுடரின் அளவு , நுனிக் 
குழலின் அளவைச் சார்ந்துள்ளது ; டார்ச்சு வால்வைக்கொண்டு 
சுடரின் அளவை மாற்றலாம் . இத்தகைய வரையறை செய்யப் 
பட்ட டார்ச்சுகளைத் தவிர , 8 மி.மீ. விட்டமுள்ள செம்புக் குழா 
யால் ஆன எரிப்பான்களையும் உபயோகிக்க முடியும் . 


810 


சேமிப்பு மின்சல அடுக்குகளின் பராமரிப்பு 


ஹைட்ரஜன் தயாரிக்கும் கருவியின் இயக்கம் 

இக்கருவியை இயக்கும் முன் காரியக் கிரிடு நல்ல நிலையில் 
சரியான இடத்தில் இருக்கிறதா என்று கவனிக்கப்படுகிறது . மேல் 
தொட்டியின் வழியாக நீரை ஊற்றி கீழ்த் தொட்டியின் அடியில் 
உள்ள குழாய் வழியாக வடித்து , கருவி முழுவதும் நன்கு கழுவப் 


படுகிறது . 


கீழ்த் தொட்டியிலுள்ள மேல துவாரம் வழியாக 30 கி.கி. எஃகு 
பொடியைப் போட்டு , அத் துவாரத்தின் மீது மூடியை வைத்துப் 
பிடிப்பியால் நன்கு இறுக்கமாக மூடப்படுகிறது . மேல் தொட்டி 
யில் 70 முதல் 80 லிட்டர்வரை கந்தக அமிலக் கரைசல் ஊற்றப் 
படுகிறது . இரப்பர்க் குழாய் மூலம் , அமிலம் கீழ்த் தொட்டிக்கு 
வருகிறது . அமிலம் எஃகு பொடியுடன் கலந்ததும் கீழ்க்கண்ட 
வாறு வேதியியல் வினைவழி ஆரம்பமாகிறது . 

Fe + H , SO, = Fesos + H , 
கீழ்த் தொட்டியில் தயாரான ஹைட்ரஜன் குழாய் வழியாக 
நீரிய அடைப்பை அடைகிறது . இங்கிருந்து டார்ச்சுக்கு ஹைட் 
ரஜன் செல்கிறது . அமிலத்தால் தொட்டியை நிரப்பும்போது 
அல்லது கருவி இயங்கும் போது , அமிலம் நீரிய அமைப்பிற்குப் 
போகாமலிருக்க வாயு வெளியேற்றும் குழாயில் ஒரு வளைவு 
மேல்தொட்டிக்கு மேலாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


வாயு உற்பத்தி தானாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது . உற் 
பத்தியான ஹைட்ரஜன் தனது அழுத்தத்தால் கந்தக அமிலத்தை 
வெளியேற்றுகிறது. அமிலம் மேல் தொட்டியிலிருந்து அமிலம் 
வரும் குழாயில் ஏறி மேல் தொட்டிக்கு வருகிறது . இதனால் எஃகு 
உடன் தொடர்புள்ள அமிலத்தின் அளவு குறைகிறது . சிறிதளவு 
ஹைட்ரஜன் செலவானதும் அமிலம் கீழ்த்தொட்டிக்கு வந்து 
ஹைட்ரஜன் உற்பத்தி செய்கிறது . வாயுவின் அழுத்தம் , மேல் 
தொட்டியிலும் கீழ்த் தொட்டியிலும் உள்ள அமிலத்தின் மட்டங் 
களின் வித்தியாசத்தைப் பொறுத்தது . 


ஒருமுறை போட்ட அமிலமும் , எஃகு பொடியும் தீர்ந்த பிறகு 
இந்தக் கருவிக் கீழ்கண்டபடி சுத்திகரிக்கப்படுகிறது . கீழ்த்தொட்டி 
யின் அடியில் உள்ள துவாரம் வழியாக அமிலம் வெளியேற்றப்படு 
கிறது . நிறைய நீர் விட்டு எஃகு பொடியும் , கிரிடும் கழுவப்படு 
கின்றன . எஃகு பொடியும் , கிரிடும் , அடித் தொட்டியிலுள்ள 

கடலும் வெளியே எடுக்கப்படுகின்றன . தொட்டி நன்கு நீரால் 
கழுவப்படுகிறது . 


காரிய - அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 111 


எஃகுவிற்குப் பதிலாகத் துத்தநாகம் கொண்டு ஹைட்ரஜன் 
தயாரிக்க இதை ஒத்த ஒரு கருவி அமைக்கலாம் . எஃகு உபயோ 
கிக்க அமைத்த கருவியின் அளவில் பாதி அல்லது மூன்றில் ஒரு 
பங்கு அளவில் துத்தநாகம் கொண்டு தயாரிக்கப்படும்போது 
அக்கருவி அமையும் (திறன் இரண்டிற்கும் ஒரே அளவு) 


ஹைட்ரஜன் தயாரிக்க டெம்பர் நிறம் (temper colour ) 
ல்லாத குறைவான கரி கலந்த எஃகு தூள்களே சிறந்தவை . 
இவற்றின் மீது ஏதாவது எண்ணெய் இருக்குமானால் அதைக் 
காஸ்டிக் சோடாக் ( caustic soda ) கரைசலால் கழுவி எடுத்துவிட 
வேண்டும் . டெம்பர் நிறங்கள் கொண்ட அல்லது அதிகமான கரி 
சேர்க்கப்பட்ட எஃகிலிருந்து ஹைட்ரஜன் குறைந்த வீதத்தில் 
வருவதால் இவை ஹைட்ரஜன் தயாரிக்கத் தகுந்ததல்ல . 


குறைந்த வெப்பநிலைகளில் இக்கருவி விரைவாகத் துவங்க 
அமிலத்தை ஊற்றும் முன் , அதை 60-70 ° செ . வெப்பநிலைக்குச் 
சூடேற்றி ஊற்றவேண்டும் . வினைவழி விரைவாக நடக்க , ஒரு 
லிட்டர் நீரில் 125 கிராம் மயில்துத்தம் கலந்த கரைசலைக் ( blue 
vitriol) கிரியா ஊக்கியாகச் (calalyst) சோக்கலாம் . ஒரு லிட்டர் 
அமிலத்திற்கு 60 க.செ.மீ. வீதம் கரைசலைச் சேர்க்கலாம் . 


இக்கருவி இயங்கும் போது பாதுகாப்பிற்காகக் கீழ்க்கண்ட 
விதிகள் அனுசரிக்கப்பட வேண்டும் : 


இருக்க 


( 1 ) எல்லா இணைப்புகளும் காற்றுப் புகாதபடி 
வேண்டும் . 


( B ) இக்கருவிக்கு அருகில் புகை பிடித்தலோ அல்லது நெருப்புச் 
சுடர் வரவோ அனுமதிக்கக்கூடாது . 


( 3 ) இதில் வேலை செய்யும் பணியாள்கள் இரப்பர் அடிப் 
பாகம் கொண்ட காலணிகளும் , இரப்பர்க் கையுறைகளும் , 
இரப்பர் மேலாடைகளும் , காப்புக் கண்ணாடிகளும் அணிந்து 
கொள்ள வேண்டும் . 


தடைப் பற்றவைப்பு ( Resistance welding ) 

கரி மின்முனை கொண்டு தடைப் பற்றவைப்புச் செய்வதும் மிக 
எளியமுறை . இது நல்ல பயனளிக்கிறது . 6 முதல் 12 வோ , மின் 
அழுத்தத்தில் இந்தப் பற்றவைப்புச் செய்யலாம் . இதற்கு மாறு 
திசை மின் ஓட்டத்தை அல்லது நேர்திசை மின் ஓட்டத்தை 


312 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


உபயோகிக்கலாம் . இதற்கு ஆற்றல் தரும் மூலம் 500 வாட் 
திறன் கொண்ட மின் மாற்றியாக ( transformer ) இருக்கவேண்டும் . 
இது தரும் மின் அழுத்த வீதம் 127 - லிருந்து 12 வோ . அல்லது 
210 - லிருந்து 12 வோ . ஆகும் . அல்லது அதிகமான மின்தேக்கு 
திறன் கொண்ட மின்கல அடுக்கையும் உபயோகிக்கலாம் . பழக் 
கத்தில் நேர்திசை மின் ஓட்டம் மிகவும் சௌகரியமானதாகத் 
தெரிகிறது . இந்தப் பற்றவைப்பிற்கு இரண்டு தனிப்பட்ட மின் 
முனை தாங்கிகள் (holders ) தேவை , ஒன்றில் கரி மின்முனையும் 
மற்றதில் காரீய நிரப்பு தண்டு மின்முனையும் பிடிக்கப்படுகின்றன 
( படம் 97 ) . இந்த மின்முனை தாங்கிகள் மின் ஆற்றல் தரும் 
மூலத்துடன் துவளக்கூடிய கம்பியால் ( wire ) இணைக்கப்படு 
கின்றன . சுடர் விளக்கிற்கு உபயோகப்படுத்தப்படும் கரித் 
துண்டுகளைக் ( 5 முதல் 7 மி.மீ. விட்டம் ) கரி மின் முனையாக 
உபயோகப்படுத்தலாம் . 


mund 


பற்றவைப்பதற்கு முன் , கரி மின்முனை அதற்கான ஹோல்டரி 
லும் , காரீய நிரப்பு தண்டு அதற்கான தாங்கியிலும் வைத்துப் 
-220-12V 

பிடிக்கப்படுகின்றன . கரி 
முனை கூர்மை யாக்கப்படுகிறது . மின் 

சுற்று மூடக் கரி மின்முனையும் காரிய 
RSY 

நிரப்பு தண்டு முனையும் சேர்க்கப் 
படவேண்டும் . இரு மின்முனைகளும் 
தொட்டுக் கொள்ளும் இடத்தில் 
அதிக வெப்பநிலை உண்டாக்கப்படு 
கிறது . அந்த வெப்பநிலையில் கரி 
வெண்சுடராக மாறி விடுகிறது. 
சூடேற்றப்பட்ட கரி முனை , காரீ 
பத்தை உருக வைக்கிறது . எங்குப் 
பற்றவைப்புத் தேவையோ அந்த 

இடத்தில் உருகிய காரீயம் விடப்படு 
படம் 97 

கிறது . தேவையான காரீயம் விடப் 
கரி மின்முனை கொண்டு தடைப் பட்டதும் , கரிமுனை உருகிய காரீ 
பற்றவைப்புச் செய்தல் 

யத்தில் அமிழ்ந்த நிலையிலும் காரீய 
1. கரி மின் முனை , 2. காரிய 

நிரப்பு தண்டு 
நிரப்பு தண்டு 

பற்றவைக்க 

வேண்டிய பாகத்தின்மீது அழுந்திய 
நிலையிலும் இருக்கவேண்டும் . உலோகப் பகுதிகள் உருகி ஒட்டி 
யதும் கரி மின்முனை உருகிய காரீயத்தில் அமிழ்ந்த நிலையிலேயே 
வைக்கப்பட்டு இணைக்கவேண்டிய பகுதி மேல் எடுத்துச் செல்லப்படு 
கிறது. இந்தப் பற்றவைப்பின்போது பொறி பறக்காதபடி கவன 
மாகப் பார்த்துக் கொள்ளவேண்டும் . பொறி பறந்தால் அது காரீ 


கார்ய அமில மின்கலன்கள் முழுவதும் .... பழுதுபார்த்தல் 313 


பதிதை நேர் மின்னேற்றம் செய்ய வழிவிடும் . இது சிறந்த 
பயன்கள் கிடைக்காமல் செய்துவிடும் . 


55. மின்கலத் தொகுதிகளை இணைத்தல் 


ஒரே அளவும் , ஒரே குறியும் ( + அல்லது- ) , ஒரே அமைப்பும் 
அநேகமாக ஒரே மாதிரி தேய்ந்த நிலையும் கொண்ட மின்வாய்த் 
தட்டுகளில் தேவையான தட்டுகள் , தொகுதிகளாக இணைப்ப 
தற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . ( தட்டுகளின் தேய்ந்த நிலை 
பார்வையால் தீர்மானிக்கப்படுகிறது . ) ஒரே தொகுதியில் புதிய 
தட்டுகளையும் பழைய தட்டுகளையும் உபயோகிக்க அனுமதிக்கப் 
படுவதில்லை . இருவகைத் தட்டுகளும் கலக்கப்பட்டால் , உள்ளே 

சமன்படுத்தும் மின் ஓட்டங்கள் சில தட்டுகளை விரை 
வாகத் தேயச் செய்யும் . இதைத் தவிர்க்கவே புதியதும் பழையதும் 


படம் 98 
தட்டுகளைத் தொகுதியாகப் பற்றவைப்பதற்கான ஜிக் 


ஒரே தொகுதியில் வைக்கப்படுவதில்லை . இதற்கெனத் தனிப்பட்ட 
ஜிக்குகளில் (jigs ) இணைப்பு நடத்தப்படுகிறது . படங்கள் 98 , 99 , 
100 ஆகிய மூன்றிலும் காட்டியுள்ளபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட 
தட்டுகள் சீப்பு போன்ற பகுதியில் வைக்கப்படுகின்றன . தட்டு 
சளின் மேல் லக்குகள் ( lugs ) சரியாகப் பொருந்தும்படி ( இல்லா 


814 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


படம் 99 
ஜிக்கில் தட்டுகளைச் செருகுதல் 


படம் 100 
தட்டுகள் பொருத்தப்பட்டுத் தொகுதிகளாகப் 
பற்றவைக்கப்பட்ட நிலையில் ஜிக்கின் தோற்றம் 


காரீய - அமில மின்கலன்களை முழுவதும் . . . பழுதுபார்த்தல் 315 


விடில் உருகிய காரீயம் பற்றவைக்கும்போது தவிர்க்கப்படும் ) . 
வைக்கப்படுகின்றன . பட்டை ஒன்று அதற்கென உள்ள இடத் 
தில் வைக்கப்படுகிறது . ஹைட்ரஜன் நெருப்புச் சுடரால் 
அல்லது தடைப் பற்றவைப்பால் , தட்டுகள் பட்டையுடன் பற்ற 
வைக்கப்படுகின்றன . இச்செயல் விரைந்து செய்யப்பட வேண்டிய 
ஒன்று . இல்லாவிடில் சீப்பு போன் ற 
பகுதி அளவுக்குமேல் சூடேறி இலக்கு 
களை உருக வைக்கும் . அந்த உருகிய 
உலோகம் தட்டுகள்மேல் ஓடிப் 
பரவும் . 


சூடாறிய பிறகு அந்தத் தொகுதி 
ஜிக்கிலிருந்து எடுக்கப்படுகிறது . 
உலோகம் ஏதாவது சிந்தியிருந்தால் 
அது நீக்கப்படுகிறது . 


நேர்மின்வாய் தட்டுத் தொகுதி 
களுக்கும் , எதிர் மின்வாய்த் தட்டுத் 
தொகுதிகளுக்கும் தகுந்த 

சீப்பு 
போன்ற ( ஜிக்கின் ) பகுதி 

தேர்ந் 

படம் 101 
தெடுக்கப்பட வேண்டும் . 

தட்டு 

இடையீட்டுப் பிரிவுகள் 
களுக்கு இடைப்பட்ட 

தூரமும் செருகப்படுதல் 
அவற்றின் மொத்தமும் , மின்கலன் வகைக்குத் தக்கவாறு மாறு 
வதே இதற்குக் காரணம் . நேர்மின்வாய்த் தட்டுத் தொகுதிகளை 
பும் எதிர்மின் வாய்தி தட்டுத் தொகுதிகளையும் ஒரு மின்கலனில் 
வைக்கும்போது , எதிர்மின்வாய்த் தட்டுத் தொகுதிகளுக்கு இடை 
வில் நேர்மின்வாய்த் தட்டுத் தொகுதிகள் வைக்கப்படுகின்றன . 
கோடி முனைகளுக்கான இடைவெளி கிடைக்கத் தொகுதிகள் ஒரு 
மரத்தாலான ஜிக்கில் வைக்கப்படுகின்றன . கோடி முனைகள் 
மின்கலனின் மூடியில் உள்ள துவாரங்களுக்குச் சரியாக இருக்கும் 
படி செருகப்படுகின்றன . இடையீட்டுப் பிரிவுகள் தட்டுகளைச் 
கிறிது விலக்கிக்கொண்டு செருகப்படுகின்றன . இடையீட்டுப் 
பிரிவின் நீண்ட பள்ளங்கள் உள்ள பாகம் நேர்மின்வாய்த் தட்டு 
களுக்கு அடுத்து இருக்கவேண்டும் . இவ்வமைப்பு மின்பகு திரவம் 
தட்டுகளை அடைய நல்ல வசதி செய்கிறது . கண்ணாடி இழை 
களால் ஆன இடையீட்டுப் பிரிவுகள் நேர்மின்வாய்த் தட்டுகள் 
பக்கமே எப்போதும் வைக்கப்படுகின்றன . மின்கலத் தொகுதி 
களின் மையத்திலிருந்து இடையீட்டுப் பிரிவுகளைச் செருக ஆரம் 
பிப்பது மிகவும் வசதியானது . 





316 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


56. இடையீட்டுப் பிரிவுகளைத் தரம் பிரித்தலும் பழுதுபட்டதற்குப் 

பதிலாக வேறு இடையீட்டுப் பிரிவுகளை வைத்தலும் 


பழுதுபட்ட இடையீட்டுப் பிரிவுகளைத் தரம் பிரித்தல் 

மரத்தாலான இடையீட்டுப் பிரிவுகளும் கல்நாரால் ( asbestos) 
ஆன இடையீட்டுப் பிரிவுகளும் காலப்போக்கில் கந்தக அமி 
லத்தால் பாதிக்கப்பட்டுக் கட்டுமான வலிமையை இழந்துவிடுகின் 
றன. டிராக்டரிலும் , மோட்டார் காரிலும் உள்ள துவக்கும் வகை 
மின்கல . அடுக்குகளில் இவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் 
போது இந்த இடையீட்டுப் பிரிவுகள் விரைவாகக் கெட்டுவிடு 
கின்றன . கெட்டுப்போன இடையீட்டுப் பிரிவுகள் சரியான 
நேரத்தில் மாற்றப்படவேண்டும் . மின்கலனின் ஆயுட்காலம் 
முடிவதற்கு முன்பே கம்பளி- கண்ணாடி இழைகள் இடையீட்டுப் 
பிரிவுகளின் இடையே பின்னியுள்ள இழைகள் முழுவதும் கெட்டு 
விடுகின்றன . 


நிராகரிக்கப்பட்ட இடையீட்டுப் பிரிவுகளிலிருந்து எடுக்கப் 
படும் மிப்ளாஸ்ட் , மிஃபோர் , பிளாஸ்டிபோர் , துளையிடப்பட்ட 
பி.வி.ஸி. போன்ற இடையீட்டுப் பிரிவுகள் , பழுதுபார்க்கும் 
வேலைகளுக்கு உபயோகப்படுத்தப்படலாம் . இவற்றில் உள்ள 
துளைகள் காரீய சல்ஃபேட்டால் அடைக்கப்பட்டிருந்தால் ( சாதா 
ரணமாக இடையீட்டுப் பிரிவுகளின் மேற்பரப்பைப் பார்த்தாலே 
தெரியும் ) வெதுவெதுப்பான வெந்நீரினால் அவை கழுவப்பட 
வேண்டும் . 


மூலைகள் உடைந்துள்ள இடையீட்டுப் பிரிவுகள் நீக்கப்பட 
வேண்டும் . இடையீட்டுப் பிரிவுகளில் டெண்ட்ரைட்டீஸ் 
( dendrites ) உருவாகியிருந்தால் இடையீட்டுப் பிரிவுகளின்மீது 
பச்சை நிறக் கறைகள் படிந்திருக்கும் . அத்தகைய இடையீட்டுப் 
பிரிவுகள் உபயோகிக்கப்படக்கூடாது . மின்கலன் தயாரிப்பாளர் 
களில் சிலர் இந்தப் பச்சை நிறக் கறைகள் , டெண்ட்ரைட்டீஸால் 
ஏற்படுவது என்பதை இணைக்கத் தவறிவிடுகிறார்கள் . 


மர இடையீட்டுப் பிரிவுகளை முறைப்படுத்தல் 

இப்போதும் , அடிக்கடி மர இடையீட்டுப் பிரிவுகள் பழுது 
பார்க்கும் வேலைகளில் உபயோகப்படுத்தப்படுகின்றன . 

உபயோகிக்கும் முன் புதிய மர இடையீட்டுப் பிரிவுகள் 
தனிப்பட்ட ஒரு கழுவும் முறைக்கு ( லிக்ஸிவியேஷன் - lixiviation 
அல்லது லீச்சிங்- leaching ) உட்படுத்தப்படவேண்டும் .. இம் 


காரீய - அமில மின்கலன்களை முழுவதும் . . . பழுதுபார்த்தல் 317 

317 


முறையில் குறிக்கோள்கள் இரண்டு : 1. தீமை பயக்கக் கூடிய 
கரிமச் சேர்மங்கள் மரத்தில் இருக்கும் . ( இதில் முக்கியமானது 
அசெட்டிக் அமிலம் ஆகும் . ) இச் சேர்மங்களை நீக்குவது ; 2. மரப் 
பிசின்களை ( resinous matter ) நீக்கி மரத்தில் உள்ள துளைகளைப் 
பெரியதாக்குவது . ஒரு விசேஷமான கத்தியால் ( படம் 102 ) 
இடையீட்டுப் பிரிவு கள் வெட்டப்படுகின்றன . 


மரத்தைக் கழுவும் தனிப் 
பட்ட முறை குறிப்பிட்ட முறை 
யில் பூரணமாகச் செய்யப்பட 

ந RImil 
வேண்டும் . இவ்வாறு செய்வது 
மின்கல அடுக்குகள் திருப்திகர 
மாகக் செயல்படுவதற்கும் 
நீண்ட ஆயுட்காலத்தை அவற் 

Oெ IGALEM 
றிற்குத் தருவதற்கும் உத்தர 
வாதமளிக்கிறது . 

படம் 102 
அளவுக்குத் தகுந்தபடி இடை 
யீட்டுப் பிரிவுகளை வெட்டுவதற்கான 

கத்தி 
கழுவப்படாத இடையீட்டுப் பிரிவுகளின் மின் தடை , கழுவிய 
வற்றின் மின் தடையைப் போல் 2 அல்லது 3 பங்கு அதிகமாக 
இருப்பது ஆராய்வதில் தெரிகிறது . இடையீட்டுப் பிரிவுகளில் 
உள்ள பல்வேறு கரிமப் பொருள்கள் , மின்பகு திரவத்தை மாசு 
படுத்தி , தட்டுகளில் சல்ஃபேட் படிய உதவுகிறது . அசெட்டிக் 
அமிலம் மிகக் குறைந்த அளவில் மின்பகு திரவத்தில் கலந்தாலும் , 
அது நேர் மின்வாய்த் தட்டுகளில் உள்ள ஊக்கப் பொருள்களி 
டையே உள்ளிட நிகழ்ச்சி குறிப்பிடத்தக்க அளவு நடக்க வழி 
காட்டுகிறது ; நேர்மின்வாய்த் தட்டுகளின் கிரிடுகள் தீவிரமாக 
அரிக்கப்படுவதற்கும் அது காரணமாகிறது . இடையீட்டுப் பிரிவு 
களுக்கான மரத்தைக் கழுவும் முறைகள் பல உள்ளன . இவை 
உபயோகப்படுத்தப்படும் மரத்திற்குத் தக்கவாறும் , கருவிக்குத் 
தக்கவாறும் மாறுபடும் . 

மர இடையீட்டுப் பிரிவுகளைக் கழுவும் முறையில் உள்ள முக்கி 
யமான நிலைகள் ! காரத்தில் கழுவுதல் , இக் காரத்தைப் போக்க 
நீரில் கழுவுதல் , இதற்குப் பின்பும் இருக்கக்கூடிய காரத்தை ஈடு 
செய்ய மிக அதிகமாக நீர்க்கப்பட்ட கந்தக அமிலத்தால் கழுவு 
தல் . இந்த அமிலத்தை நீக்கவும் அமிலம் ஈடுசெய்யச் சேர்க்கப் 
பட்டபோது உருவான உப்புகளை நீக்கவும் நீரால் கழுவுதல் ஆகும் . 


318 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


வேதியியல் முறையில் மென்பலகைப் பூச்சு ( veneer ) பெரிய 
மரத்தொட்டிகளில் நடத்தப்படுகிறது . இத் தொட்டியில் 
( படம் 103 ) சூடேற்ற , நீராவியைக் கொண்டு செல்லக் குழாய் 
களும் , கலக்குவதற்கு அமுக்கப்பட்ட காற்று கொண்டு செல்லக் 
குழாய்களும் உள்ளன . மரத் தொட்டியில் மென்பலகைப் பூச்சு 
வைக்கப்படுகிறது . இதனால் காரம் , இந்தப் பூச்சின் மேற்பரப்பில் 
எளிதாக வரமுடிகிறது . 


அமிலம் 


மூத்தப்பட்ட காற்று 
நீராவி ( புதியது ) 


காரம் 


படம் 103 


மென்பலகைப் பூச்சுக் கொடுப்பதற்கான தொட்டி 
1. தொட்டி . 2. காரிய உள்ளுறை , 3. அடியில் உள்ள பற்சட்டம் . 

4. வடிகுழாய் , 5. வழியும் குழாய் . 


அட்டவணையில் கொடுத்துள்ள வெப்பநிலையில் , 10 முதல் 
14 மணி நேரம் கழுவப்பட வேண்டும் . ஒரு லிட்டர்க் கரைசலுக்கு 
55 முதல் 62 கிராம் காரம் என்ற வீதத்தில் இருக்கக்கூடிய 
சோடியம் ஹைட்ராக்ஸைடு கரைசல் கழுவுவதற்கு உபயோகப் 
படுத்தப்படுகிறது . 


கழுவுதல் முடியும்போது காரம் மரத்தொட்டியிலிருந்து வடிக் 
கப்படுகிறது . அதிலுள்ள ஹைட்ராக்ஸைடு அளவைத் தேவை 
யான அளவுக்குச் சரி செய்த பின் அதை மறுபடியும் உபயோகிக்க 
லாம் . மென்பலனைப் , பூச்சைக் கழுவத் தொட்டியில் நீர் நிரப்பப் 


கார்ய- அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 319 


படுகிறது . காடி வெட்டப்பட்ட வகைக்கு 3 மணி நேரமும் , வழு 
வழுப்பான வகைக்கு 5 மணி நேரத்திற்குக் குறையாமலும் கழுவு 
தல் நடைபெற வேண்டும் . இதற்கு நீர் 5 முறை மாற்றப்பட 
வேண்டும் . அழுத்தப்பட்ட காற்றால் நீர் கலக்கப்பட வேண்டும் . 
1050-1070 கி.கி. / க . மீ . அடர்த்தியுள்ள கந்தக அமிலக் கரைச 
வால் 50 ° செ . மேற்படாத வெப்பநிலையில் 3 முதல் 8 மணி 
மின்கல அடுக்குகளுக்கான மென்பலகைப் பூச்சுக்கான வெப்பநிலை 


மென் பலகைப் செய்முறை 
பூச்சு வகை வழி 


செய்முறையின்போது 
இருக்கவேண்டிய வெப்ப 

நிலை ° செ . 


90-100 


சீடர் ( cedar ) 

சூடான 
ஆல்டர் ( alder ) 
அல்லது அரைச் சூடான 
லம் ( lime ) 


50-70 


நேரத்திற்கு மென்பலகைப் பூச்சுக் கழுவப்பட வேண்டும் . இவ் 
வேலை நடக்கும் போது மென்பலகைப் பூச்சு முழுவதும் அமிலத்தில் 
அமிழ்ந்து இருக்க வேண்டும் . அமிலம் நன்கு கலக்கப்பட 
வேண்டும் . மென்பலகைப் பூச்சின் மேற்பரப்பில் கறுப்புக் கறைகள் 
மறைந்ததும் இந்த வேயும் நிறுத்தப்படுகிறது . 


பின்பு அமிலம் தொட்டியிலிருந்து வடிக்கப்படுகிறது . இடை 
யீட்டுப் பிரிவுகள் 1-2 மணி நேரத்திற்கு நீரில் கழுவப்படு 
கின்றன . இந்தக் கால அளவில் நீர் இருமுறை மாற்றப்படுகிறது . 
நீர் தொடர்ந்து கலக்கப்படுகிறது . காடியுள்ள மென்பலகைப் 
பூச்சுப் பலகைகள் கழுவப்பட்ட பின் , அவற்றிலுள்ள நீர் கசிவதை 
நிறுத்துவதற்காக அவை 8 முதல் 12 நிமிடங்களுக்கு மைய விலகு 
கருவியில் வைத்துச் சுற்றப்படுகின்றன . 

பத்து நாள்களுக்கு அதிகமாக ஈர இடையீட்டுப் பிரிவுகள் 
சேமித்து வைக்கப்படுவதில்லை . அவற்றை உலரவிடக்கூடாது . 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள போது இடையீட்டுப் பிரிவுகள் நன்கு 
பாதுகாக்கப்படவேண்டும் . நீண்டகாலம் சேமித்து வைக்கப்பட 
வேண்டுமானால் அவை 1030 கி.கி./ க.மீ . அடர்த்தியுள்ள மின்கல 
அடுக்குக் கந்தக அமிலம் நிரம்பிய மரத்தொட்டியில் வைக்கப்பட 
வேண்டும் . 


இந்த முறையில் செய்யப்பட்ட இடையீட்டுப் பிரிவுகளில் 
வெடிப்பு இருக்கக் கூடாது . அவை கட்டுமான வலிமை பெற்றி 


1920 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ருக்க வேண்டும் . அவை மீட்சித் தன்மையும் கொண்டிருக்க 
வேண்டும் . அதன் மேற்பரப்புக் கறை இல்லாமல் வழுவழுப் 
பாகவும் இளம் பழுப்பு நிறத்திலும் இருக்கவேண்டும் . 


57. மின்கல அடுக்குகளை இணைத்தல் 


இணத்தல் ! இணைக்கப்பட்ட மின்கலத் தொகுதிகள் சரியான 
அளவும் , வகையும் கொண்ட மின்கல அடுக்கு ஜாடியில் வைக்கப் 
படுகின்றன . இத் தொகுதி ஜாடி அறையினுள் சற்றுப் பிடித்தாற் 
போல் செல்வதாக இருந்தால் , தொகுதி பிடிப்பியில் ( vice ) அல்லது 
பிரஸ்ஸில் ( press) வைத்து அழுத்தப்படுகிறது ( படம் 104 ) . 
இதற்கு மாறாகத் தொகுதி மிகச் சுலபமாக அறையில் நுழைந்தால் 
தொகுதி அறையில் சரியாகப் பிடித்தாற்போல் இருப்பதற்குத் 
தகுந்தபடி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடையீட்டுச் 
செருகிகள் அறையின் சுவர்களுக்கும் தொகுதிகளுக்கும் இடையில் 
வைக்கப்படுகின்றன . 


III 


வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக் 
ஜாடிகளில் தட்டுத் தொகுதிகள் 
வைக்கப்படும்போது மின்கலன் 
களில் கோடி 

னைகளின் 
முனைமை ஒன்றுவிட்டு ஒன்று 
மாறி மாறி இருக்கும்படி கவனித் 
துக் கொள்ள வேண்டும் . 


எபோ 


ஒரு 


இடைவெளியில் 


மின்கலத் தொகுதிகள் ஜாடி 

யில் வைக்கப்பட்டதும் மூடிகள் 
படம் 104 . 

அமைக்கப்படுகின்றன . 
பிடிப்பியில் மின்கலத் னைட்டால் ஆன மூடியாக இருந் 
தொகுதியை அழுத்துதல் 

தால் மூடிக்கும் ஜாடிக்கும் இடை 
யில் 

உள்ள 
கல்நார்க் கயிறு ( asbestos cord ) வைக்கப்படுகிறது . மூடிகள் 
பிளாஸ்டிக்கால் ஆனவையாக இருந்து இறுக்கமாகப் பொருந் 
தினால் இடைவெளியில் மேலே சொல்லியபடி வைப்பது விருப்பத் 
தைப் பொறுத்தது . மூடியில் உள்ள காரீய உழல்வாய்கள் கோடி 
முனைக் கம்பங்களுடன் நன்றாகப் பற்ற வைக்கப்படவேண்டும் . 
மூடிகள் பொருத்தப்பட்ட பின்பு மின்கலனின் நேரடி முனைகளின் 
முனைமை சரியாக உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் . மின் 
கலனில் குறுக்குச் சுற்று ஏதாவது உள்ளதா என்றும் சோதிக்க 
வேண்டும் . 


காரிய - அமில மின்கலன்களை முழுவதும் .... பழுதுபார்த்தல் 321 


சர இடையீட்டுப் பிரிவுகள் இணைப்பில் உபயோகப்படுத்தி 
பிருந்தால் முனைமை சரியாக உள்ளனவா என்று வோல்ட்மீட்ட 
ரால் பார்க்கவேண்டும் . இது மின்கலன் ஒன்றுக்கு 1 முதல் 
1.5 வோ . மின் அழுத்தம் காட்டவேண்டும் . 
கின்கலன்களை இணைக்கும் பாகங்களை இணைத்தல் 

மின்கலன்களின் மூடிகள் தகுந்த இடத்தில் பொருத்தப் 
பட்டு , கம்பங்களை அடைப்பு வைப்பது , மின்முனைகளைச் சரி 
பார்ப்பது , முடிந்த உடனே , மின்கலன்களை ஒன்றோடொன்று 
இணைக்கப் பயன்படும் பாகங்களைக் கோடி மின்முனைக் கம்பங்க 

பற்றவைக்கப்படுகின்றன . இவற்றைப் பற்றவைக்கும் 


படம் 105 
கோடி மின் வாய் முனை “ கட்டப்படுதல் ” 


1954923 


1818.25 


ARUVIII 


16(ain 
1:9taper 


படம் 106 

படம் 107 
கோடி மின்வாய் முனையைச் சரியான 

கோடி மின்வாய் முனைகளின் 
அளவுக்குக் கட்ட உபயோகப்படுத்தப் 

அளவுகள் 
படும் வளைய வார்ப்பு அச்சு 
போது காரீயம் உள்ளே இறங்காமலிருக்க கல்நார் கயிறு கோடி 
மின்முனைக் கம்பங்களில் இணைக்கும் பாகங்களுக்கு அடியில் 
இருக்குமாறு சுற்றப்படுகிறது . பற்றவைக்கும் போது உருகும் 
இடம் அதிகரிப்பதைத் தவிர்க்க , பற்றவைக்கும் வேலை விரை 

21 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


வாகச் செய்து முடிக்கப்படவேண்டும் . இவ்வாறு விரைவாகப் 
பற்றவைப்பு நடைபெறாவிட்டால் தட்டுகளின் " லக்கு " கள் உருகி 
விடும் . பல அறைகள் கொண்ட , வார்ப்பிடப்பட்ட பிளாஸ்டிக் 
மின்கல அடுக்குகளின் ஜாடிகளில் , கோடி மின்முனைக் கம்பங் 
களுடன் ( படம் 105 ) மேலே குறிப்பிடப்பட்ட பாகங்களைப் பற்ற 
வைக்க வளைய வார்ப்பு அச்சுகள் (ring moulds) உபயோகப் 
படுத்தப்படுகின்றன ( படம் 106 ) . வளைய மோல்டில் தேவை 
யான அளவிற்கு விட்டமும் உயரமும் கொண்ட சரிவான துளை 
உள்ளது ( படம் 107 ) . கம்பங்களின் மீது முனைமைகளைக் குறிக்க 
+ . - குறிகள் பதிக்கப்படுகின்றன . 
மின்கல அடுக்குகளைச் சேர்மத்தால் அடைப்பு வைத்தல் 

வார்க்கப்பட்ட பிளாஸ்டிக் மூடிகளானால் ஜாடிக்கும் 
மூடிக்கும் இடையிலுள்ள இடைவெளியையும் , தட்டையான 
எபோனைட் " மூடிகளானால் , முழு பரப்பையும் அடைப்புவைக்க 
தனிப்பட்ட ஓர் சேர்மம் உபயோகப்படுத்தப்படுகிறது .. ஓர் 
உலோகச் சட்டியில் இச் சேர்மம் 190 முதல் 200. செ . க்கு மேற் 
படாத வெப்பநிலைக்குச் சூடாக்கப்பட்டு , அடைப்பு செய்ய 
தயாரித்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு கரண்டியால் எடுத்து 
ஊற்றப்படுகிறது . இச் சேர்மத்தின் வெப்பநிலை மிகவும் அதிக 
மானால் அதனது தன்மையை அது இழந்துவிடும் . ஆகையால் 
அதை அதிகமான வெப்பநிலைக்குப் போகும்படி சூடாக்கக் 
கூடாது . 

சேர்மம் ஊற்றப்பட்டதும் அதன் மேற்பரப்பு பிரகாசிக்க , 
பற்றவைக்கும் விளக்கின் நெருப்புச் சுடர் அல்லது " டார்ச்சு ” 
( torch ) விரைவாகச் சேர்மத்தின்மீது கொண்டு செல்லப்படுகிறது . 
அல்லது மின்கல அடுக்கு சூடுகொடுக்கும் மூடியின் அடியில் சில 
நிமிடங்கள் வைக்கப்படுகிறது . மின்கல அடுக்கைப் பழுதுபார்க் 
கும் வேலைகளில் இதுவே இறுதி வேலை . பழுதுபார்க்கப்பட்ட 
மின்கல அடுக்குகள் மின்னூட்ட , மின்னிறக்க முதல் சுற்றில் 
வரையறை செய்யப்பட்ட மின்தேக்குத் திறனில் 85 விழுக்காட் 
டிற்குக் குறையாத மின்தேக்குத் திறனைத் தரவேண்டும் . 
58. மின்கல அடுக்கு கடைகளுக்கான பாதுகாப்பு விதிகள் 
காரீயத்தையும் , காரீயச் சேர்மங்களையும் கையாளும்போது அனுசரிக்க 

வேண்டிய பாதுகாப்பு விதிகள் 
மின்கல 

அடுக்குகளைப் பழுதுபார்க்கும் பணியாட்கள் 
காரீயத்தையும் , காரீயச் 

சேர்மங்களையும் கையாளவேண்டி 
யிருக்கும் . இவையாவும் மிகவும் மெதுவாக வேலைசெய்யும் நச்சுப் 
பொருள்களாகும் . ஆகையால் இப்பொருள்களைக் கையாளும் 


கார்ய - அமில மின்கலன்களை முழுவதும் . . . பழுதுபார்த்தல் 323 


பணியாட்கள் , இப்பொருள்கள் , உடல் நலத்திற்கு ஊறுவின் 
விக்கக் கூடியவை என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் . காரீய 
உலோகம், காரீயத்தூசி, காரீயத்தூள்கள் , காரீயச் சேர்மங்கள் 
வாய்மூலமாகவும் , மூக்கு வழியாகவும் மனித உடலுக்குள் 
சென்றால் உடல் நலக் குறைவை உண்டாக்கும் . மேலும் உடல் 
விஷமிடப்படும் . 

காரீயம் உருக்கப்படும்போதும் , ஊற்றப்படும்போதும் , பற்ற 
வைக்கப்படும்போதும் வெளியாகும் காரீயப் புகை மூச்சுவிடும் 
வழியாக உடலுக்குள் செல்லலாம் . 

காரீய ஆக்ஸைடு ரணம் அல்லது புண் வழியாக தசைநார் 
களை அடையுமானால் அதைக் கொன்றுவிடும் . 

கீழ்க்கண்ட பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரிப்பதால் , 
காரீயத்தால் விஷமிடப்படுவதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது . 

( 1 ) வேலையாட்களுக்கான தேவையான சூழ்நிலைக ைஅமைத் 
துக் கொடுத்தல் ; 

( 2 ) இவ்வேலைகளில் உள்ள ஆட்களைப் பாதுகாப்பு விதிமுறை 
களையும் சுத்தமாக இருக்கத் தேவையான விதிகளையும் கடை 
பிடிக்கும்படி கட்டாயப்படுத்துதல் ; 

( 3 ) காரீயம் , காரீயச் சேர்மம் இரண்டும் தரக்கூடிய விஷதி 
திற்கு எதிராக மருத்துவர் வகுத்துள்ள பாதுகாப்பு விதிகளைக் 
கையாளும்படி செய்தல் . 

சோவியத் நாட்டில் 18 வயதுக்குக் குறைந்த எவரும் பற்ற 
வைப்பு வேலையிலும் காரீய - அமில மின்கல அடுக்குகளை மின்னூட் 
டம் செய்யும் வேலையிலும் வேலை செய்ய அனுமதிக்கப் படுவ 
தில்லை . 

கடையில் காற்றோட்டம் கட்டாயமாக நடைபெறும்படி 
செய்ய வேண்டும் . காரீயத்தூசி , காரீயப் புகை வரக்கூடிய 
வேலைகள் செய்யப்படும் இடத்திற்கு மேல் புகை வெளியேற்றும் 
மூடி அமைக்கப்படவேண்டும் . காற்று வெளியேற்றப்படும் இடத் 
தில் நுழையும் காற்றின் திசைவேகம் ( velocity ) விநாடிக்கு 
4 மீ.க்குக் குறையாமலிருக்க வேண்டும் . ஒரு மணியில் கடையி 
லுள்ள காற்று 5 முதல் 6 தடவை மாறும்படி கடையின் காற் 
றோட்டம் அமைக்கப்பட வேண்டும் . 


வேலை செய்யும் இடம் முழுவதும் தினமும் ஈரத்துணியால் 
அல்லது நீரால் சுத்தம் செய்யப்பட வேண்டும் . சுவர்கள் , மேற் 
கூரை , ஜன்னல்கள் , மரச்சாமான்கள் முதலியவை குறைந்தது 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


10 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஈரத்துணியால் சுத்தமாகத் 
துடைக்கப்படவேண்டும் . 

வேலைசெய்பவர்கள் கீழ்க்கண்ட விதிமுறைகளை உடல் நலனுக் 
காகவும் , பாதுகாப்பிற்காகவும் அனுசரிக்க வேண்டும் . வேலை 
செய்யும் போது புகை பிடிக்கக் கூடாது ; அடிக்கடி வாயைக் 
கொப்பளித்து சுத்தம் செய்ய வேண்டும் ; சாப்பாட்டிற்கு பின்பும் 
வேலை முடிந்த பின்பும் பற்களை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் ; 
சாப்பிடுவதற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் சாப்பிட 
வேண்டும் . சாப்பாட்டிற்கு முன்பு கைகளையும் முகத்தையும் 
நன்கு கழுவ வேண்டும் . கையில் காயம் அல்லது சிராய்ப்பு 
இருக்கும் போது வெறும் கையால் காரீயப் பகுதிகளை அதிலும் 
முக்கியமாக காரீய ஆக்ஸைடுகளைத் தொடக்கூடாது . வேலை 
முடிந்ததும் , வேலை செய்யும் போது அணிந்திருந்த ஆடைகளைக் 
களைந்து விட்டு தண்ணீர் பூப்போல் தெளிக்கும் குழாயின் அடி 
பிலிருந்து குளித்துச் சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் . 
அமிலத்துடனும் காரத்துடனும் வேலை செய்யும்போது அனுசரிக்க 

வேண்டிய விதிமுறைகள் 

மூச்சுவிடும் பகுதியின் மேற்பாகத்தை கந்தக அமிலப் புகை 
எரிச்சல் உண்டாகும்படியும் , புண் ஏற்படும்படியும் செய்யும் . 
வீரிய ( strong ) கந்தக அமிலம் தோலில் பட்டால் , தோலில் 
பெரிய தீப்புண் ஏற்படுகிறது . மிகுந்த சிரமத்துடன் தான் 
இதைக் குணப்படுத்தமுடியும் . 

நல்ல காற்றோட்டமில்லாத மின்னூட்டம் நடைபெறும் 
அறையில் கந்தக அமிலத் துகள்கள் அறை பூராவும் நிரம்பியிருக் 
கும் . மின்னூட்டம் நடைபெறும்போது மின்பகு திரவத்தின் 
வழியாகக் குமிழிகளாக வெளியேறும் வாயுவே இதற்குக் காரணம் . 
தும்மல் , இருமல் , சுவாசம் விடுவதில் சிரமம் , கண்களில் எரிச்சல் 
ஆகியவை அமிலத்தால் உடம்பு விஷமிடப்பட்டுள்ளது என்ப 
தைக் காட்டும் அறிகுறிகள் . வாந்தி எடுப்பது , இரத்தத்துடன் 
வாந்தி எடுப்பது , சுவாசப் பைகளும் , மூச்சு செல்லும் வழியும் 
அதிகமாக வீங்கியிருப்பது விஷம் உடம்பில் அதிகமாகக் கலந்து 
முற்றிய நிலையைக் காட்டும் அறிகுறிகள் ஆகும் . கந்தக அமிலப் 
புகை விஷம் மிக அதிகமாகப் பாதித்தால் , வாயின் மென்மை 
யான பாகம் நோய்வாய்ப் படவும் , பற்கள் கெடவும் செய்யும் . 
கண்ணில் அமிலத் துளிகள் பட்டால் கண்ணில் அபாயகரமான 
புண் ஏற்படலாம் . 

அமில விஷத்தால் பாதிக்கப்பட்ட அறிகுறிகள் காட்டும் 
நபரை , முதலுதவியாக , சோடாக் கரைசல் துளிகளை அல்லது 


காரீய - அமில மின்கலன்களை முழுவதும் ... பழுதுபார்த்தல் 325 


மாக 


ஆல்கஹால் ( alcohol ) அல்லது ஈதர் ( ether ) ஆவியை முகரச் 
செய்யவேண்டும் . அமிலமோ , மின்பகு திரவமோ , உடம்பில் 
பட்ட இடத்தை 5 முதல் 10 % சோடாக் கரைசலால் நனைக்க 
வேண்டும் . இது அமிலத்தை ஈடு செய்கிறது . 

மின்பகு திரவம் தயாரிக்கும் போதும் , மின்கலன்களில் 
ஊற்றும்போதும் காப்பு மூக்குக் கண்ணாடிகள் ( goggles ) கட்டாய 

அணிந்திருக்கவேண்டும் . இதைத் தவிர உடம்பையும் , 
வேலையின் போது அணிந்துள்ள ஆடைகளையும் பாதுகாக்க இரப்பர் 
அல்லது கம்பளி மேலாடைகள் கட்டாயமாக அணியவேண்டும் . 
மின்னூட்டம் ஆரம்பமாகும் அதே நேரத்தில், காற்றோட்டத்திற் 
காக அமைக்கப்பட்ட கருவிகள் இயங்க ஆரம்பிக்க வேண்டும் . 
மின்னூட்டம் பூர்த்தியான பிறகு சுமார் 60 முதல் 90 நிமிடங் 
கள் வரை இக் கருவிகள் (காற்றை வெளியேற்றும் மின் விசிறிகள் ) 
தொடர்ந்து செயல்பட வேண்டும் . 

வீரிய ( strong ) காரக் கரைசல்கள் கூடப் பெரிய அளவில் 
தீப்புண்களை உண்டாக்கும் . கண்ணில் காரம் படுமானால் , அது 
கண்ணைக் குருடாக்கலாம் . 

தோலில் அல்லது கண்ணில் காரம்பட்ட உடனே வீரியம் 
குறைந்த ( weak ) போரிக் அல்லது அசெட்டிக் அமிலத்தால் 
அல்லது தண்ணீரால் காரம்பட்ட இடத்தைக் கழுவுவது 
அவசியம் . காரம் கையாளப்படும் இடத்தின் 
முதலுதவிக்கான திரவங்கள் இருக்க வேண்டும் . 

பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு கட்டிகளை உடைக்கும் 
போது , உடைந்த பகுதிகள் , தெறித்து முகத்தில் படாமலிருக்க 
அக்கட்டிகள் - சுத்தமான வெள்ளைத் துணியால் 
வேண்டும் . பொட்டாஷியம் ஹைட்ராக்ஸைடு துண்டுகளை 
வெறும் கையால் ஒரு போதும் பொறுக்கக் கூடாது . இடுக்கி 
( tongs ) அல்லது தகுந்த கரண்டி இதற்கு உபயோகப்படுத்தப்பட 
வேண்டும் . 

இரப்பர் கையுறைகள் , பாதுகாப்பு மூக்குக் கண்ணாடி , தகுந்த 
மேலாடை ஆகிய மூன்றும் அணியாமல் காரத்தைக் கையாளுதல் 
கூடாது . 
ஹைட்ரஜன் சிலிண்டர்களைக் கையாளுவதற்கான விதிகள் 

ஹைட்ரஜன் உள்ள சிலிண்டர்களைக் கையாளுவதில் உள்ள 
எல்லா வேலைகளையும் செய்யும்போது , அதற்கென ஏற்படுத்தப் 
பட்டுள்ள விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் பூரணமாக அனுசரிக்க 
வேண்டும் . 


அருகில் 


மூடப்பட 


336 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


* 


காற்று - ஹைட்ரஜன் கொண்டு செய்யப்படும் காரீய ) பற்ற 
வைப்பிற்குத் தேவையான ஹைட்ரஜனை கொடுக்கும் போது 
அனுசரிக்க வேண்டிய முக்கிய பாதுகாப்பு விதிகள் : 

( 1 ) அதிக அழுத்தத்தைத் தாங்கக் கூடிய ( குழாயின் அழுத்த 
வீதம் 15 வளி அழுத்தத்தைத் (atmospheric pressure ) தாங்கக் 
கூடியதாக இருக்க வேண்டும் ) இரப்பர் குழாயால் டார்ச்சும் 
ஹைட்ரஜன் அழுத்தம் குறைப்பியும் ( pressure reducer ) 
இணைக்கப்படவேண்டும் . இக் குழாயின் நீளம் 10 மீட்டருக்குக் 
குறையாமலிருக்க வேண்டும் . 

( 2 ) இரப்பர் குழாய் பழுதாகி , வேறு நாடாவால் அல்லது 
வேறு பொருளால் , பழுதுபட்ட இடம் : சுற்றப்பட்டிருக்கும் 
இரப்பர் குழாயை ஒரு போதும் உபயோகிக்கக் கூடாது . 

( 3 ) இரப்பர் குழாயை டார்ச்சுடனும் அழுத்தம் குறைப்பி 
யுடனும் இறுக்கமாகவும் , விட்டுப் போகாதபடியும் இணைக்க 
வேண்டும் . 

( 4 ) அழுத்தம் குறைப்பி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் 
செய்யக்கூடாது . 

( 5 ) சிலிண்டர் வால்வில் அல்லது அழுத்தம் குறைப்பியில் 
உள்ள எந்த குறைபாட்டையும் நீக்க ஒரு போதும் முயற்சிக்கக் 
கூடாது . அத்தகைய சிலிண்டர்களைக் 

கொடுத்தவர்களிடம் 
திருப்பி அனுப்பிவிடவேண்டும் . 

( 6 ) சிலிண்டர் வால்வு திறந்திருக்கும் போது , மறையுள் 
இணைப்புகளையும் , திருகிகளையும் இறுகும்படி சுற்றக்கூடாது . 

( 7 ) மின்வாய் தட்டுகளைப் பற்ற வைக்கும்போது , ஹைட் 
ரஜன் வரும் அழுத்தத்தை ஒரு வளியழுத்தத்திற்கு (atmospheric 
pressure ) அதிகமாக வரும்படி செய்யக்கூடாது . 

பற்றவைப்பு நடக்கும் போது ஏற்படும் குறைந்த நேர இடை 
வெளிகளில் , டார்ச்சு அவ்வேலை செய்பவரின் கையிலிருக்க வேண் 
டும் . இந்த இடைவெளிகள் நீண்ட நேரமானதாக இருந்தால் , 
அவ் இடைவெளிகளின் போது பற்றவைக்கும் நெருப்புச் சுடரை 
அணைத்து விடவேண்டும் . டார்ச்சின் நுனி மிகவும் சூடேறிவிட் 
டால் , தண்ணீரால் அது குளிர்விக்கப்பட வேண்டும் . நுனியில் 
உள்ள துவாரம் , மெல்லிய செப்புக் கம்பியால் , குறிப்பிட்ட கால 
இடைவெளியில் சுத்தம் செய்யப்பட வேண்டும் . 

வாயு - மணி வகைக் ( gas -bell type ) கருவியிலிருந்து ஹைட் 
ரஜன் பற்றவைக்கக் கொடுக்கப்படும் போது கீழ்க்கண்ட விதிகள் 
அனுசரிக்கப்பட வேண்டும் . 


ள 


காரீய அமில மின்கலன்களை முழுவதும் .... பழுதுபார்த்தல் 127 


( 1) பற்றவைப்பு நடக்குமிடத்திலிருந்து அல்லது தீச்சுடர் 
உள்ள இடத்திலிருந்து அல்லது சூடேற்றும் கருவிகள் பொருத்தப் 
பட்ட இடத்திலிருந்து 10 மீட்டர் தூரத்திற்குள் ஹைட்ரஜன் 
உற்பத்தி பண்ணும் கருவி அமைக்கப்படக் கூடாது . 

( B ) நெருப்புச் சுடருடனோ, எரியும் சிகரெட்டுடனோ எவரை 
சும் ஹைட்ரஜன் தயாரிக்கும் கருவியை ஒருபோதும் நெருங்க 
விடக்கூடாது . 

( 3 ) டார்ச்சு அணைந்து இருக்கும் போது மட்டுமே ஹைட் 
சஜன் தயாரிக்கும் கருவியில் பொருள்களைச் சேர்க்கும் வேலை 
செய்பப்படவேண்டும் . 

( 4 ) நீரிய அடைப்பும் , ஹைட்ரஜன் செல்லும் வழியில் உள்ள 
டீ ” ( tee ) யில் பாதுகாப்பு வலையும் இல்லாமல் ஹைட்ரஜன் தயா 
பிக்கும் கருவியை ஒருபோதும் இயங்க வைக்கக் கூடாது . 

( 5 ) நீரிய அடைப்பில் உள்ள நீரின் மட்டம் , அதன் உயரத் 
தில் மூன்றில் இரண்டு பங்குக்குக் குறையாமலிருக்கவேண்டும் . 

(6) “ டீ ” (tee ) யில் உள்ள பாதுகாப்பு வல் தகட்டுத் தொட் 
டியைச் சுற்றி குறைந்தது 3 தரம் சுற்றப்பட்டிருக்க வேண்டும் . 
அது சரியான நிலையில் இருக்கிறதா என்று அறியக் குறைந்தது 
மாதம் ஒருமுறை சரிபார்க்க வேண்டும் . 

( 7 ) பற்றவைப்பு வேலைகள் முடிந்ததும் ஹைட்ரஜன் தயாரிக் 
கும் கருவியைப் பிரித்து அதன் பாகங்கள் நாறாகக் கழுவ 
வேண்டும் . 

ஹைட்ரஜன் தயாரிக்கும் கருவி இயங்கும்போது , ஹைட் 
ரஜன் செல்லும் குழாயிலும் , “ டீ ” யில் உள்ள குழாய் வாய்களி 
லும் ( cocks ) , முவ்வழி குழாய் வாயிலிருக்கும் பாதுகாப்பு வகைளி 
லும் ஏதாவது குறைகள் உண்டாகலாம் . இவற்றைக் கூர்ந்து 
கவனித்து வரவேண்டும் . காற்று முழுவதும் வெளியேற்றிய பின் 
காற்றிருந்த பாத்திரம் உயர்த்தப்படவேண்டும் . ஹைட்ரஜன் 
வரும் குழாய்வாய் அடைக்கப்பட்ட பிறகே காற்றுவரும் குழாய் 
வாய் அடைக்கப்படவேண்டும் என்பது கவனத்திலிருக்கவேண்டும் 

ஹைட்ரஜன் தயாரிக்கும் கருவி உபயோகப்படுத்தப்படும் . 
போது அதைக் கவனிக்க ஒரு நபரும் பற்றவைக்க ஒரு நபரும் 
என இரண்டு நபர்கள் தேவை . 

ஒவ்வொரு வேலைத்தொடர் ( shift ) முடியும் போது ஹைட் 
ரஜன் தயாரிக்கும் கருவியிலுள்ள ஹைட்ரஜன் வெளியேற்றப்பட 
வேண்டும் . 


7. மின்கல அடுக்குகள் பெரும் அளவில் 

தயாரிப்பதிலுள்ள அம்சங்கள் 


59. காரிய - அமில மின்கல அடுக்குகள் உற்பத்தி 

காரீய - அமில மின்கள் அடுக்குகள் தயாரிக்கும் வழிமுறை படம் 
108ல் கொடுக்கப்பட்டுள்ளது . இதில் காரீயப் பொடி தயாரிப் 
பதும் காட்டப்பட்டுள்ளது . 


படம் 109 லிருந்து இந்தத் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் 
இயந்திரங்கள் , பொறியியல் வழிகள் முதலியவற்றைப்பற்றி 
தெரிந்து கொள்ளலாம் . இவ்வழியில் உள்ள முக்கியமானவற்றில் 
அநேகமாக யாவும் இயந்திரத்தினாலும் தானே இயங்கும் முறை 
யிலும் அமைக்கப்பட்டுள்ளன . 


இத்தயாரிப்பு முறையிலுள்ள முக்கியமான வேக்களாவன : 

1 - கார்யக்குண்டுகள் வார்ப்பிடுதல் , 2- கார்யப் பொடி 
தயாரித்தல் , 3- " பசை தயாரித்தல் . 4 - வார்ப்பட கலப்பு 
உலோகங்கள் தயாரித்தல் , 5 - மின்வாய் தட்டுகளையும் , கட்டத் 
தேவையான கருவிகளையும் தயாரித்தல் , 6- " பசை " தடவுதல் , 
7- பசையிட்ட தட்டுகளை அழுத்துதல் , 8 - மின்வாய் தட்டுகள் 
உலரவைத்தல் , 9- மின்வாய் தட்டுகளை உருவாக்குதல் , 10 
உருவான தட்டுகளை உலரவைத்தல் ; மிக்கல அடுக்குகள் இணைத் 
தல் ( படம் 109 ல் இணைப்புப் பகுதி காட்டப்படவிலலை ) . 


மேலே சொல்லப்பட்ட வேலைகளில் ஒரு சிலவற்றை நாம் 
சுருக்கமாகக் காண்போம் . 


காரியக் குண்டுகள் வார்ப்பிடுதல் , காரீயப் பொடி தயாரித்தல் 

‘ பசை தயாரித்தல் ஆகியவை 

விசேஷமான , தானே இயங்கும் சுழல் இயந்திரத்தில் ( rotary 
automatic machine ) காரீயக் குண்டுகள் வார்ப்பிடப்பட்டு தயாரா 
கின்றன (படம் 110 ) . உருகும் பாத்திரம் 1 - ல் , காரீயம் உருக்கப் 
படுகிறது . இப் பாத்திரத்தில் மின்சூடேற்றியும் , 

உருகிய 


மி கல அடுக்குகள் ...... தயாரிப்பதிலுள்ள அம்சங்கள் 


329 


அன்டிமோனி 


காரியம் 


கலவை உலோக தயாரிப்பு 
3-6 % Sb 6-12 % Sb 


காரியக் 
குண்டுககள் 
வார்ப்பித்தல் 


பொடிகள் 
தயாரிக்கப்படுதல் 


மின்வாய் தட்டுகளை 
வார்ப்பிடுதல் 


கருவிகள் 


பின்வாய் தட்டுகளில் 
பசையிடுதல் 


கர்மின்வாய் 
தட்டுககு 
பசை தயால் 


கந்தக 
அமிலம் 


விவடைய 
செய்யும் 
பொருள்கள் 


பசை , மின்வாய் தட்டு 


களில் அழுத்தப்படுதல் 


எதிர்மின்னாய் 
தட்டுகளுக்கு 
பசைதயாரித்தல் 


மின்வாய் தட்டுகளை 
உலரவைத்தல் 


மின்வாய் தட்டுகளை 
உருவாக்குதல் 


உருவானமின்வாய் 

தட்டுககள் 
உலரவைத்தல் 


மின்வாய் தட்டுகளை 
தகுந்த அளவுக்கு 
வெட்டி சரிசெய்தல் 


கழுவப்பட்ட வெணீர்" 
மிப்ளாண்ட், ஏனைய 
இடையீட்டுப்பிரிவுகள் 


பற்றவைக்கத் 
தேவையான 
ஊஹட்ரஜன் 


மின்கலன்களை 
இணைத்தல் 


ஜாடிகளில் 
மின்கலன்களைச் 
சொருத்தல் 


மின்கலன்களின் இனப் 
புகள் , மின்ழக்ககள் 
பற்றவைத்தல் 


சேர்மத்தால் சீல் 
வைத்தல் 


பூர்த்தியான மின்கல 

அடுக்குகள் 
பரிசோதிக்கப்படுதல் 


படம் 108 
காரீய - அமில மின்கல அடுக்குகள் தயாரிக்கும் வழிமுறை ( flow sheet ) 

படம் . 


2 


14中国 
重要 事。 


。 


重量34 
13.9 
% , 
388 


第 4名角 手 串 事 
中。 


9 


பப் 


*AR 


10 


6 


படம்109கார்ய-அமிலமின்கலஅடுக்குகள்தயாரிக்கும்வழி. 


832 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


காரீயத்தின் வெப்பநிலையைத் தானாகக் கட்டுப்படுத்தும் கருவியும் 
உள்ளன . இப் பாத்திரத்திற்குத் தேவையான காரீயம் எண் 2 


படம் 110 
தாளே இயங்கி சுழல் வகையில் காரீயக் குண்டுகளை வார்ப்பிடும் 

இயந்திரம் . 
காட்டுகிற இயந்திர வகை வழியில் கொடுக்கப்படுகிறது . காரீயம் 
கொடுக்கப்படும் வேகம் தானே இயங்கும் கருவியால் கட்டுப் 
படுத்தப்படுகிறது . தானாகவே இயங்கி வார்ப்பிடும் இயந்திரத் 
திற்கு, உருகிய காரீயத்தை ஒரு மைய விலக்கு சுழல் விசை 
இறைப்பி ( centrifugal pump ) கொடுக்கிறது . இந்த இயந்திரம் 
காரீயக் குண்டுகளை வார்க்கிறது . மேலும் குண்டின் அளவும் 
இதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது . நிராகரிக்கப்பட்ட காரீயக் 
குண்டுகளை கருவி 3 , உருகும் பாத்திரத்திற்கு அனுப்புகிறது . 
நல்லவை யாவும் கருவி 6 ஆல் அரைக்கும் இயந்திரத்திற்குக் 
கொண்டு செல்லும் கருவிக்கு மாற்றப்படுகிறது . இக் கருவி 
யிலிருந்து அரைக்கும் இயந்திரத்திற்கு காரீயக் குண்டுகளை மின் 
சாரத்தால் இயங்கும் வாயில்களும் ( gates ), சாய்ந்த நாளம் 


மின்கல அடுக்குகள் ... தயாரிப்பதிலுள்ள அம்சங்கள் 33 . 
(ducts ) [ ஷாட் பைப்பிங் ( shot piping ) ] களும் மாற்றுகின்றன . 
இந்த வாயில்கள் தானே இயங்கும் கருவியால் கட்டுப் படுத்தப்படு 
கின்றன . இக்கருவி அரைக்கும் இயந்திரத்திற்கு காரீயக் குண்டு 
களைக் கொடுப்பதையும் கட்டுப்படுத்துகிறது . 


அரைக்கும் இயந்திரத்திற்கு காரீயக் குண்டுகளத் தருவதை 
கட்டுப்படுத்தும் தானியங்கு கருவியில் , ஏதாவது குறைகள் 
ஏற்படும்போது , பணியாட்களால் இக்கருவியை இயக்கக் கூடிய 
வாறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன . 


அரைக்கப்பட்ட காரீயப் பொடி பசை தயாரிக்க கடைக்குக் 
கொண்டு செல்லப்படுகிறது . 


வார்ப்பிற்கான கலப்பு உலோகம் தயாரித்தலும் , மின்வாய் தட்டுகளும் 

இணைப்பிற்கான துணைக் கருவிகளும் வார்ப்பிடுதலும் 

மின் சூடேற்றிகள் கொண்டு சூடேற்றப்படும் உருகும் பாத் 
திரம் 4 ல் ( படம் 109 ) காரீப - ஆன்டிமோனி கலப்பு உலோகம் 
தயாரிக்கப்படுகிறது . இங்கு நிமிடத்திற்கு 40 முதல் 50 முறை 
வரை கலக்கும் ஒரு கலவை இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது . 
காரீயமும் , ஆன்டிமோனியும் கன்வேயா ( conveyor ) மூலமாக 
உருகும் பாத்திரத்திற்குள் கொண்டு செல்லப்படுகின்றன . உருகிய 
கலவை குழாய்களின் வழியாக வேறு ஓர் இடைப்பட்ட பாத் 
திரத்திற்குப் பம்பின் ( pump ) உதவியால் கொண்டு செல்லப்படு 
கிறது . இங்கிருந்து தானே இயங்கும் சுற்று விசை ஊற்று 
இயந்திரத்திற்குக் (rotary pouring machine ) கலவை உலோகம் 
மாற்றப்படுகிறது ( படம் 109 ) . இந்த இயந்திரத்தில் தட்டுகள் 
தயாரிக்க மோல்டுகள் ” ( moulds) நிரப்பப்படுகின்றன . 


வார்க்கப்பட்ட தட்டுகள் , ஒரு " பெலட்டின் ” ( belt ) உதவி 
யாலும் , “ செயின் கன்வேயர் ” உதவியாலும் ஒரு பிரஸ்ஸுக்குக் 
( press ) கொண்டு செல்லப்படுகின்றன . இங்கு , கலவை உலோகம் 
ஊற்றப்பட்ட வாய்களில் இருக்கும் . உலோகம் நீக்கப்படுகிறது . 
இவ்வாறு நீக்கப்பட்ட உலோகமும் , நிராகரிக்கப்பட்ட தட்டு 
களும் " கன்வேயர் உதவியால் கலவை உலோகம் உருகும் 
பாத்திரத்திற்கு மறுபடியும் உருக்குவதற்குக் கொண்டு செல்லப் 
படுகின்றன . 


வார்க்கப்பட்ட தட்டுகள் இப்போது ஒரு கன்வேயர் உதவி 
யால் சேமித்து வைக்கும் அறைக்கு அல்லது பசை தடவும் இயந் 
திரத்திற்குக் கொண்டு செல்லப்படுகிறது . 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


தட்டுகளில் பசை தடவுதலும், அமுக்குதலும், கரியூட்டுதலும் அவற்றை 
உலர வைத்தலும் 
பசை தடவும் இயந்திரம் 6 ல் ( படம் 

( படம் 109 ) தயாரித்து 
வைக்கப்பட்டுள்ள பசை யைத் தட்டுகளில் தடவுகிறது . அமுக்கு 
இயந்திரம் 7 க்கு ( pressing machine ) இத்தட்டுகள் தானே இயங் 
கும் கருவியால் கொண்டு செல்லப்படுகின்றன . இங்கு அவை 
உருளைகள் உதவியால் அமுக்கவும் , மட்டப்படுத்தவும் படுகின்றன . 
இந்த இயந்திரம் , மேலும் , தானாகவே தட்டுகளைச் சுத்தப்படுத்தி 
அதன் மேற்பாகங்களை உலரச் செய்து விட்டு , கரியூட்டும் கருவி 
( carbonizer ) க்குக் கொண்டு செல்கிறது . இக் கருவி தட்டுகளை ஓர் 
உப்புக் கரைசலால் முறைப்படுத்தி விட்டு ( treatment ) வேறு ஓர் 
இயந்திரத்திற்கு அனுப்புகிறது . இந்த இயந்திரம் தேவைக்கு 
அதிகமாக உள்ள பசையை எடுத்துவிட்டு தானாகவே தொடர்ச்சி 
யாக உலர வைக்கும் உலை 8 க்கு அனுப்புகிறது . இங்கு தட்டுகள் 
உலர வைக்கப்படுகின்றன . 


மின்கல அடுக்கு இணைத்தல் 

கொடுக்கப்பட்டுள்ள வகை மின்கல அடுக்கிற்குத் தேவை 
யான நேர்மின் வாய் தட்டுத் தொகுதிகளாகவும் , எதிர்மின்வாய் 
தட்டுத் தொகுதிகளாகவும் டீ - பாரிங் ( de -burring ) செய்யப் 
பட்ட தட்டுகள் இணைக்கப்படுகின்றன . ஒவ்வொரு தொகுதி 
யும் அதனதனுடைய பட்டையுடன் பற்ற வைக்கப்படுகின்றன . 
இத்தொகுதிகள் மின்கலன்களுக்குத் தேவையானபடி இணைக்கப் 
படுகின்றன . இரண்டு எதிர்மின்வாய் தட்டுகளுக்கு இடை 
ஒரு நோமின்வாய் தட்டு அமையும்படி இங்கு வைக்கப்படுகிறது . 
பிறகு இடையீட்டுப் பிரிவுகள் செருகப்படுகின்றன . இவ்வாறு 
இணைக்கப்பட்டவை “ கன்வேயரில் ” வைக்கப்படுகின்றன . இங்கு 
அவை மின்கலன் ஜாடிகளில் அல்லது பல அறைகள் கொண்ட 
ஜாடிகளின் அறைகளில் வைக்கப்படுகின்றன . இவற்றின் மீது 
மூடியை வைத்து , மின்கலன்களுக்கு 

இடையே தொடர்பு 
கொடுக்கும் இணைப்புகள் பற்றவைக்கப்பட்ட பின்பு மூடிகள் 
அடைப்பு வைக்கப்படுகின்றன . இவ்வாறு இணைத்து உருவாக்கப் 
பட்ட மின்கல அடுக்குகள் நல்லவைகளா எனப் பரிசோதிக்கப்படு 
கின்றன . பின் அவை சேமித்து வைக்கும் அறைக்குக் கொண்டு 
செல்லப்படுகின்றன . 


60 . கார மின்கல அடுக்குகள் உற்பத்தி 

கார மின்கல அடுக்குகள் உற்பத்தி செய்வது முழுவதும் 
இயந்திரமயமாக்கப்பட்டது . சில வேலைகள் தானாகவே இயந்திரத் 


மின்கல அடுக்குகள் ... தயாரிப்பதிலுள்ள அம்சங்கள் 


385 ) 


மின்வாய் தட்டுகள் உற்பத்தியும் மின்கலன்கள் இணைப்பும் 


பன்வாய் தட்டுகள்உற்பத்தியும் 
மின்கலன்கள் இணைப்பும் 

குழிகளுக்கு 
உலோகப்பட்டைகள் 


பட்டைகள் 
துளையிடப்படுதல் 


பட்டைகள் நிக்கல் 
முலாம் பூசப்படுதல் 


குழிகள் செய்யப்பட்டு 
அவை நிரப்பப்படுதல் 


கேர்மின்வாய் 
தட்டுகளுக்கான ஊக்கமுள்ள 
பொருள்கள் உற்பத்தி 

காரம் 
கரைக்கப்படுதல் 


குழிகள் இணைப்பும் 

வளைவுகள் 
உண்டாக்குதலும் 


ஐயின்கண் 
தட்டுகளுக்கான 
ஊக்கப்பொருள்கள் 
உற்பத்தி 

தாது 
அரைக்கப்படுதல் 


Ba (OH ) 2 
வீழ்படிவு தயாரித்தல் 


சரியான நீளத்திற்கு 

வெட்டுதல் 


சலித்தல் 


நிக்கல் சல்ஃபேட் 
கரைக்கப்படுதல் 


மின்வாய் தட்டுகள் 
பற்றவைப்பு 


மிதப்புமுறை 
கையாளுதல் 


இடையீட்டுப் பிரிவுகள் 

வைக்கப்படுதல் 


நிக்கலன் 
ஹைட்ராக்ஸைடு 
வீழ்படிவு தயாரித்தல் 


வடிகட்டல் 


மின்கலன் 
தொகுதிகள் இணைப்பு 


ஆகட்டல் 


HEDULEGE 


உலர்த்துதல் 


மின்கலன் 
கூட்டிற்குள் வைத்தல் 


அரைத்தல் 


சலித்தல் 


உலர்த்துதல் 
முதல்படி 


அடிப்பாகம் 
இணைக்கப்படுதல் 


FORG CREEN 


" ராடியூஸிங் " 
பொருளோடு கலத்தல் 


கழுவுதல் 


வர்ணமடித்தல் 


எதிர்மின்னேற்றம் 
செய்யப்படுதல் 


உலர்த்துதல் 
இரண்டாம்படி 


உலர்த்துதல் 


கலத்தல் 


கலத்தல் 


உருவாக்குதல் 


உருட்டுதல் 


மின்கல அடுக்கு 
இணைத்து கட்டுதல் 


படம் 111 . 
சூழ்ந்த - குழி வகை கார மின்கல அடுக்கு தயாரிக்கும் வழிமுறை 


338 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


தால் செய்து முடிக்கப்படுகின்றன . சூழ்ந்த - குழி வகை தட்டு 
கள் கொண்ட நிக்கல் - இரும்பு கார மின்கல அடுக்குகள் தயா 
ரிக்கும் வழிமுறைகள் படம் 111 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


ஒன்றிலிருந்த ஒன்று மிக அதிகமாக மாறுபட்ட வேலைகவத் 
தொடராகச் செய்ய வேண்டியுள்ளதை , இப்படத்திலிருந்து நாம் 
காணலாம் . இத்தகைய வேலைக்குத் தேவையான கருவிகளையும் 
நாம் தெரிந்து கொள்ளலாம் . 
நேர்மின்வாய் தட்டுகளுக்குத் தேவையான ஊக்கப் பொருள்களைத் 

தயாரிக்கும் பகுதி 

நிக்கல் சல்ஃபேட்டை கரைத்தல் ; காரத்தை கரைத்தல் , 
நிக்கலஸ் ஹைட்ராக்ஸைடை ( nickelous hydroxide) வீழ்படிவுச் 
செய்தல் ( precipitating ) ; வடிகட்டுதல் ; ஹைட்ராக்ஸைடிலிருந்து 
கடினமான துகள்களை ( particles ) எடுத்தல் ; ஷிரட்டிங் ( shredding ) 
செய்தல் ; முதல் தடவை 

வைத்தல் , மைய விலக்கு 
மூறையில் கழுவுதல் ; இரண்டாவது முறை உலர வைத்தல் . 
கிராஃபைட் ( graphite ) , காரம் இரண்டினுடன் இப் பொருளைக் 
கலத்தல் , திரும்பத்திரும்ப உருளையில் உருட்டி எடுத்தல் ; 
காற்றழுத்த இடமாற்றி ( pneumatic transporting ) மூலமாகக் 
குழி ( pocket ) இணைப்புப் பகுதிக்குக் கொண்டு செல்லுதல் ஆகி 
யவை , நேர்மின்வாய் தட்டுகளுக்கான ஊக்கப் பொருள்களைத் 
தயாரித்தலில் உள்ள வேலைகளாகும் . 


எதிர் மின்வாய் தட்டுகளுக்கான ஊக்கப் பொருள்களைத் தயாரிக்கும் 

பகுதி 

எதிர் மின்வாய் தட்டுகளுக்கான ஊக்கப் பொருள்களைத் 
தயாரித்தலில் உள்ள பல்வேறு வேலைகளாவன : இரும்புத் தாதுவை 
( ore ) கரடுமுரடாக உடைத்தல் , பிறகு நுணுக்கமாக அரைத்தல் , 
சலித்தல் , மிதக்க விடுதல் (floatation ) , வடிகட்டுதல் , செறிவை 
உலர்த்துதல் , சலித்தல் ; எதிர் மின்னேற்றப் பொட்ளாடு 
கலத்தல் ; தாது எதிர்மின்னேற்றம் செய்யப்படுதல் ,சேர்க்கவன் 
டிய பொருள்கள் யாவும் சோக்கப்படுதல் , காற்றழுத்த இட 
மாற்றி மூலம் குழி இணைப்புப் பகுதிக்குக் கொண்டு செல்லுதல் . 


சூழ்ந்த - குழி வகை மின்வாய் தட்டுகள் தயாரிக்கும் வழி 

இந்த வகை மின்வாய் தட்டுகளில் உள்ள பல்வேறு வேலை 
களாவன : - குழியின் பட்டையை வெட்டி உருவாக்குதல் ; 
ஊசிகப் பொருள்களை நிரப்புதல் , அழுத்துதல் , குழியில் , 
“ பூட்டிணைப்பு ” (lock joint ) மூடுதல் , குழி தயாரித்தல் , குழியில் 


மிக்கல அடுக்குகள் ... தயாரிப்பதிலுள்ள அம்சங்கள் 


387 ) 


அலை அலையாக வளைவுகளை உண்டுபண்ணுதல் , தேவையான 
அளவிற்கு வெட்டுதல் , தானியங்கு இயந்திரத் தட்டுகள் தானாக 
இணைக்கப்படுதல் . 


இந்த மின்கல அடுக்குகளுக்கான கூடு , விசேஷமான எஃகு 
தகட்டால் ஆனது . விசேஷ அமைப்புக் கொண்ட தானியங்கு 
இயந்திரத்தில் வெட்டுதல் , பற்றவைத்தல் , நிக்கல் முலாம் 
மற்றும் பூசுதல் செய்யப்படுகின்றன . மின்கலன்களும் மின்கல 
அடுக்குகளும் , தயாரிக்கத் தேவையான எல்லாப் பொருள்களும் 
கன்வேயருக்கு அனுப்பப்படுகின்றன . 


மின்கல அடுக்குகள் இணைத்தல் 


இந்த கன்வேயரில் நடைபெறும் வேலைகளாவன : மின் 
கலனின் மின்வாய் தட்டுத் தொகுதிகளைக் இணைத்தல் ; கூட்டின் 
அடியிலிருந்து இத் தொகுதிகளை கூட்டினுள் செருகுதல் ; அடிப் 
பாகத்தைக் கூட்டினுடன் பற்றவைத்தல் ; திருகிகளைக் கோடி 
மின்முனைகளுடன் திருகுதல் . 


உருவாதலும் ( Forming ) வர்ணம் அடிப்பதற்கும் ஆன வழி 


சோதித்து அடைப்பு செய்யப்பட்ட ஒரேவகை மின் கலன்கள் 
“ சஸ்பென்ஷன் கன்வேயருக்கு ( suspension conveyor ) அனுப்பப் 
படுகின்றன . “ கன்வேயரில் ” கீழ்க்கண்ட வேலைகள் நடைபெறு 

மின்கல அடுக்குகளை மின்பகு திரவத்தால் நிரப்புதல் ; 
உருவாதல் ; மின்பகு திரவம் வடித்து எடுக்கப்படுதல் ; கழுவுதல் ; 
அமுக்கப்பட்ட காற்று வீசப்படுதல் ; வர்ணமடித்தல் ; உலரவைத் 
தல் ; மற்றும் இறக்குதல் ஆகும் . 


கின்றன . 


இணைத்த மின்கலன்கள் சேமித்து வைக்குமிடத்திற்கு அல்லது 
மின்கல அடுக்கு இணைக்கும் இடத்திற்குக் கொண்டு செல்லப்படு 
கின்றன . 


மிகமெல்லிய தகடால் ஆன திறந்த - குழி ” வகை மின்வாய் தட்டுகள் 

தயாரிக்கும் வழி 

இத்தகைய தட்டுகளைத் தயாரிப்பதில் உள்ள வேலை 
களாவன : நிக்கல் கார்பனைலால் மெல்லிய தகட்டை மூடுதல் ; 
உலையில் தட்டுகளை வைத்தெடுத்தல் ; . நிக்கல் நைட்ரேட் கரை 
சலில் அமிழ்த்தி வைத்தல் ; காரத்தில் முறைபடுத்துதல் ; நிக்கல் 
உப்புகளைப் படிகமாக்குதல் ; காரத்தைக் கழுவுதல் ; மற்றும் 

22 


338 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


உலாத்துதல் ஆகும் . தயாரிக்கப்பட்ட மின்வாய் தட்டுகள் கடின 
மாக உள்ளனவா என்றும் , நுண்துளைகள் உள்ளனவா என்றும் 
சோதிக்கப்படுகின்றன . " கேப்ரான் ” துணியால் மூடப்பட்ட 
இடையீட்டுப் பிரிவு . தட்டுகளுக்கு இடையில் செருகப்படுகிறது . 
மின்வாய் தட்டுகளின் முனைகள் பாலீத்தின் கொண்டு காப்பிடப் 
படுகின்றன . ஓரங்கள் பற்றவைக்கப்படுகின்றன . இந்த நிலையில் 
தட்டுகள் இணைக்குமிடத்திற்கு அனுப்பப்படுகின்றன . 


அருஞ்சொல் அகராதி ( Glossary ) 


அமிலம் ( Acid ) : இப்புத்தகத்தில் இது மின்கல அடுக்கிற்கு 
தகுந்த தரமுடைய கந்தக அமிலத்தைக் ( H , SO , ) குறிக்கிறது . 
மின்பகு திரவத்தில் ஊக்கமுள்ள சேர்க்கைப் பொருள் . 

ஊக்கமுள்ள அல்லது ஊக்கப் பொருள் ( Active material ) : 
மின் ஓட்டத்தால் வேதியியல் மாற்றங்கள் இப்பொருளில் நடக் 
கின்றன . இது மின்வாய்த் தட்டில் உள்ளது . நேர்மின்வாய் 
தட்டில் காரீய பெராக்ஸைடு ஆகவும் , எதிர்மின்வாய் தட்டில் 
கடற்பஞ்சு போன்ற காரிய உலோகமாகவும் காரீய - அமில மின் 
கலன்களில் மாற்றங்கள் நடைபெறுகின்றன . 

ஆம்பியர் ( Ampere ) : இது மின் ஓட்டத்தை அளவிடும் நடை 
முறை அலகு (practical unit ). 


ஆம்பியர் - மணி ( Ampere - hour ) | இது மின் அளவு ( quantity of 
electricity ) எவ்வளவு என்று அளவிட உபயோகப்படுத்தப்படும் 
அலகு . அதாவது 2 ஆம்பியர் மின் ஓட்டம் 1 மணி நேரம் நடை 
பெற்றால் 1 ஆம்பியர் - மணி மின் அளவு நடைபெற்றது என்று 
பொருள் . 

மின்கல அடுக்கு ( Battery ) : இரண்டு அல்லது அதற்கு மேற் 
பட்ட மின்கலன்கள் இணைக்கப்பட்ட ஓர் அமைப்பை இது குறிக் 
கிறது . 


மின்கல அடுக்கின் கோடி மின்முனைகள் ( Battery terminals ) : 
வெளியிலுள்ள சுமை ( load ) சுற்றுடன் இணைக்க வசதியாக உள்ள 
முதல் மின்கலனின் நேர்மின்வாய் தட்டுடன் உள்ள கோடி 
மின்வாய் முனைக் கம்பமும் , கடைசி மின்கலனின் எதிர்மின்வாய் 
தட்டுடன் உள்ள கோடி மின்வாய் முனைக் கம்பமும் இதனால் 
குறிக்கப்படுகின்றன . 

கூனுதல் ( Buckling ) : மின்வாய் தட்டுகள் வளைந்து விடு 
வதை அல்லது மடிப்படைவதை இது குறிக்கின்றது . 
எரிக்கப்படும் பட்டை (Burning strip ) | 

(Burning strip ) | காரீயம் கொண்டு 
பற்ற வைக்கப்படும்போது இணைப்புகளை நிரப்ப வசதியாக இருப் 


340 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


பதற்காக காரீயம் பட்டையான உருவில் தரப்படுகிறது . இந்தப் 
பட்டையையே இச்சொல் குறிக்கிறது . 


கூடு ( Case ) : மின்கல அடுக்கின் மின்கலங்கள் வைக்கப்பட் 
டிருக்கும் பெட்டி கூடு எனப்படுகின்றது . 


மின்கலன் ( Cell ) | மின்கல அடுக்கில் 

உள்ள 

உறுப்பு 
மின் கலன் . ஒவ்வொரு மின்கலனும் இருவகை மின்வாய் தட்டு 
களுடனும் , மின்பகு திரவத்துடனும் முழுமையானதாக இருக் 
கிறது . 


மின்கலன்களை இணைக்கும் உறுப்பு ( Cell connector ) | 

ஒரு 
மின்கலனின் நேர்மின்வாய் கோடி முனையை அடுத்த மின்கலனின் 
எதிர்மின்வாய் கோடி முனையுடன் இணைக்கும் உலோக இணைப்பு 
இதனால் குறிக்கப்படுகிறது . 


மின்னூட்டம் ( Charge ) | ஒரு மின்கல அடுக்கில் மின்னிறக்கம் 
நடைபெறும் திசைக்கு நேர் எதிர்த் திசையில் அந்த மின்கல அடுக் 
கில் சேமிக்கச் செலுத்தப்படும் நேர்த்திசை மின்னோட்டத்தின் 
மின் அளவு , ஆம்பியர் - மணி அலகில் சொல்லப்படுவது மின் 
னூட்டம் ஆகும் . 


மின்னூட்ட வீதம் ( Charge rate ) : ஒரு மின்கல அடுக்கை 
மின்னூட்டம் செய்யத் தேவைப்படும் மின் ஓட்டத்தின் அளவை 
இது குறிக்கிறது . இது ஆம்பியர் அலகில் கூறப்படுகிறது . மின் 
கலன்களுக்கு மின்கலன் இந்த அளவு மாறுபடும் . 


இணைக்கும் பட்டை அல்லது தண்டு ( Connecting strapor bar ) : 
ஒரு தொகுதியில் உள்ள மின் வாய் தட்டுகளை இணைக்கும் காரியப் 
பட்டை அல்லது தண்டு இவ்வாறு அழைக்கப்படுகிறது . 


அரித்தல் ( Corrosion ) : இது , அமில மின்பகு திரவம் உலோ 
கத்தைத் தாக்கி அரிப்பதைக் குறிக்கிறது . மின்பகு திரவத்தின் 
சுத்தமின்மையே இதற்குக் காரணம் . 

மூடி ( Cover ) : ஒவ்வொரு மின்கலனையும் மூடும் எபோனைட் 
டால் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆன பாகம் மூடி எனப்படுகிறது . 
இது அடைப்பு செய்யும் சேர்மத்தைக் கொண்டு மின் கலனி 
லிருந்து திரவம் வெளியேறாதபடி அடைக்கத் தக்கவாறு இது 
அமைந்துள்ளது . 


அருஞ்சொல் அகராதி 


341 ) 


மின்னிறக்கம் ( Discharge) : 

( Discharge ) : இது மின்கல அடுக்கிலிருந்து 
ஓரு சுற்றில் செல்லும் மின்னிறக்க மின் ஓட்டம் ஆகும் . மின் 
னூட்டத்திற்கு எதிர் மறை . 

மின்பகு திரவம் ( Electrolyte) : மின்கல அடுக்கில் உள்ள 
பாய்மத்தைக் ( fluid ) குறிக்கிறது . காரீய - அமில மின்கலனில் 
இருப்பது மின்கல அடுக்கு தர கந்தக அமிலம் காய்ச்சி வடி 
நீரால் , நீர்த்தல் ( dilute ) செய்யப்பட்டது ஆகும் . 


மின்பகு திரவ அடர்த்தி ( Electrolyte density ) : இங்கு ஒரு கன 
மீட்டர் ( மீ ) அளவு மின்பகு திரவத்தின் எடை இதனால் குறிக் 
கப்படுகிறது . கி.கி. / க.மீ . என்ற அலகில் இது குறிக்கப்படுகிறது . 


வாயுத்தோற்றம் ( Gassing ) : மின்கலனில் மின்னூட்டம் 
பூர்த்தியாகும் தருவாயில் விடப்படும் வாயு , மின்பகு திரவம் 
வழியாக குமிழிகளாய் மேலே வெளியேறுவதை இது குறிக் 


கிறது . 


கிரிடு ( Grid ) : இது காரீயத்தாலான தட்டு போன்ற வலைச் 
சட்டமாகும் . இது ஊக்கமுள்ள. அல்லது ஊக்கப் பொருள்களைத் 
தாங்கியுள்ளது . இதைப் பட்டையுடன் இணைக்கவும் , மின் 
ஓட்டம் இதில் நடைபெறவும் வசதியாக லக் இதில் உள்ளது . 


தொகுதி ( Group ) : நேர் அல்லது எதிர் மின்வாய் தட்டுக 
வில் ஓர் அடுக்கு இணைப்புப் பட்டையில் சேர்க்கப்பட்டது தொகுதி 
ஆகும் . இதில் இடையீட்டுப் பிரிவுகள் சேர்க்கப்படுவதில்லை . 


ஹைட்ரஜன் நெருப்புச் சுடர் ( Hydrogen lame ) : காரீயப் பற்ற 
வைப்பிற்கு உபயோகப்படுத்தப்படும் நெருப்புச் சுடரை இது 
குறிக்கிறது . இது காற்றும் ஹைட்ரஜனும் சேர்ந்து எரிக்கப் 
படுவதால் உண்டாகும் சுத்தமான ( clean ) வெப்பம் நிறைந்த 
நெருப்புச் சுடராகும் . 


ஹைட்ரஜன் தயாரிக்கும் கருவி ( Hydrogen generator ) : இது 
ஹைட்ரஜன் தயாரிக்க உதவும் ஆய்க்கருவி ( apparatus ) ஆகும் . 
இது ஹைட்ரஜன் காரீயப் பற்றவைப்பிற்கு உபயோகப்படுத்தப் 
படுகிறது . 


ஹைட்ராமீட்டர் ( Hydrometer ) : இது மின்பகு திரவத்தின் 
அடர்த்தியை அல்லது ஒப்பு அடர்த்தியை அளவிட உபயோகிக் 
கும் கருவி . 

23 


343 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


ஹைட்ராமீட்டர் உறிஞ்சுகுழல் ( Hydrometer syringe ) : இது 
ஒரு முனையில் இரப்பர் பல்பும் ( bulb ) , அடுத்த முனையில் மின்பகு 
திரவத்தை இழுக்க வசதியாக ஓர் இரப்பர் குழாயும் , உள்ளே 
ஹைட்ராமீட்டரையும் கொண்டுள்ள கண்ணாடிக் குழாயாகும் . 


அக குறுக்குச் சுற்று ( Internal short circuit ) : இது ஏதாவது 
ஒரு விபத்தின் காரணமாக மின்கலனினுள் நோமின்வாய் தட்டிற் 
கும் உலோகத் தொடர்பு ஏற்படுவதைக் குறிக்கிறது . தட்டுகளே 
ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டிருக்கலாம் அல்லது ஊக்கப் 
பொருள் தொடர்பைத் தரலாம் . இடையீட்டுப் பிரிவுகள் நல்ல 
நிலையிலிருந்தால் இந்த குறுக்குத் தடை நடக்க வழியில்லை . 


ஜாடி அல்லது கொள்கலன் ( Jar or container ) : இது மின் 
கலனின் தட்டுத் தொகுதிகளையும் மின்பகு திரவத்தையும் கொ ண் 
டிருக்கும் பாத்திரம் ( அல்லது பல தனித்தனி மின்கலன்களைக் 
கொண்டுள்ள பாத்திரம் ) . 


கல 


காரீய எரித்தல் ( Lead burning ) : 

இது உண்மையாக வே 
காரீயம் கொண்டு பற்றவைப்பதாகும் . இதில் காரியத்தாலான 
இரு உறுப்புகளின் பகுதிகள் உருக்கப்பட்டு இணைக்கப்படுகின்றன . 

லக் ( Lag ) : ஒவ்வொரு மின்வாய் தட்டின் மேற்புரத்தி 
லிருந்து நீட்டிக் கொண்டிருக்கும் பகுதியை இது குறிக்கிறது . 
இது தட்டுகளை இணைக்கும் பட்டையுடன் சேர்க்க உதவுகிறது . 

விட்ரியால் எண்ணெய் ( Oil of vitriol ) : இது செறிந்த கந்தக 
அமிலத்தின் வியாபாரப் பெயர் . ( ஒப்பு அடர்த்தி 1.835 . ) 

அடுக்கில் உபயோகப்படுத்தப்படுவதில்லை . 
காரணம் மின்கல அடுக்கை விரைவில் இது அழித்துவிடும் . 
தட்டுகள் ( Plates ) : 

( Plates ) : இது ஊக்கமுள்ள அல்லது 
பொருள்களைத் தன்னகத்தே கொண்டு அல்லது ஊக்கப் பொரு 
ளால் ஆன உலோகத் தட்டுகள் அல்லது கிரிடுகளை இவை குறிக் 
கின்றன . 

முனைமை ( Polarity) : இது மின் நிலையைக் குறிக்கிறது . 
நேர்மின்வாய் தட்டின் கோடி மின்முக நேர்முனைமை எனப்படு 
கிறது . எதிர்மிலவாய் தட்டின் கோடி மின்முனை எதிர்முனைமை 
எனப்படுகிறது . 

கம்பம் ( Post ) : இணைக்கும் பட்டையின் ஒரு பகுதி , மூடியின் 
வழியாக வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் . இது ஒரு மின்கலனை 
அடுத்த மின் கலனுடன் சேர்க்க உதவுகிறது . 


ஊக்கப் 


அருஞ்சொல் அகராதி 


343 


} 


திருத்தி ( Rectifier ) : மாறு திசை மின் ஓட்டத்தை நேர்த் 
திசை மின் ஓட்டமாக மாற்றும் கருவியே இது . 


அடைப்பு வைக்க உதவும் சேர்மம் (Sealing compoand ) : இது 
அமிலத்தால் பாதிக்கப்படாத சேர்மம் ஆகும் . இது மூடியைக் 
கொள்கலனுடன் இணைத்து அடைப்பு வைக்க உதவுகிறது . 


வண்டல் அல்லது படிவுப் பொருள் ( Sediment ) : மின்வாய் தட்டி 
லிருந்து மிகவும் மெதுவாக உதிர்த்த ஊக்கப் பொருள்கள் தட்டு 
களுக்கு அடியில் தங்குகிறது . இதுவே வண்டல் எனப்படுகிறது . 


இடையீட்டுப் பிரிவுகள் ( Separators ) : இவை காடியிடப்பட்ட 
மரம் அல்லது வேறு பொருளால் ஆன மெல்லிய தகடுகள் ஆகும் . 
நேர் மின்வாய் தட்டிற்கும் எதிர் மின்வாய் தட்டிற்கும் இடை 
யில் அவை ஒன்றுடன் ஒன்று தொடாமலிருக்க இவை வைக்கப் 
படுகின்றன. 


ஒப்பு அடர்த்தி (Specific gravily) : ஒரே வெப்பநிலையில் , ஒரு 
அளவு மின்பகு திரவத்தின் எடைக்கும் , அதே அளவு நீரின் 
எடைக்கும் உள்ள விகிதமே ஒப்பு அடர்த்தி . 


சல்ஃபேட் ( Sulphate ) : மிக அதிகப்படியான மின்னோட்டத்தால் 
மின்வாய் தட்டுகளில் காரீய சல்ஃபேட் உருவான நிகயைத் தட்டு 
சல்ஃபேட் ஆகிவிட்டது என்று குறிக்கப்படுகிறது . மின்பகு 
திரவம் குறைந்த அளவிலிருப்பது அல்லது மின்னிறக்கமடைந்த 
நிலையில் மின்கல அடுக்கு இருப்பது தட்டின் இயல்பான பண்புகளை 
இழந்து விடச் செய்கிறது . இது மின்கல அடுக்கின் மின்தேக்குத் 
திறனை அதிகமாகக் குறைத்து விடுகிறது . 


கலைச்சொற்கள் 


AL 


Absolute 
Acceleration 
Accessory 
Accumulator 


Active 
Active material 


Adhesion 
Adsorption 
Alcohol 
Alkali 
Alloy 
Alternating current 
Ampere 
Ampere -hour 
Ammeter 
Analysis 
Angle 
Antimony 
Apparatus 
Apron 
Arc 
Aromatic 
Armature 
Asbestos 
Asboboard 
Asphalt 
Atmosphere 


தனி , சார்பிலா 
முடுக்கம் 
துணைக்கருவி 
மின் சேமிப்பு கலன் , மின் 

சேமக்கலன் 
கிளர்வுகொள் , வினைபுரி 
ஊக்கப் பொருள் , 

ஊக்க 
முள்ள பொருள் 
பற்றல் , ஒட்டுதல் 
பரப்புக் கவர்ச்சி 
ஆல்கஹால் 
காரம் 
கலவை உலோகம் 
மாறுதிசை மின் ஓட்டம் 
ஆம்பியர் 
ஆம்பியர் -மணி 
அம்மீட்டர் 
பகுப்பு , பகுப்பாய்வு 
கோணம் 
ஆன்டிமோனி 
கருவி, ஆய்கருவி 
மேலாடை 
பிறைச்சுடர் 
ஆரோமேடிக் 
ஆர்மெச்சுர் , மின்னகம் 
கல்நார் 
ஆஸ்போபோர்டு 
அஸ்பாகட்டு 
வளி மண்டலம் , வாயு 

மண்டலம் 
ஆஸ்பிடைட் 
அணு எடை 
தானியங்கு 
தானியங்கி தடுப்புக் குறி 
காட்டி 


- 


Asbetite 
Atomic weight 
Automatic 
Automatic block signal 


கலைச்சொற்கள் 


345 


Automobile 
Auxiliary 
Awl 


Baffile 
Ball - and -Ring 
Battery 
Battery (Buffer ) 


- 


Battery ( Floating) 
Battery charger 
Belt 
Bevel 
Bitumer ,, 
Blue vitriol 


Bolt 
Booster 
Bond 
Borax 
Bottle 
Brazing 


உந்துவியல் 
துணை 

குத்தூசி 
B 

தடை தடுப்பு 
குண்டு வளையம் 
மின்கல அடுக்கு 
ஊதைத்தாங்கு மின்கல 

அடுக்கு 
உடன் நிலை மின்கல அடுக்கு 
மின்கல மின்னூட்டி 
பெல்ட் , கச்சு 
சரிவு 
பிட்டுமென் 
மயில் துத்தம் கலந்த 

கரைசல் 
மரையாணி 
நிரவி 
பிணைப்பு 
வெண்காரம் 
பாட்டில் 
பொடிவைத்து இணைத்தல் , 

பிரேஸிங் 
பிரேஸிங் கலவைகள் 
சுவர்பிடி , தாங்கி 
நொறுங்கும் 
வெண்கலம் 
தொடுவி 
கூனுதல் 
பல்பு , மின்குமிழ் 
பானர் , எரிப்பான் 
எரிக்குச்சிகள் 
மின்வாய்க் கட்டை 

உழல்வாய் 
C 

கேபிள் 
மின்தேக்கு திறன் 
கேப்ரான் 
கார்பாய் , அமில கொள் 
கலன் 


Brazing alloys 
Bracket 
Brittle 
Bronze 
Brush 
Buckling 
Bulb 
Burner 
Burning sticks 
Bus - bar 
Bush 


- 


Cable 
Capacity 
Capron 
Carboy 


346 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


Casting 
Cast iron 
Catalyst 
Cavity 
Cell 
Cell tester 
Ceramic 
Chamois leather 
Characteristics 
Charge 
Charged ( non ) 
Charged ( dry ) 


வார்ப்பு 
வார்ப்பு இரும்பு 
வேகமாற்றி , கிரியா ஊக்கி 
குழி , உட்குழிவு 
மின்கலன் 
மின்கலன் சோதனைக்கருவி 
பீங்கான் 
மலை ஆட்டுத்தோல் 
பண்புகள் 
மின்னூட்டம் 
மின்னூட்டமாகாத 
முன்னதாக 

மின்னூட்ட 


- 


மான 


Charged (over) 


Charge ( training ) 
Chemical analysis 
Circuit 
Clamp 
Clutch 
Cock 
Collar 
Colloid 
Combings 
Complex 
Compound 
Composition 
Compressor 
Concentration 
Condenser 
Conductor 
Copacctor 
Constant 
Contact 
Contamination 


தேவைக்கு அதிகமான மின் 

னூட்டமான 
பயிற்சி மின்னூட்டம் 
வேதியியல் பகுப்பு ஆய்வு 
மின் சுற்று , சுற்று 
பிடிப்பி 
ஊடிணைப்பி 
குழாய் வாய் 
சூழ்பட்டை 
கூழ் 
கோதுகள் 
அணைவு 
சேர்மம் 
இயைபு , அமைப்பு 
அழுத்தி 
செறிவு , செறிந்த , அடர்ந்த 
குளிர்ப்பி 
கடத்தி 
இணைப்பி 
மாறிலி 
தொடுமுனை 
மாசுபடல் , பிறபொருள் 

சேர்தல் 
கன்ட்ரோல் லெட்ஜ் 
சுட்டுப்பாடு , கட்டுப்படுத்து 
ஒருபோக்கி 
உள்ளகம் 


- 


- 


Control ledge 
Control 
Convertor 
Core 


கக்ச்சொற்கள் 


347 


Corrosion 
Corrigation 


Cotton waste 
Coupling 
Crane 
Crust 
Crank shaft 
Crystal 
Current 
Current density 
Cycle 


அரிப்பு 
நெளிவுகள் , அலை அலையான 

வவவுகள் 
கழிவுப் பஞ்சு 
பிணைப்பு 
பழுதூக்கி 
பொருக்கு 
க்ராங் ஷாஃப்ட் , சுற்றுருளை 
படிகம் 
மின் ஓட்டம் 
மின் ஓட்ட அடர்த்தி 
சைக்கிள் , சுற்று 


- 


- 


Data 
Decantation 
Define 
Dendrities 
Density 
Desiga 
Device 
Diesel engine 
Diffusion 
Dilution 
Dimension 
Direct current 
Disc type 
Discharge 
Discharged ( deep ) 
Discharge ( self ) 


- 


விபரம் 
தெளியவைத்து இறுத்தல் 
வரையறு 
டெண்ட்ரிட்டீஸ் 
அடர்த்தி , செறிவு 
வகுதி 
கருவி , உபாயம் 
டீசல் எஞ்சின் 
விரவல் 
நீர்த்தல் 
பரிமாணம் 
நேர்த்திசை மின் ஓட்டம் 
தட்டை வடிவான வகை 
மின்னிறக்கம் 
ஆழ்ந்த மின்னிறக்கம் 
தச் மின்னிறக்கம் , சுபமின் 

னிறக்கம் 
முன்னதாக மின்னிறக்க 

மான 
நீண்ட மின்னிறக்கம் 
சிதைவு 
பிக்கை , பிரிப்பு 
காய்ச்சி வடி நீர் , காய்ச்சி 
வடிகட்டிய நீர் 
வடிகால் , வடிதல் 
தகடுத் தொட்டி 
நாளங்கள் 


Discharged ( dry ) 


Discharge (long ) 
Disintegration 
Dissociation 
Distilled water 


Drain 
Drum 


348 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


Earthing 
Ebonite 
Efficiency 
Elasticity 
Electrolysis 
Electric heater 
Electrical measuring 
Electro chemical 
Electrolyte 
Electrolyte (composite) 
Electrical source 
Electrode 
Electromotive force 
Electron 
Electron (free ) 
Electron structure 
Emery cloth 
Emulsion 
Enclosed pocket 
Energy 
Engine 
Equivalent 
Estimation 
Ether 
Excitation 
Exhaust 
Expander 
Extractor 


தரையிடல் , தரையிணைப்பு 
எபொணட் 
இயங்கு திறன் , இயக்க திறம் 
மீட்சியியல் 
மின்னார்ப் பகுப்பு 
மின் அடுப்பு , மின்சூடேற்றி 
மின்முறை அளவை 
மின் வேதியியல் 
மின்பகு திரவம் 
கலவை மின்பகு திரவங் 
மின் மூலம் 
மின்வாய் 
மின் இயக்கு விசை 
எலக்ட்ரான் 
விடுபட்ட எலக்ட்ரான் 
எலெக்ட்ரான் அமைப்பு 
உப்புத் தாள் 
பால்மம் 
சூழ்ந்த - குழி 
ஆற்றல் சக்தி 
எஞ்சின் 
இணைமாற்று 
நிர்ணயித்தல் , மதிப்பிடுதல் 
ஈதர் 
கிளர்ச்சி 
( காற்று ) வெளியேற்று 
பருமையாக்கி , விரிவாக்கி 
எடு கருவி 


-- 


F 


Filament 
Film 
Filter 
Fillers 
Fips 


இழை 
ஏடு , மெல்லிய ஏடு 
வடிகட்டி 
ஃபில்லாவ , நுண்துகள்கள் 
நிமிர் , நேர் விவிம்புடைய 

தகடுகள் 
நெருப்புச் சுடர் 
விழிம்புப் பட்டை 
ஒளிச்சுடர் , ஒளிக்கற்றை : 


Flame 
Flange 
Flash 


கலைச்சொற்கள் 


849 


. 


Flexible 
Floatation 
Flow sheet 
Fluid 
Flux 
Foil plates 
Force 
Forge 
Fork 
Forming 
Foundry binder 
Freezing point 
Fume 
Furnace 
Fuse 


தெகிழ்ச்சியான , துவள்கிற 
மிதக்கவிடுதல் 
வழிமுறை ஏடு 
பாய்மம் 
இளக்கி 
தகடுத் தட்டுகள் 
விசை 
உலைக்களம் 
ஃபோர்க் 
உருவாதல் 
பவுண்டரி பைண்டர் 
உறை நில் 
புகை 


உருகி , உருகு 


G 


Galvanised 


துத்தநாகம் பூகிய , நாகம் 


- 


Gasket 
Gassing 
Gelatine 
Gelatinised 
Generator 
Glazing 
Globule 
Gloves 
Goggle 
Gram equivalent 
Gram molecule 
Gram weight 
Graphite 
Grating 
Grease 
Grid 
Grid cell 


ஆவி தடுப்பு 
வாயுத் தோற்றம் 
பாகுக் கலவை , பாகு 
பசையாக்கப்பட்ட 
இயற்றி 
மெருகிடல் 
உருண்டைத் துகள் 
கையுறைகள் 
காப்பு மூக்குக் கண்ணாடி 
கிராம் இயைபு எண் 
கிராம் மூலக்கூறு எண் 
கிராம் எடை 
கிராஃபைட் 


கிரீஸ் 
கிரிடு , தின்ணிணைப்பு 
கிரிடு கூடு, திண்ணிணைப்புகி 


Groove 
Guard screen 


காடி , பள்ளம் 
காப்பு திரை 
H 

நைவான் 


Hacksav 


350 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


Hair brush 
Hard water 
Heat 
Heat treatment 
Heater 
Heavy metal 


- 


Hemp 
Hinge 
Holder 
Hot pressure moulding 
Hue 
Hydrocarbon 
Hygroscopic 
Hydrometer 


முடிக்கட்டை , முடி புருசு 
வன்னீர் 
வெப்பம் 
வெப்ப நடக்கை 
சூடேற்றி 
கன உலோகம், கனமான 

உலோகம் 
திரித்துணி 
கீல் 
ஹோல்டர் 
வெப்ப - அழுத்த வார்ப்பு 
நிறம் , வண்ணம் 
ஹைட்ரோகார்பன் 
நைப்புள்ள 
ஹைட்ராமீட்டர் , திரவ 
மானி 


I 


Ignition 
· Impregnate 

Impurity 


- 


- 


- 


Incandescence 
Induction coil 
Inert 
Injector 
Insulation 
Intensity 
Interaction 
Interfacial 
Intermittent 


சுடர் மூட்டம் 
பூரிதமாக்கு , நிரப்பு 
வேற்றுப் பொருள் , கலப் 

படமான பொருள் 
வெண்சுடர் 
தூண்டு மின்சுருள் 
மந்த 
உட்செலுத்தி 
காப்பு 
செறிவு 
செயல் எதிர்ச் செயல் 
பரப்பிடை 
இடைவிட்டு இயங்கும் , 

விட்டுவிட்டு இயங்கும் 
அயனி 
ஐஸோனைட் 


Ion 
Isopite 


J 


- 


Jar 
Jig 


ஜாடி , கலன் , கொள்கலன் 
ஜிக்கு , தவ்வி 


K 


Kortan 


கோர்ட்டான் 


கலைச்சொற்கள் 


351 


L 


Lagging 
Lamp black 
Leaching 
Lead 
Lead 
Leakage 
Limitter 
Liquid glass 
Load 
Local action 
Lock joint 
Lug 


தயங்கும், பின்தங்கல் 
விளக்குக் கரிச் சாந்து 
ஊடுருவல் , லீச்சிங் 
காரீயம் 
முனை 
கசிவு 
மட்டுப்படுத்தி 
திரவக் கண்ணாடி 
சுமை 
உள்விட நிகழ்ச்சி 
பூட்டிணைப்பு 


லக் 


- 


Magnitude 
Maximum 
Mechanical 
Melting point 
Micron 
Mineral 
Minimum 
Miplast 
Mipor 
Mixture 
Molecule 
Molecular weight 
Monoblock 
Motor 
Mould 


M 

என் மதிப்பு 
பெருமம் 
பொறியியல், கட்டுமான 
உருகுநிலை 
மைக்ரான் 
கனிமம் 
சிறுமம் 
மிபிளாஸ்ட் 
மிஃபோர் 
கலவை 
மூலக்கூறு 
மூலக்கூறு எடை 
மானோப்ளாக் 
மோட்டார் 

மோல்டு , வார்ப்பு அச்சு 
N 
நிப்புல் , துளைவாய் 
இயல்பான , வழக்கமான 
நுனிக்குழல் 
திருகி 
எதிர் 


- 


Nipple 
Normal 
Nozzle 
Nut 
Negative 


- 


Open circuit 


திறந்த சுற்று , திறந்த மின் 
சுற்று 


352 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


1 


Operation 
Open - pocket 
Ore 
Organic 
Organic surface active agent 


Over load 
Oxidation 


Oxide 
Oxygen 


--- 


Paint 
Parallel connection 
Particle 
Peat 
Percentage 
Phenomenon 
Pincer 
Plastic 
Pointer 
Polarisation 
Polarity 
Polar molecules 
Polyamides 
Polysterenc 
Porcelain 
Porus 
Positive 
Potential 
Potential difference 


இயக்கம் 
திறந்த - குழி 
தாது 
கரிம 
கரிம பரப்பு வினைவுறு ஏ 

பொருள் 
மிகைச் சுமை 
தேர்மின்னேற்றம் , ஆகஸி 
டேஷன் 
ஆக்ஸைடு 

ஆக்ஸிஜன் , பிராணவாயு 
P 
வர்ணம் , 

பெயின்ட் 
பக்க இணைப்பு 
துகள் 
மரமிகு கரி 
சதவீதம் , விழுக்காடு 
இயற்பாடு , தோற்றப்பாடு 
சாமணம் 
பிளாஸ்டிக் 
முள் 
தள விளைவு 
முனைமை 
முனைவு மூலக்கூறுகள் 
பாலி அமைடுகள் 
பாலிஸ்டிரீன் 
பீங்கான் 
நுண்துளை 
நேர் 
மின் அழுத்தம் 
மின் அழுத்த வேறுபாடு , 

மின் அழுத்த மாற்றம் 
திறன் 
நடைமுறை அலகு 
அழுத்தம் 
அழுத்தம் சமன்படுத்தி 
முதன்மைச் சுற்று 
தத்துவம் , கோட்பாடு 
வீழ்படிவு 
செயல்முறை 


- 


- 


- 


Power 
Practical unit . 
Pressure 
Pressure equalizer 
Primary circuit 
Principle 
Precipitate 
Process 


கலைச்சொற்கள் 


Prong 
Properties 
Pulse ) 
Pump 
Purification 


353 
கவைக் கொம்பு 
குணங்கள் 
துடிப்பு 
இறைப்பி 
தூய்மையாக்கல் , தூய 

தாக்கல் 
பாலிவினைல் குளோரைடு 


Poly - Vinyl Chloride, PVC 


Q 


Quantity 
Quantity of electricity 


அளவு 
மின் அளவு 


R 


Rack 


Radiator 
Radical 
Radio 
Rated 
Rating 
Ratio 
Raw material 
Reaction 
Rectifier 
Rectified 
Reduction 
Regulator 
Relay 
Repulsion 
Residue 
Resin 
Resistance 
Resistance ( chemical ) 
Resistance ( contact ) 
Resistance (internal ) 
Resistance ( equivalent ) 
Respirator 
Reverberation 


ராக , பற்சட்டம் , அடுக்கு 

மாடம் 
கதிர் வீசி 
உரப்பு 
ரேடியோ 
வரையறை 

செய்யப்பட்ட 
அறுதியீடு 
விகிதம் 
கச்சாப் பொருள் 
வினைவழி , வினைவுறு 
திருத்தி 
வடித்துப் பிரித்த 
எதிர்மின்னேற்றம் 
கட்டுப்படுத்தி , சமப்படுத்தி 
ரிலே 
எதிர்த்துத் தள்ளுதல் 
கசடு 
பிசின் 
மின் தடை 
வேதி - மின் தடை 
தொடு- மின் தடை 
அக - மின் தடை 
சமமான மின் தடை 
மூச்சுவிடுவான் 
எதிர்முழக்கம் 


- 


- 


- 


354 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


Reversible 
Rheostat 
Rivet 
Rotatory 
Ruberoid 


நேர் 

- எதிர் 
மின்தடை மாற்றி 
தரையாணி 
சுழல் , சுற்றுகின்ற 
இரப்பரய்டு 


S 


Saturate 
Scale 
Schedule 
Screw 
Seal 
Seam 
Secondary circuit 
Sediment 
Selenium 
Semi- conductor 
Separators 
Shaft 
Shell 
Shelves 
Short circuit 
Shift 
Shunt 
Signal 
Slag 
Slide 
Sliding contact 
Soldering 
Solder 
Soldering iron 
Solid 
Solidification 
Solubility 
Solution 
Solvent 
Source 
Spark 
Specific gravity 
Specific resistance 


தெவிட்டிய 
ஒட்டுப்படிவு 
விவர அட்டவணை 
திருகு 
சீல் , அடைப்பு 
விளிம்பு 
துணைச் சுற்று 
வண்டல் , படிவுப் பொருள் 
செலினியம் 
குறை கடத்தி 
இடையீட்டுப் பிரிவுகள் 
ஷாஃப்ட் , எந்திரத் தண்டு 
கூடு 
அடுக்கு மாடங்கள் 
குறுக்குச் சுற்று 
வேலைத் தொடர் 
இணைத்தடம் 
சிக்னல் , சைகை , குறிகாட்டி 
கசடு 
வழுக்கு 
வழுக்குத் தொடுகை 
பற்றவைப்பு 
பற்றவைப்பான் 
சூட்டுக் கோல் 
திடப்பொருள் 
உறைதல் 
கரைதிறன் 
கரைசல் 
கரைப்பான் 
மூலம் 
பொறி 
ஒப்பு அடர்த்தி 
தன் தடை எண் 


- 


கலைச்சொற்கள் 


355 


1 


- 


Specifications 
Speed 
Spray 


Spun joint 
Stainless steel 
Stamping 
Standardisation 
Starch 
Stationary 
Starting type 
Steam 
Storage cell 
Structure 
Surface 
Surface energy 
Surface tension 
Surface type 
Switch 
Syringe 


தேவைக் குறிப்புகள் 
வேகம் 
ஸ்ப்ரே , தெளிமழை , 

தெளித்தல் 
ஒட்டிணைப்பு 
கருகா எஃகு , கருக்கா எஃகு 
பதித்தல் 
படித்தரம் 
மாவுப் பொருள் 
நிலை 
துவக்கு வகை 
நீராவி 
சேமக்கலன் 
இயலமைப்பு , அமைப்பு 
பரப்பு 
பரப்பாற்றல் 
பரப்பு இழுவிசை 
பரப்பு வகை 
சுவிட்சு 
உறிஞ்சு குழல் 


- 


- 


-- 


T 


கொழுப்பு 


Tallow 
Technique 
Temp- coeff. of resistance 
Temperature 
Tensile strength 
Terminal 
Theory 
Thermionic tube 
Thermo ( plastic ) 
Thermometer 


- 


மின் தடை வெப்பநிலை எண் 
வெப்பநிலை 
நீட்சி வலிமை 
கோடி மின்வாய் 
கொள்கை 
வெப்ப அயனி வாலவு 
வெப்பநிலை ( பிளாஸ்டிக் ) 
வெப்பநிலைமானி, வெப்ப 

மானி 
சவ்வு 
புரி 
டார்ச்சு 
இழுவகை , இழுக்கும் வகை 
மின்மாற்றி 
சரக்கு உந்து , டிரக் 
வகை 


Tissue 
Thread 
Torch 
Traction type 
Transformer 
Truck 
Type 


- 


35.6 


சேமிப்பு மின்கல அடுக்குகளின் பராமரிப்பு 


U 


Upit 


- 


காற்று வெளியேற்றும் பம் 
இணைதிறன் , கூடுகை எண் 
வாகவு 


Vacuum pump 
Valency 
Valve 
Vapour 
Velocity 
Vent 
Vibration 
Vibrator 
Vice 
Vinyl 
Viscosity 
Volatile 
Volt 
Voltage 
Voltaic cell 
Voltmeter 
Volumetric 
Volume 
Vulcanization 


திசைவேகம் 
வென்ட் , துகள் 
அதிர்வு 
அதிர்வி 
பிடிப்பி 
வைனைல் 
பாகியல் 
எளிதில் ஆவியாதல் 
வோல்ட் 
மின் அழுத்தம் 
வோல்ட்டா மின்கான் 
வோல்ட்மீட்டர் 
பருமனறி 
பருமன் 
வல்கனைசேஷன் , 

இனக் 


- 


கிணைப்பு 


- 


Warp 
Washer 
Waste 
Water scal 
Water still 
Watt-hour 
Weight 
Welding 


- 


W 

மடிப்பு 
வளையம் 
துடைப்புப் பொருள் 
நீரிய அடைப்பு 
நீர் வாலை 
வாட்டமணி 
எடை 
பற்றவைப்பு, உருக்கி 
இணைத்தல் 
தடை பற்றவைப்பு 
கம்பி 
Z 
ஆஜ்யம் , சுழி 
துத்தநாகம் 
மண்டலம் 


Welding ( resistance ) 
Wire 


Zero 
Zinc 
Zone 


